காந்தி 


தமிழன் 


தேசபக்தன் 


கலைமகள் 


தினமணி 


ஆனந்த 
போதினி 


தினசரி 


தமிழ் 
நாடு 


பொழில் 


சுதேசமித்திரன் 


எந்த 
கடன் 


தமிழ் முரசு 


போர்வாள் 


தமிழ் 
இதழியல் 
வரலாறு 


முரசொலி 


விடுதலை 


திராவிடநாடு 


காஞ்சி 


திராவிடன் 


நவசக்தி 


B 


மாசு.சம்பந்தன் 


உரை 
கல்டு 


ன் 


தின 
வர்த்தமானி 


பாலியர் 
நேசர் 


முஸ்லிம் 


சுயதாரகை 


தமிழ் இதழியல் வரலாறு 


ஆசிரியர் : 
மா . சு . சம்பந்தன் 


வெளியீடு : 
தமிழர் பதிப்பகம் 
243 , லிங்க செட்டி தெரு . 

சென்னை - 600 001 . 


முதற்பதிப்பு : 1987 
உரிமை ஆசிரியருக்கு 


ஆறாவது உலகத் தமிழ் ஆராய்ச்சிக் கருத்தரங்கு 
மாநாட்டில் - கோலாலம்பூரில் வெளியிடப்பட்டது 


ஆசிரியரின் இதர நூல்கள் : 


சிறந்த பேச்சாளர்கள் 
சென்னை மாநகர் 
அச்சுக்கலை 
அச்சும் பதிப்பும் 
எழுத்தும் அச்சும் 
திருச்சி விசுவநாதம் 


. 


: 


. 


Title 
Author 
Date of birth 
Pen - name 
Subject 
Language 
Publisher 


. 


: 


: 


Thamizh Ithazhial Varalaru 
Ma . Su . Sambandan 
25-5-1923 
Thodarban 
History of Tamil Journalism 
Tamil 
Thamizhar Pathippagam , 
243 , Linga Chetty Street , 
MADRAS - 600 001 . 
T. Revathi Printers , 
69 , Muthiya Mudali Street , 
MADRAS - 600 086 . 


1 


Printer 


. 


பல 


f 


பேராசிரியர் 
நாரண துரைக்கண்ணன் 

அணிந்துரை 
உலகிலேயே மிகப் பெரிய தேசம் சீனாதான் . மக்கள் 
ஃதொகை மிகுதியாக உள்ள நாடும் இது தான் . மக்களுக்குப் 
பயன்படும் 

துறைகளும் அந்நாட்டில் தான் , முதன் 
முதலாகத் தொடங்கப்பட்டிருக்கின்றன . 

இதழியல் அதாவது பத்திரிகைத்துறை முதன் முதலாக 
ஆரம்பிக்கப்பட்டதும் சீனாவில் தான் என்றால் மிகை 
யாகாது . 

பின்னர் தான் பத்திரிகைத்துறை பல நாடுகளில் பரவிப் 
பலவிதமாக வளர்ந்து வந்திருக்கின்றது . 

அண்மையில் தமிழ் இதழியல் வரலாறு குறித்து நண்பர் 
திரு . மா . சு . சம்பந்தம் அருமையான நூல் ஒன்றைச் சிறப் 
பாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் . 

எப்பொருள் குறித்தும் திரு . சம்பந்தம் அவர்கள் தம் நுண் 
மாண் நுழைபுலத்தால் மிக நுட்பமாக ஆராய்ந்து திட்ட 
வட்டமாகத் தம் கருத்தை வெளியிடுவதில் ஆற்றல் மிக்கவர் . 

இவர் தமிழில் இதழியல் தோன்றி வளர்ந்த வரலாற்றை 
ஆழ்ந்து ஆராய்ந்து நிரல்பட் ஒழுங்காக எழுதி வெளியிட் 
டிருக்கிறார் . 

இவருடைய நோக்கும் போக்கும் தனித்தன்மை 
வாய்ந்தவை . 

செய்தி இதழ்கள் , பொது நோக்குள்ள - இதழ்கள் , சாதி , 
சமய இதழ்கள் எனப்பல துறை இதழ்கள் பற்றியும் விரிவாகத் 
தெரிவித்திருக்கிறார் இவர் . 

தமிழில் பத்திரிகைத்துறை தோன்றி , வளர்ந்த 
வரலாற்றைத் தெளிவாகத் தெரிந்து கொள்ள வேண்டு 
மானால் , நண்பர் திரு . சம்பந்தம் எழுதி வெளியிட்டுள்ள இந் 
நூலைப் படித்துப் பார்த்தாலே போதும் . 

பயன் மிகவுள்ள இந்நூலைத் தமிழ் மக்கள் படித்துப் 
பயன் பெற வேண்டும் 

விரும்புகிறேன் . 
திரு . சம்பந்தனுக்கு என் நல் வாழ்த்து உரியதாகுக . 

ஜீவோதயம் 
சென்னை -94 

நாரண , துரைக்கண்ணன் 


1 


. 


என 


நான் 


( IV ) 


முன்னுரை 


3 


தமிழ் இதழ்கள் தோன்றிய நாள் முதல் இன்று வரை 
ஒருமித்து ஒருசேரத் தொகுத்திருக்கும் வசதி எந்த ஒரு நூல் 
நிலையத்திடமோ தனியார் இடமோ காணக் கிடைக்க 
வில்லை ! தோன்றிய இதழ்களும் நாளாவட்டத்தில் மறை 
யுண்டும் சிதறியும் போயிருக்கின்றன . 

இந்தியத் துணைக் கண்டத்தை ஆங்கிலேயர் கட்டி 
ஆண்டபோது , எந்த நூலோ இதழோ அச்சிடப்பட்டு வெளி 
யிடப்பட்டிருத்தாலும் அவற்றின்படியைப் புத்தகப் பதிவாளர் 
( Registrar of Books and Periodicals ) அலுவலகத்திற்கு 
அனுப்பி வைக்க வேண்டும் என்ற விதி ஒன்று நடைமுறையில் 
இருந்து வந்தது . இவ்விதி முற்றும் கடைப்பிடிக்கப்படா 
விட்டாலும் , 

ஓரளவு அனுப்பி வைக்கப்பட்டவைகளைக் 
கொண்டு , ஒவ்வொரு காலாண்டிலும் ஒவ்வொரு மாகாண 
அரசிதழ் ( Gazette ) களில் - இதழ்கள் , நூல்கள் பற்றிய 
விவரங்கள் பொருள் வாரியாகத் தொகுத்துத் தரப்பட்டு 
வந்தன . 

ஆங்கிலேய ஆட்சி அகன்ற பிறகு , மேற்சொன்ன முறை 
யில் தொகுத்துத் தரப்படுவது அறவே நிறுத்தப்பட்டு 
விட்டது ! அந்தந்த மாநில அரசிழ்களில் இதழ்களின் விவரங் 
கள் காலாண்டுக்கு ஒரு முறை தொகுத்துத் தரப்பட்டு வெளி 
யிடப்படுவதில்லை . மாறாக , இந்தியாவில் வழக்கிலுள்ள 
மொழிகளில் வெளிவரும் இதழ்களைப் பற்றிய விவரங்களைச் 
சுருக்கமாக இந்திய அரசுத் தகவல் துறையினர் தந்து 
வருகின்றனர் . 

தமிழகத்திலும் தமிழர் வாழும் பகுதிகளிலும் 
என்னென்ன இதழ்கள் வெளி வந்திருக்கின்றன , வெளி வந்து 
கொண்டிருக்கின்றன என்ற விவரத்தை அறிந்துகொள்ள 
எந்த ஒரு பொது அமைப்பும் , ஆராய்ச்சி நிறுவனமும் 
வேண்டிய முயற்சியை இதுவரை எடுத்திருப்பதாக அறிய 
முடியவில்லை . அப்படி விவரத்தை வெளியிட்டிருந்தால் இந் 
நூலை இன்னும் சிறப்பாக வெளியிட்டிருக்க முடியும் ! .. 


( 
V 
) 


கடந்த 40 ஆண்டுகளாக நான் இதழ்களைத்தொடர்ந்து 
படித்து வருகிறேன் . தமிழ் இதழ்களின் தோற்றத்தையும் 
வளர்ச்சியையும் அறிந்து வந்துள்ளேன் . தமிழ் இதழ்களின் 
வரலாற்றைப் பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற ஆவல் 
எழுந்தது . இதன் காரணமாக , செயிண்ட் ஜார்ஜ், கெஜட்டில் 
வெளியிடப்பட்டு வந்த தமிழ் இதழ்களின் விவரங்களைப் 
பற்றிய குறிப்புகளைச் சேகரித்தேன் ! அடுத்து கன்னிமாரா 
பொது நூலகத்திலும் , பாண்டிச்சேரி பொது நூலகத்திலும் , 
மதுரைத் தமிழ்ச் சங்க நூலகத்திலும் , மறைமலையடிகள் 
நூலகத்திலும் வைத்திருந்த தமிழ் இதழ்களைப் பார்த்து 
குறிப்புகளை எடுத்துக் கொண்டேன் . 


இவைகளை ஒரு சேரப் பார்க்கும் 

பார்க்கும் போது , இதற்கு 
முன்பும் பின்பும் வெளியான தமிழ் இதழ்களைப் பற்றிய 
விவரங்களைத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் 
ஏற்பட்டது . 

ஆகவே , வரலாற்றுப் பேராசிரியர் கே.கே. பிள்ளை 
அவர்களை அணுகி , தமிழ் இதழ்களின் வரலாறு பற்றி நூல் 
எழுத இருப்பதற்கு , உதவி புரியும்படி கேட்டுக்கொண்டேன் , 
அவர் தந்த பரிந்துரை மடலை எடுத்துக்கொண்டு போய் , 
சென்னை ஆவணக் காப்பகத்தின் ( Madras Record Office ) 
காப்பாளராக ( Curator ) இருந்த திரு . பாலிகா அவர்களிடம் 
தந்த பின்னரே , ஆவணக் காப்பகத்தினுள் நுழைய அனுமதி 
கிடைத்தது ! அங்குக் கிடைத்த இதழ்களைத் தூசித்தட்டி 
ஆராய முற்பட்டேன் . அவ் ஆவணக் காப்பக அலுவல் நேரங் 
களில் அமர்ந்து ஒவ்வொரு இதழையும் முதலில் இருந்து . 
கடைசி வரை படித்து வேண்டிய குறிப்புகளை எடுத்துக் 
கொண்டேன் . இந்த நிலை பல வாரங்கள் வரை நீடித்தது .. 


1 


நான் எடுத்திருந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு 
நூலாக்க முயன்றேன் . தமிழ் இதழ்களைப் பற்றிய நூலுக்கு 
பெருத்த ஆதரவு கிடைக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டது 
முயற்சி தடைப்பட்டது ! 


( vi ) 


சாலை 


முதன் முதல் நான் தமிழ்ப் பத்திரிகைகள் என்ற தலைப் 
பில் , கட்டுரை ஒன்று எழுதினேன் . அது சென்னைத் தமிழ் 
எழுத்தாளர் சங்கத்தின் வெளியீடான பாரதி ஆண்டு மலரில் 
( 1958 ) வெளியிடப்பட்டது . தமிழ் இதழ்கள் பற்றித் தெரிந்து 
கொள்ள வேண்டும் என்ற ஆர்வலர்களால் அது நன்கு வர 
வேற்கப்பட்டது ! அடுத்து , தமிழ்ப் - பேராசிரியர் 
இளந்திரையன். அவர்களின் அன்புக் கட்டளைக் கிணங்க , 
அவரது பொறுப்பில் டில்லியிலிருந்து வெளியான சுடர் 
வெள்ளிவிழா மலர்க்குத் தமிழ் இதழ்கள் பற்றி விரிவான 
ஒரு கட்டுரை எழுதித் தந்தேன் . அது அம்மலரில் 1971 இல் 
வெளியாயிற்று . அதனைத் திரு சோமலெ அவர்கள் தமது 
தமிழ் இதழ்கள் ( 1973) எனும் நூலில் அப்படியே இணைப்பாகத் 
சேர்த்து வெளியிட்டுள்ளார் . 


பழந்தமிழ் இதழ்களைப் பற்றி அறிந்து 

கொண்ட 
பின்னர் . இக்காலத் தமிழ் இதழ்கள் பற்றிய விவரங்களையும் 
சேகரித்து இந்நூலை ஒருவாறு உருவாக்கியுள்ளேன் . 


L 


இந்நூல் எழுதத் துணைபோன் நூல்கள் கட்டுரைகள் 
பற்றிய விவர்த்தைத் தனியே கொடுத்துள்ளேன் . அவற்றின் 
ஆசிரியர்களுக்கு நான் பெரிதும் நன்றி செலுத்துகிறேன் . 


1 


இந்நூலுக்கு நல்லதோர் , அணிந்துரை தந்துள்ள முது 
பெரும் எழுத்தாளர் திரு . நாரண துரைக்கண்ணன் அவர் 
களுக்கும் , நண்பர் திரு . சையத் முகம்மது ( ஹசன் ) அவர் 
களுக்கும் , இந்நூலுக்கு வேண்டிய அச்சுப்படிமைகளைக் 
கொடுத்துதவிய இராணி ஆசிரியரான திரு . அ . மா . சாமி 
அவர்களுக்கும் , சேகர் பதிப்பக உரிமையாளர் திரு . 
வெள்ளையாம்பட்டி சுந்தரம் அவர்களுக்கும் , சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்கழக ஆட்சியாளர் திரு . முத்துகுமாரசாமி அவர் 
களுக்கும் எனது இதயங்கனிந்த நன்றியைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் .. 


(vii) 


இந்நூலை அச்சுக் கோத்தவர்களுக்கும் , அச்சடித்த 
தி . ரேவதி அச்சகத்தினர்க்கும் , முகப்புப் படம் வரைந்து 
கொடுத்த ஓவியர் அரசுக்கும் என் மனமார்ந்த பாராட்டு 
தலையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன் . 


இந்நூலை விரைவாகக் கோலாலம்பூரில் நடைபெறும் 
உலகத் தமிழ் ஆராய்ச்சிக் கருத்தரங்கு மாநாட்டிற்குள் 
வெளியிட வேண்டுமென்று திடீரென்று முடிவு செய்த்தால் , 
நான் எண்ணியிருந்தபடி விரிவாக நூலை வெளியிட இயல 
வில்லை . பின்னர் விரிவாக வெளியிட எண்ணியுள்ளேன் . 


இந் நூலைப் படித்துப் பார்க்கும் அன்பர்கள் நிறை 
குறைகளை அன்புகூர்ந்து எடுத்தியம்பும்படி வேண்டிக்கொள் 
கிறேன் . தங்களுக்குத் தெரிந்த புதிய தகவல்களைத் தருவார் 
களானால் அடுத்த பதிப்பில் அவற்றைச் சேர்த்து , செம்மைப் 
படுத்தி கொள்ள உதவியாக இருக்கும் . 


அன்பன் 
மா . சு . சம்பந்தன் . 


( vili) 


பொருளடக்கம் 


பக்கம் 


8 . 


அணிந்துரை 

iii 
முன்னுரை 

1:13 
நுழைவாயில் 

14-21 
1 .. தமிழ் இதழ்களின் போக்கு 
2. தமிழ் இதழ்களின் தோற்றமும் வளர்ச்சியும் 22-25 . 
3. தொடக்க கால இதழ்கள் 

26-40 
4. முற்காலப் புகழ் பெற்ற இதழ்கள் 

41-96 
5. மாத இதழ்கள் . 

97-112 
மீமா- த மிருமுறை இதழ்கள் 

113-114 
7 . வார இதழ்கள் 

114-119 
வார இருமுறை இதழ்கள் 

119.120 
-9 . சமய இதழ்கள் 

121-143 
10 . சமூக இதழ்கள் 

144-152 
11 . பல்வகை இதழ்கள் 
i ) . நாட்டு நிர்வாக இதழ்கள் 

154-55 ; 
ii ) விகட இதழ்கள் 

155 ; 
iii ) சட்ட இதழ்கள் 

155-56 ; 
iv ) தொழில் இதழ்கள் 

157-58 ; 
v ) மருத்துவ இதழ்கள் 

159-60 ; 
vi ) மகளிர் இதழ்கள் 

161 ; 
vli ) கதைக் கடல் 

162 ; 
viii ) சிறுவர் இதழ்கள் 

163-164 : 
xi ) கல்வி இதழ்கள் 

165-67 : 
x ) திரைப்பட இதழ்கள் 

167-70 ; 
xi ) கலை இதழ்கள் 

171-17 2 
xii ) அரசியல் இதழ்கள் 

172-176 


நுழைவாயில் . 


மாந்தன் தன் கருத்தை முதலில் தோற்றங்கள் மூல 
மாகவும் , சைகைகள் மூலமாகவும் , தீ மூட்டி புகையைக் 
கிளப்புவதன் மூலமாகவும் , தீ அம்புகளை வானத்தில் விடு 
வதன் மூலமாகவும் , சூரிய வெளிச்சத்தைக் கண்ணாடியில் 
பிரதிபலிக்கச் செய்வதன் மூலமாகவும் பிறர்க்குப் புலப்படுத் 
தினான் . அவன் நாகரிகம் அடைந்தவுடன் புறாக்களின் மூல 
மாகவும் , மனிதர் மூலமாகவும் தான் அனுப்பும் செய்தி 
களைத் தன்னைச் சேர்ந்தவர்களுக்கு எட்டச் செய்தான் . தற் 
போது சாரணர் கொடிகளை அசைத்தும் , கப்பற்படையினர் 
விளக்கு வெளிச்சத்தைக் காட்டியும் செய்திகளை அனுப்பு 
வதை நாம் பார்க்கிறோம் . 


f 


மிகப் பழைய காலத்தில் அரண்மனையிலிருந்து அரசாங் 
கத்தின் அறிவிப்புகளும் கட்டளைகளும் பொதுமக்களுக்குப் 
பறையறிவிப்பதன் மூலம் தெரிவிக்கப்பட்டு வந்துள்ளன . 
தமிழகத்தில் அரசர்கள் 

முரசு 

அறைந்து அரண்மனைச் 
செய்திகளைக் குடிமக்களுக்கு அறிவிக்கச் செய்துள்ளனர் . 
முற்காலத் தமிழகத்தில் அரசச் செய்திகளைத் தெரிவிப்பதற் 
காகவே வள்ளுவன் என்னும் ஓர் அதிகாரியை 

அதிகாரியை ஏற்பாடு 
செய்திருந்தனர் . ஆக உலகெங்கும் அரண்மனையே 
செய்தியை வெளிப்படுத்தும் மூலவாயிலாக அமைந்திருந் 
தது ! 


சீன நாட்டில் மிக நெடுங்காலமாகச் செய்திகளைக் 
கவிதைகளாக்கித் தெருவில் பாடிச் செல்லும் வழக்கம் இருந் 
துள்ளது ! பின்னர் அங்கு மர அச்சமைப்பில் 

அச்சடித்து 
இதழை வெளியிடும் வழக்கம் சுமார் 2500 ஆண்டுகளாகத் 
தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது . இவ்வாறு இதழ்கள் 
வெளிவந்தவற்றுள் குறிப்பிடத்தக்கவை கிங்போ , " பிதிங் . 


நியூஸ் , பீகிங் கெஜட் 

பீகிங் கெஜட் என்பனவாம் . கி.பி. ஆறாம் 
நூற்றாண்டில் சீன அரசாங்கம் “ இத்சிங் பவே ( Tsing 
Pao ) என்னும் இதழைத் தொடங்கியது . பீகிங் நியூஸ் கி . பி . 
363 இல் மரப்பலகையில் சீன எழுத்துக்களைச் செதுக்கிய 
பின்னர் அச்சிட்டு இவ்விதழ் வெளியாகியது . 

1935 
வரை இடையறாது நடைபெற்றுள்ளது . இதன் 1500 ஆம் 
ஆண்டு விழா கி . பி . 1863 இல் கொண்டாடப்பட்டது . இது 
தான் உலகத்தின் மிகப் பழமையான இதழாகக் கருதப்படு 
கிறது . கிங்போ கி.பி. 750 இல் துவக்கப்பட்டது . 1 


நாணயம் 


மேலை நாட்டிலுள்ள உரோமிலும் 2062 ஆண்டுகளுக்கு 
முன்பிருந்தே அரண்மனையிலிருந்து பல திக்குகளிலிருந்த 
இராணுவ அதிகாரிகளுக்கு நாள் தோறும் இராணுவ தகவல் 
கள் அனுப்பப்பட்டுவந்துள்ளன . இதற்கு ஆக்டோ டயூர்னா 
( Acta Diurna ) என்று பெயர் . இத்தாலிய நாட்டில் 

தாள் 
களில் செய்திகளை எழுதித் தெருவில் முக்கிய இடங்களில் 
ஒட்டிவைப்பார்கள் . இதை அருகில் சென்று படிப்பதற்கு 
கெஜட்டா என்னும் சிறு இத்தாலிய 

தர 
வேண்டும் ! இதிலிருந்து தான் கெஜட் ( Gazette ) என்ற 
பெயர் ஏற்பட்டது . பழங்கால இதழ்கள் எல்லாம் கெஜட் 
என்ற பின் , அடைமொழியைப் பெரும்பாலும் பெற்றிருக்கும் . 
நாளாவட்டத்தில் அரசாங்க அலுவலரின் பெயர்களும் அவர் 
களது பதவி உயர்வுகளும் , பதவி மாற்றங்களும் அதிகப்படி 
யாக இதழ்களில் இடம் பெறத் தொடங்கின ! ஆகவே , 
அரசாங்க அலுவலர்களுக்கு கெஜடட் ஆபீசர் ( Gazetted 
officer ) அதாவது பதிவுப் பெற்ற அரசாங்க அலுவலர் என்ற 
பெயர் பின்னர் ஏற்படலாயிற்று ! 


1 . • The first news paper in the world was The 
Peking News which celebrated its 1500th anniversary in 
1863 and remined in existence until 1935. The kingpao " 
( court circular) first , appeared in A. D. 750. " Every 
body s Book ofFacts " , p . 418 . 


அச்சும் அச்சுப் பொறியும் மேனாட்டில் பெருவழக்கிற்கு 
வரத்தொடங்கிய பின்னர் தான் - அதாவது 

500 ஆண்டு 
களாகத்தான் செய்தி இதழ்கள் அச்சடித்து விரைவாக வெளி 
யிடப்படுகின்றன . இதற்கு முன்பெல்லாம் மரக்கருவிகளைப் 
பயன்படுத்தியே இதழ்கள் அச்சடிக்கப்பட்டன . 


1 


இங்கிலாந்து நாட்டில் எலிசபெத் அரசியின் காலத்தில் 
இதழியல் தொழில் தொடங்கியது ! இங்கு 1588 இல் 
தோன்றிய முதல் செய்தித்தாள் , 

செய்தித்தாள் , சாதாரண விளம்பரம் 
போல் வெளியாகியது ! அது விக்டோரியா பேரரசிக் காலத் 
திற்குள் தக்க முறையில் வளர்ந்து நவீன செய்தி இதழ் வடிவ 
மைப்புடன் வெளியாயிற்று ! அங்கு வீக்லி- நியூஸ் ( The 
Weekly News ) என்னும் பெயரில் முதல் கிழமை இதழ் 
1622 இல் தோன்றியது . இங்கு திரு இஸ்டேட் ( W. T. Stead ) 
என்பவர் இதழியல் தொழிலின் முன்னோடியாகத் திகழ்ந் 
துள்ளார் . இலண்டனின் முதல் நாளிதழ் போஸ்ட் பாய் 
( The Post Boy ) . இதற்கு அடுத்தபடியாக வெளியானது 
மார்னிங் போஸ்டு ( The Morning Post ) . அடுத்தது 
இலண்டன் டைம்ஸ் ( The London Times ) . இது மிகப் 
புகழ் பெற்ற நாளிதழாகத் திகழ்ந்தது ; செய்திகளைத் தெளி 
வாக அமைத்து வெளியிடும் முறையில் உலகிற்கு வழிகாட்டி 

விளங்கியது . 1785 இல் ஜான் வால்டர் என்பவர் 
தினசரி உலகப் பதிவேடு ( The Daily Universal Register ) 
என்ற நாளிதழைத் தொடங்கினார் . இது தான் பின்னர் 
இலண்டன் டைம்ஸ் என்று பெயர் மாறிப் புகழ் அடைந் 
தது . இங்கிலாந்தில் முதல் நாளிதழைத் தொடங்கிய 
பெருமை எலிசபெத் மாலெத் ( Elizabeth Mallet ) என்னும் 
பெண்மணிக்குரியதாகும் ! இவர் * தினசரிச் செய்திகள் ( The 
Daily Courant ) என்ற நாளிதழை 11-3-1702இல் தொடங்கி 
நடத்தினார் . 


யாக 


ஜெர்மனியில் 1669 இல் இஸ்டராஸ்பெர்க் நகரில் 
தோன்றிய உறவு ( The Relation ) என்ற நாளிதழ்தான் , 


தனிப்பட்ட ஒருவரால் நவீன முறையில் அச்சிட்டு வெளியிட்ட 
முதல் செய்தித் தாளாகக் கூறப்படுகிறது . 


பொது 


அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் 29-9-1690இல் 
பெஞ்சமின் ஆரிஸ் ( Benjamin Harris ) என்பவர் 
நிகழ்ச்சிகள் ( The Public Occurences ) என்ற பெயரில் 
நாளிதழ் ஒன்றை வெளியிட்டார் . இவர் அரசாங்கத்தை 
மிகக் கடுமையாகத் தாக்கி எழுதியதால் , அது வெளியான 
முதல் நாளே அச்செய்தித் தாளை அரசாங்கம் தடை செய்து 
விட்டது ! 1833 இல் நியூயார்க் நகரில் சன் ( The Sun ) 
என்ற நாளிதழைப் பெஞ்சமின் எச்டே ( Benjamin Hetchday ) 
என்பவர் ஒரு பென்னி ( காலணா) விலையில் மலிவாக 
வெளியிட்டு வழிகாட்டினார் . அதற்கு முன்பெல்லாம் ஒரு 
நாளிதழின் விலை ஒரு ரூபாய் , இரண்டு ரூபாய் மதிப்புடை 
யதாக இருந்தது . 1619இல் இதே நகரில் தினச் செய்தி 
( The Daily News ) என்னும் நாளிதழ்தான் , திடுக்கிடும் 
பரபரப்பான செய்திகளைப் படத்துடன் வெளியிட்டு வழி 
காட்டிய முதல் இதழாகும் ! 


ஐரோப்பாவில் ஏற்பட்ட பிரஞ்சுப் புரட்சிக்குப் பிறகு 
தான் உரிமைஉணர்ச்சியும் சமுதாய விழிப்பும் பெருக்கெடுக் 
கத் தொடங்கின.இவை செய்தி இதழ்களின் உரிமை வேட்கை 
யைக் கொழுந்துவிடச் செய்தன . ஐரோப்பாவில் கி.பி. 1702 
முதல் இதழ்கள் தற்போது போல் தொழில் அமைப்புடன் 
நடைபெற்று வருகின்றன . 

பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அச்செழுத்து 
அடுக்கலும் அமைத்தலும் ( Type - Composing and Setting ) 
அச்சுப் பதிப்புமே மக்கள் கூட்டத்தின் கருத்துக்களைப் பல 
திக்குகளில் பரவுவதற்கு அடிப்படையாக இருந்தன . மேலும் , 
சுருக்கெழுத்து ( Short - hand ) மூலம் விரைவாகக் குறிப்புகள் 
எடுத்துச் செய்திகளைத் திரட்டி அனுப்ப . ஆங்காங்கே 
நிருபர்கள் ( Correspondents ) ஏற்படுத்தும் முறை ஏற்படலா 
யிற்று . செய்திகளை உடனுக்குடன் அனுப்ப தந்தி முறை 
(Telegraph system ) மிகுதியும் உதவியாக இருந்தது . புகை 


வண்டி , கப்பல் , கம்பியில்லாத் தந்தி ( Wireless ) வானவூர்தி 
( Aeroplane ) போன்ற போக்குவரத்து வசதிகள் சாதனமாக 
மேற்கொள்ளப்பட்டன . இதன் காரணமாகச் செய்தி நிறுவன 
அமைப்புகள் ( Press - news Bureau ) ஏற்பட்டன . ஒளிப் 
படம் ( Photo ) பிடித்து வெளியிடுதல் , பேட்டி காணல் , 
அன்றாட முக்கிய நிகழ்ச்சிகளைக் கேலிச் சித்திரமாக 
வரைதல் போன்ற பல வழிகளால் இதழ்கள் விரைவாகவும் 
விளக்கமாகவும் செய்திகளைத் தாங்கி மக்களை மகிழ்வித்த 
தால் , இதழியல் தொழில் நாளுக்கு நாள் உலகெங்கும் பல்கிப் 
படரத் தொடங்கியது ! 

இதழியல் இப்படி வளர்ச்சியுற்றாலும் , ஒவ்வொரு 
நாட்டினருக்கு என்று இதழியல் துறையில் தனிச் சிறப்பு , 
தட்டாமல் இருக்கவே செய்கிறது ! 


“ இலண்டன் டைம்ஸ் உலகத்திலுள்ள எல்லா 
இதழாசிரியர்களாலும் ஒரு முன்மாதிரியாகக் கொள்ளப் 
பட்டு , பின்பற்றத்தக்க பெருமை வாய்ந்ததாக மிளிர்கிறது ! 


அமெரிக்கச் செய்தி இதழ்களில் பல்வேறு ஒளியுருவப் 
படங்களும் , குற்றச் செய்திகளும் , பல சரக்கு விளம்பரங் 
களும் , பொறி புலன்களை ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் , 
அழகான பெரிய தலைப்புகளும் முக்கிய அமைப்புகளாகக் 
கொண்டு விளங்குகின்றன . பிற்காலத்தில் பிரிட்டிஷ் 
இதழியல் தொழிலின் வளர்ச்சி பெரும்பாலும் அமெரிக்க 
இதழியல் முறையைப் பின்பற்றியதாகவே உள்ளது என்கிறார் 
திரு . மாஷிங்காம் ( H. W. Mashingham ) . 


சிய 

றுகதை , தொடர்கதை முறையால் மக்களால் விரும்பி 
வரவேற்கப்படுவது பிரஞ்சு இதழியலின் இயல்பாகும் . 


பண்டைய ஜெர்மானிய இதழ்களின் முக்கிய அமைப்பு 
அதன் உள்நாட்டுத் தன்மையாகும் . மற்றொன்று , அதன் 
பொதுப்படையான கவர்ச்சியற்ற தோற்றமாகும் ! மிக்க 
வியப்பும் விருப்பும் உண்டாகுமாறு அமைக்கப் பெறும் 


விளம்பர முறையில் ஜெர்மானிய இதழ்கள் பெயர் பெற்று 
விளங்குகின்றன . இங்கு இலக்கிய இதழ்களும் விஞ்ஞான 
இதழ்களும் நன்கு தேர்ந்தவர்களால் எழுதப்படுகின்றன . 


H 


உடையனவாக 


சீன நாட்டின் இதழ்கள் பல திறத்தனவாய் அமைந்து 
காணப்படுகின்றன . சிறப்புச் செய்திப் பகுதிகளுக்கும் 
சாதாரணப் பகுதிகளுக்கும் இடையில் அவற்றை வேறு 
பிரித்துக் காட்ட ஒரு கோடு அமைக்கப்பட்டிருக்கும் ! 

ஜப்பானிய நாட்டில் இதழ்களின் தொடக்கம் 1845 
ஆகும் . 1861 இல் டச்சு நாட்டு இதழின் செய்திகளைச் சீன 
மொழியிலே மொழி பெயர்க்கப்பட்டதை , ஜப்பானிய 
இதழ்கள் தம் மொழியில் அப்படியே எடுத்து வெளியிட் 
டுள்ளன . 1878 இல் ஜப்பானின் முதல் நாளிதழ் , காலை 
தோறும் செய்திகள் ( The News of Every - morning ) என்ப 
தாகும் ; அது யோகோயாமா நகரில் வெளியிடப் பெற்றது . 
ஜப்பானிய இதழ்கள் உள்நாட்டு நடவடிக்கைகளிலும் , வெளி 
நாட்டு நடவடிக்கைகளிலும் வேற்றுமை 
இருந்தன ! ஆனால் , தேசியப் பெருமைக் குறைவு அல்லது 
அழிவு நேரும் எச்சமயத்திலும் ஜப்பானியர் ஒற்றுமைப்பட்ட 
கட்டுப்பாடும் நாட்டுப்பற்றும் பூண்டு , வீறு கொண்டெழு 
கின்றனர் . அறிஞர் நோமா ( Siji Noma ) என்பவர் , தம் 
ஒன்பது இதழ்களையும் ஒன்றைவிட மற்றொன்று சிறக்குமாறு 
நன்கு நடத்தி வந்துள்ளார் ! “ ஸ்யூபென் எலெக்வென்ஸ் 
( Xuben Eloquence ) என்னும் சொற் பெருக்காற்றல் துறைக்கு 
என்று தனி இதழையும் நடத்தியுள்ளார் . 

இந்தியாவில் பண்டைக் காலத்தில் இருந்த அரசர்களால் 
இதழ்கள் நடத்தி வரப்பட்டதாகத் தெரியவில்லை ! இங்கு 
முகலாயர் ஆட்சிக் காலத்தில் தான் அரண்மனைச் செய்தித் 
தாள் வெளியிடும் வழக்கம் கொண்டு வரப்பட்டது . இதற்கு 
வகியா அக்நாவிஸ் ( Wakiah nawis ) என்று பெயர் . இதில் 
அரசாங்க நிர்வாகச் செய்திகள் மட்டுமே இடம் பெற்றிருந் 
தது ! கையால் எழுதப்பட்டு முகலாய அரண்மனையிலிருந்து 
வெளியிடப்பட்டுள்ள இத்தகைய செய்திகளுள் , நூற்றுக் 


கணக்கில் கலோனல் ஜேம்ஸ் பிட் என்பவர் . இராயல் 
ஏசியாடிக் சொசைட்டி க்கு அனுப்பியுள்ளார் . இவை 
ஒவ்வொன்றும் சராசரி 8 X4.5 " அங்குலம் கொண்ட 
அளவில் 

வெவ்வேறு கையெழுத்தால் , எழுதப்பட் 
டிருந்தனவாம் ! 


என் 

உடலை 


இவர்களுக்குப் பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சி செய்த 
போது இந்தியத் தலைநகராயிருந்த கல்கத்தாவில் 1750 
சனவரி 29 ஆம் நாளன்று ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கே 
(James Augustus Hickey ) எனும் ஆங்கிலேயரால் , வங்காள 
கெஜட் ( The Bengal Gazette ) என்ற முதல் ஆங்கில வார 
இதழ் தொடங்கப்பட்டது . இதுதான் இந்தியாவின் முதல் 
இதழாகக் குறிக்கப்படுகிறது . திரு . இக்கே , தமது முதல் 
இதழில் , எனது அறிவின் - ஆன்மாவின் உரிமையைப் பெறுவ 
தற்கு விலையாக 

அடிமைப்படுத்துவதில் 
மகிழ்ச்சியுறுவேன் என்று எழுத்துரிமை வேட்கையுடனும் 
துணிவுடனும் குறிப்பிட்டுள்ளார் . 

அந்நாளில் , 
ஆங்கிலக் கிழக்கிந்திய குழும்பை ( கம்பெனி ) ச் சேர்ந்த 
அதிகாரிகளிடம் காணப்பட்ட ஊழலை வெளியிட்டார் ; 
அவர்தம் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றியும் வெளிப் 
படுத்தவும் செய்தார் . இதனால் , 1782 இல் இவரது 
அச்சகத்தை ஆங்கில அரசாங்கம் கைப்பற்றிக் கொண்டது ! 
இவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது !. சிறையி 
லிருந்து கொண்டே இதழை வெளிவரச் செய்த பெருமை 
இவருக்கு உண்டாயிற்று ! 


இவர் 


இக்கியின் பெங்கால் கெஜட் இரண்டு தாள்கள் 
கொண்டது ; 1X 28 அங்குலம் அளவுடையது . அதிகாரிகளின் 
ஊழல்களையும் , தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட 
சம்பவங்களையும் குறித்து அவதூறுகள் எழுதியதனால் , 
இக்கிக்கு ஓராண்டு சிறைத் தண்டனையும் , ரூ 

ரூ 2000 
அபாரதமும் விதிக்கப்பட்டது . உறுதியுள்ளவராக இருந்தும் 
இக்கி பின் வாழ் க்கை வறுமையிலே கழிந்தது ! 


அக் காலகட்டத்தில் ஆங்கில 

அதிகாரிகளின் 
அட்டூழியங்களையும் ஊழல்களையும் வெளிப்படுத்துவது , 
ஆங்கிலேயர்களை ஆசிரியர்களாகக் கொண்ட இதழ்களின் 
பெரு வழக்கமாக இருந்து வந்துள்ளது . அவர்களால் நடத்தப் 
பெற்ற இதழ்களாவன : " இந்தியா கெஜட்டு ( The India 
Gazette ) , கல்கத்தா கெஜட்டு ( The Calcutta Gazette ) , 
பெங்கால் ஹர்க்காரா ( The Bengal Hurkara ) என்பன 
வாகும் . 


13- 5-1799இல் , அரசாங்கப் பிரதிநிதியாக ( Viceroy ) 
இருந்த வெல்லஸ்லி பிரபு (Lord Wellesly ) கொண்டு வந்த 
கொடிய அடக்குமுறை சட்டத்தால் , இந்தியாவில் 
தோன்றிய தொடக்கக் கால இதழ்கள் துவண்டு மறைந்து 
போயின ; பின்னர் 

ஆட்சி 

செய்த ஹேஸ்டிங்ஸ் பிரபு 
( Lord Hastings ) அக்கொடிய சட்டங்களை 19-8-1818இல் 
அகற்றியும் , இதழாசிரியர்களுக்கு உதவியான சில பொது விதி 
களை மாத்திரம் வகுத்தும் , தாராள மனப்பான்மை காட்டி 
னார் . இவர் காலத்தில் தான் இந்நாட்டுத் 

இந்நாட்டுத் தாய்மொழி 
இதழ்கள் முகிழ்க்கத் தொடங்கின ! 

அப்போது ஆங்கிலேய ஆட்சியினர் மேற்கே ஏடனுடனும் , 
தெற்கே இலங்கையுடனும் , கிழக்கே பர்மா சிங்கப்பூருடனும் 
இந்தியாவை இணைத்து ஆண்டு கொண்டிருந்தனர் . 

இலங்கையில் ,கி.பி. 1802 இல் " சிலோன் கெஜட் ( The 
Ccylon Gazette ) எனும் இதழ் தொடங்கப்பட்டு , தமிழ் 
சிங்களம் ஆங்கிலம் என்னும் முப்பகுதிகளைக் கொண்டு 
வெளிவந்தது . இது தான் இலங்கையில் தாய்மொழிகளைத் 
தாங்கி வெளிவந்த முதல் இதழாகும் ! 

இந்தியாவில் வங்காளத்தில் 1816 இல் கங்கா கிஷோர் 
பட்டாச்சாரி என்பவரால் வங்காள கெஜட் எனும் வங்க 
மொழி இதழ் தோற்றுவிக்கப்பட்டு , சில காலம் வரை நடந்து 
மறைந்து விட்டது . பின்பு 1818 இல் சமாச்சார் தர்பன் 
என்ற கிழமை இதழ் , சிராம்பூர் கிறிள் தவ சமயத்தின் ஆதர 
வுடன் நடைபெற்றது . 


| 


4 


அடுத்து 1821 இல் சம்பத்கௌமுகி எனும் வார 
இதழ் , பவானி சரண் பானர்ஜி என்பவரால் 

நடத்தப் 
பட்டது . இதற்குத் திரு . இராஜாராம் மோகன் ராயின் 
போற்றுதல் கிடைத்தது . இராஜாராம் மோகன் ராயும் 
வங்காள மொழியிலும் பார்சி மொழியிலும் இதழ்கள் 
நடத்தியுள்ளார் . 1853 இல் கிரிச் சந்திர கோஷ் என்பவர் 
இந்து பேட்ரியட் எனும் பெயருடைய ஆங்கில இதழைத் 
தொடங்கி நடத்தினார் . இது தான் இந்தியரால் தொடங்கி 
நடத்தப் பெற்ற முதல் ஆங்கில இதழாகும் ! மேற்படி 
கோஷாலும் அவரது உடன் பிறந்தவராலும் 1851 - லேயே 
" பெங்கால் ரெகார்டு என்ற இதழும் நடத்தப் பெற்றது . 
இந்த இதழ்களெல்லாம் கல்கத்தாவில் மட்டும் புகழ் பெற்று 
விளங்கின . 


பம்பாயில் ஸ்ரீ மும்பை நா சமாச்சார் ( Sri Mumbai 
Na - Samachar ) என்ற குஜராத்தி வார இதழைப்பர் தோன்ஜி 
மார்ஸ்பான் என்பவர் தொடங்கினார் . 1832 இல் இது 
தினசரியாக வளர்ச்சியுற்றது ; இப்போது இது பாம்பே 
சமாசார் என்ற பெயரில் நடந்து வருகிறது ; இந்தியா 
விலேயே மிகப் பழைய இதழ் இதுதான் என் 

சொல்லப் 
படுகிறது ! 1846 இல் இதே நகரில் , சித்திரக் கன்யன் 
தர்பன் ( The Chitra Ganyan Darpan ) என்ற குஜராத்தி 
இதழ் தொடங்கப்பட்டது . படங்களுடன் வெளிவந்த முதல் 
இந்திய மொழி இதழ் இதுதானாகும் ! 1856 இல் பம்பாயில் 
"“ ஸ்திரி போதா ( The Sri Bodh ) என்ற குஜராத்தி மாத 
இதழ் தோன்றியது . இதுதான் இந்தியாவிலேயே பெண் 
களுக்காகத் தொடங்கப்பட்ட முதல் இதழாகும் . 


1837 இல் தத்தர்சன் என்னும் மராத்தி மொழி 
இதழும் தோற்றமாகியது . 1868 இல் வங்காளத்தில் உள்ள 
அமிர்தபஜார் என்ற சிற்றூரில் சிசிர் குமார் கோஷ் 

உடன் 
பிறப்புகளால் “ அமிர்தபஜார் பத்திரிகா 

இதழ் 
தொடங்கப்பட்டது . கருத்துப்படம் ( Cartoon ) வெளியிட்ட 
முதல் இந்திய இதழ் இதுதான் என்று கூறப்படுகிறது ! 


என்ற 


id 


மரக்கட்டைகளில் செதுக்கப்பட்ட அச்சுகளைக் கொண்ட ஓர் 
அச்சகத்தை அவர்கள் 32 ரூபாய்க்கு வாங்கி , அதில் மேற் 
சொன்ன அமிர்த பஜார் இதழைத் துவக்கத்தில் அச்சடித் 
தனராம் ! இவ்விதழ் இப்போது ஒரு நாளிதழாக நடந்து 
வருகிறது . 


ஆங்கிலேயர் ஆட்சியின்போது , இந்தியத் தலைநகரா 
யிருந்த கல்கத்தாவில் இதழ்கள் தொடங்கப்பட்ட 
காலத்திலேயே , சென்னையிலும் பல் இதழ்கள் தோன்றி 
யுள்ளன . 


12-8-1785இல் 

( சென்னை 

கூரியர் ( The Madras 
Courier ) என்ற முதல் சென்னை மாகாணச் செய்தித்தாளை 
ரிச்சர்டு 

ஜான்ஸ்டன் ( Richard Johnston ) என்பவர் 
தொடங்கி நடத்தியுள்ளார் . இம்மாத இதழின் விலை 
ரூபாய் ஒன்றாகும் . இதற்குப் போட்டியாக தி வீக்லி 
மெட்ராஸ் ( The Weekly Madras) என்ற இதழ் தோன்றியது . 
1791 இல் " சென்னை ஹுர்காரு (The Madras Hurharu ) 
என்ற இதழும் , 1792 இல் - சென்னை கெஜட்டு ” (The Madras 
Gazette ) இதழும் , 1795 இல் மதராஸ் எரால்டு , ( The 
Madras Herald ) இதழும் துவக்கப்பட்டுள்ளன . 4-1-1832இல் 
" செயிண்டு ஜார்ஜ் கெஜட் ( St. George Gazette ) டின் 
முதல் இதழ் வெளியாகியது . 1836 இல் ஜெ . ஒளக்டர் 
லோனி என்பவர் தி ஸ்பெக்டேட்டர் ( The Spectator ) 
எனும் இதழைத் தொடங்கினார் . இதனை வெளியிட்டவர் 
திரு . சுப்பு முதலி என்பவராவர் . இதுதான் 

சென்னை 
மாகாணத்தின் முதல் ஆங்கில நாளிதழ்களின் தாயாகக் 
கூறப்படுகிறது ! 1861 இல் காண்ட் பிரதர்ஸ் என்ற புத்தக 
நிறுவனத்தார் . திமெட்ராஸ் டைம்ஸ் ( The Madras Times ) 
என்ற இதழைத் தொடங்கி நடத்தி வந்தனர் . முன்பு 
குறிப்பிட்ட‘ஸ்பெக்டேட்டர் பின்னர் இத்துடன் இணைக்கப் 
புட்டது . இது காலையிலும் மாலையிலும் வெளி வந்தது . 
1862இல் சென்னையில் " தி மெட்ராஸ் மெயில் (The Madras 
Mail ) என்ற ஆங்கில நாள் இதழ் தொடங்கப்பட்டது . இது 


11 


5 


முன்பு தோன்றிய மெட்ராஸ் டைம்சு டன் 

1921 இல் 
இணைக்கப்பட்டது . அப்போது இதன் ஆசிரியராக இருந்தவர் 
கிளின் பார்லோ என்பவராவர் . மெட்ராஸ் மெயில் தான் 
இந்தியாவில் துவக்கப்பட்ட முதல் மாலை நாளிதழாகும் ! 
இதற்குப் பின்னர் ஆசிரியர்களாக வந்தவர்கள் டி . ஸ்காட்டு 
பிரம்னெர் ( D. Scott Bremner ) ஏ . ஏ . ஹேயில்ஸ் 
( A. A. Hayles ) என்பவர்களாவர் . இது நல்ல முறையில் 
செய்திகளை வெளிப்படுத்தியதுடன் , கடைசிப் பக்கத்தில் 
படங்களை நிறைய வெளியிட்டுப் புகழ்ப் பெற்றுள்ளது . 
இது இந்தியர் கை மாறியது ; நூறு ஆண்டுகள் வரை நடை 
பெற்று நிறுத்தப்பட்டு விட்டது ! 


சுதேசிகள் . சங்கச் ( Native Association )) சார்பில் 
“கிரிசென்ட் ( The Cresent ) என்ற இதழும் - (இதற்கு 
திரு காஜுலு லட்சுமி நரசுசெட்டி ஆசிரியராகஇருந்தார் . ) 
பூண்டி அரங்கநாத முதலியாரை ஆசிரியராகக் கொண்டு 
" நேடிவ் பப்ளிக் ஒபீனியன் ( The Native Public Opinion ) 
என்ற இதழும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன . 
மெட்ராஸி ( The Madrasi ) எனும் பெயரில் திரு . 
இராமசாமி ஐயர் ஓர் இதழைத் துவங்கினார் . நேடிவ் பப்ளிக் 
ஒபீனியன் என்ற இதழ் முதலில் தமிழ் , தெலுங்கு , 
ஆங்கிலம் எனும் மூன்று மொழிகளிலும் கருத்துகளைக் 
கொண்டு வெளியாகியது . பின்னர் ஆங்கிலத்தில் மட்டும் 
அது வெளியாகியது . 


1878 இல் 

சென்னையில் திரு . ஜி . சுப்பிரமணிய 
ஐயரால் இந்து (The Hindu ) எனும் வார இதழ் முதலில் 
தொடங்கப்பட்டது . 1-4-1889 - லிருந்து அது நாளிதழாக 
மாறியது . இந்தியருக்கு அதிலும் தமிழருக்குச் சொந்தமான 
மிகப் பழைய ஆங்கில நாளிதழ் இந்து வேயாகும் .. 
தொடக்கத்தில் சில வாரங்கள் கையால் எழுதி நகல் எடுத்து 
வெளியாகியது ! இந்து கஸ்தூரி ரங்க ஐயங்காரின் குடும்பத் 
திற்குக் கைமாறி , நூற்றாண்டு விழாக் கொண்டாடி , 
இந்தியாவின் மிகச் சிறந்த ஆங்கில நாளிதழாகத் திகழ்ந்து 


வருகிறது . இந்து விற்கு - ஸ்போர்ட்ஸ் & பாஸ்ட் டைம்ஸ் . 
பிரன்ட் லைன் ( The Sport and Pastimes & Front Line) 
போன்ற துணை இதழ்களும் 

தழ்களும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன . 
இதன் சார்பில் தமிழ் நாளிதழும் நடத்த திட்டமிடப் 
பட்டுள்ளது .! திரு . சுப்பிரமணிய 

ஐயரால் 

1.882 இல் 
தொடங்கப் பெற்ற வார இதழ்தான் சுதேச மித்திரன் 

பின்னர் நாளேடாக மாற்றப்பட்டது . திருமதி 
அன்னி பெசன்ட் அம்மையார் ‘ மெட்ராஸ் 
ஸ்டாண்டர்ட் என்ற இதழை விலைக்கு வாங்கி , நியூ 
இந்தியா ( The New India ) என்று பெயர் வைத்து , தினசரி 
யாக நடத்தியுள்ளார் . 


( 


டி . எம் . 


தென்னிந்திய நல உரிமைக் கழகத்தின் (The South 
Indian Liberal Federation ) சார்பில் 1917 இல் ஜஸ்டிஸ் 
( The Justice ) 

என்ற ஆங்கில இதழ் , டாக்டர் 
நாயரை ஆசிரியராகக் கொண்டு 

நடத்தப் 
பெற்றது . இந்த இதழ் புகழ் பெற்று விளங்கியதன் காரண 
மாகத்தான் , இதனை நடத்திய முற்கூறிய கழகத்திற்கு , 
ஜஸ்டிஸ் கட்சி என்ற பெயர் அமைந்துவிட்டது ! இவ் விதழில் 
தான் , புகழ் பெற்ற நாவலராக 

விளங்கிய ஆற்காட்டு 
இராமசாமி முதலியார் விறுவிறுப்பான தலையங்கங்களை 
எழுதி வந்தார் . 1921 இல் " டெய்லி எக்ஸ்பிரஸ் (The 
Daily Express ) என்ற இதழ் ஒன்று ஆங்கிலேயரால் 
தொடங்கி நடத்தப் பெற்றது . இந்த இதழைத்தான் 
திரு . லட்சுமி காந்தன் என்பவர் வாங்க முயன்று , பொய்க் 
கையெழுத்திட்ட காசோலை( செக் ) யைத் தந்ததால் , 
வழக்குத் தொடரப்பட்டுத் தீவாந்திர தண்டனை அனுபவிக்க 
வேண்டியதாயிற்று ! 


திருவாளர்கள் எம் . ஆர் . ஜயக்கர் , வால்சந்த் ஹிராசந்த் 
பிர்லா முதலியவர்களின் துணையோடு , திரு . சதானந்தம் 
என்பவர் நியூஸ் சர்வீஸ் ( The News Service ) என்ற ஒரு 
செய்தி நிறுவனத்தைத் தொடங்கினார் . பின்னர் , இவர் 
பம்பாயில் 1930 இல் பிரிபிரஸ் ஜர்னல் ( The Free Press 


13 


" 


Journal )) என்ற ஆங்கில நாளிதழை வெளிக் கொண்டு 
வந்தார் . இதில் சிறப்பான செய்திகள் வெளியிடப்பட்டன . 
செய்தித் தலைப்புகள் கொட்டை கொட்டையான பெரிய 
எழுத்தில் பக்க அகலத்தில் போடப்பட்டன . செய்தித் 
தலைப்புகள் இந்தியாவில் வேறு எந்த இதழும் இப்படிச் செய் 
ததில்லை . மற்ற இதழ்களின் விலை ஓர் அணா , இரண்டணர் 
என்று இருந்த போது , இவர் அந்த இதழுக்கு அரையணர் 
விலை வைத்து மலிவாகக் கொண்டு வந்தார் ! இந்தியன் 
எக்ஸ்பிரஸ் ” ( The Indian Express ) என்ற ஆங்கில நாளேட்டை 
திரு . பி . வரதராஜுலு நாயுடு நடத்தி வந்தார் . மேலும் 
இவர் " தமிழ்நாடு 

என்னும் 

தமிழ் நாளிதழையும் 
திறம்பட நடத்தினார் . இவரிடமிருந்து இந்தியன் 
எக்ஸ்பிரஸை , விலைக்கு வாங்கினார் திரு . சதானந்தம் . 
1934 இல் இவர் தினமணி என்னும் தமிழ் நாளிதழைத் 
தொடங்கி , திரு . டி . எஸ் . சொக்கலிங்கத்தை ஆசிரியராக 
அமர்த்தி நடத்தினார் ,. 


1875 இல் ராபர்ட் நைட்டால் கல்கத்தாவில் தொடங் 
கப்பட்ட " ஸ்டேட்ஸ்மென் என்ற இதழுக்கு ஓரணா விலை 
வைக்கப்பட்டது . 1870 இல் 

சமாச்சர் 

என்ற 
இதழ் கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது . ஒரு 

விலை 
வைக்கப்பட்டு 4000 இதழ் செலவாயிற்று ! 


சுலப 


காசு 


1. தமிழ் இதழ்களின் போக்கு 


மக்களின் தேவைகளும் விருப்பங்களும் பெருகப் பெருகச் 
சமூக அமைப்பும் அதற்கு ஏற்ப மாறிக்கொண்டே வருகிறது . 
மக்களுக்கு அன்றாடம் உணவும் உடையும் இடமும் தேவைப் 
படுகின்றன . 


உலகின் நாலா பக்கங்களிலிருந்து புத்தறிவுக் கொளுத்தி 
புதிய பார்வையைக் கொடுத்து , மக்கள் புதிய பாதையில் அடி 
யெடுத்து வைக்க புதிய புதிய செய்திகளைக் கொண்டு வந்து 
தருவது இதழ்களாகும் . 


இதழ்கள் செய்திகளைத் தருவதுடன் , மக்களுக்கு 
அறிவைப் புகட்டி அரசியல் விழிப்பை உண்டுபண்ணி , 
சமுதாயத்தைச் சீர்திருத்தி , மக்களின் உரிமையைப் பாது 
காத்து நாகரீகத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டாகவும் விளங்கு 


கின்றன . 


உலகை - அறிவுலகு என்றும் பண உலகு என்றும் ஆட்சி 
உலகு என்றும் பாகுபடுத்திச் சொல்வார்கள் . அறிவைக் 
கொடுக்கும் இதழ்களும் இன்று தமக்கென்று ஒரு தனி 
இடத்தை இவ்வுலகில் தேடிக்கொண்டு விட்டன ! ஆம் . 
வல்லரசுகளுக்கு இருக்கும் செல்வாக்கைவிடப் போர்க்குணம் 
படைத்தவர்களுக்கு உள்ள பலத்தைவிட , அறிவாளி 
களுக்குத் தரப்படும் மேன்மையைவிட , இதழ்களுக்கு அதிக 
செல்வாக்கும் பலமும் மேன்மையும் இன்று கிடைத்திருக் 
கின்றன . இதனால் தான் அவை உலகப்போக்கையே மாற்றக் 
கூடிய வல்லமை பெற்றதாகி நனி சிறந்து விளங்குகின்றன ! 


சமூக வழக்கங்கள் மாறுதல் அடைந்து வருவது போல் , 
படிக்கும் இயல்பும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே 
வருகிறது . பண்டைக் காலத்தில் ஒரு சிலரிடத்தில் மட்டுமே 
அறிவு தேங்கிக் கிடந்தது ! பின்னர் குருகுலக் கல்வி மூலமாக 
ஒரு சிலர்க்கே அளவோடு அது தரப்பட்டது ! அதன் பின்னர் 


:15 


மாட 


1 


t 


திண்ணைப் பள்ளியிலும் , உயர்நிலைப் பள்ளியிலும் மேல் 
உயர்நிலைப் பள்ளியிலும் , கல்லூரியிலும் , பல்கலைக் கழகத் 
திலும் அறிவை விரும்புபவர்க்கெல்லாம் வாரி வாரி வழங் 
படுகிற நிலையைப் பார்க்கிறோம் . . 

18 ஆம் நூற்றாண்டில் மேனாட்டில் தேனீர் விடுதிகளில் 
மட்டும் இதழ் படிக்கும் பழக்கம் இருந்து வந்தது ; 19 ஆம் 
நூற்றாண்டில் தொடர் வண்டிகளில் படிக்கக் 

கூடிய 
அளவிற்கு அது வளர்ச்சியடைந்தது . இன்றோ இதழ்கள் 
பெருகி , உந்து வண்டிகளிலும் பேருந்து வண்டிகளிலும் 
விமானங்களிலும் தொலைக்காட்சிகள் 

மூலமும் , 
மாளிகை வாசிகளிலிருந்து மண் குடிசைகளில் உறைபவர்கள் 
வரையிலும் , சாலையிலிருந்து முட்டுச் சந்துகளிலும்கூட 
அவை படிக்கப்பட்டு வருகின்றன . 
காலையில் எழுந்தவுடன் செய்தி இதழைப் 

இதழைப் படிக்க 
வேண்டும் என்ற ஆவல் மக்களிடையே பெருகி வருகின்றது . 
அதனைப் படிக்க முடியாது போய் விட்டால் , அந்த நாளின் 
உலகப்போக்கை அறிய முடியாத ஓர் இருண்ட சூழ்நிலை 
ஏற்பட்டு விடுகிறது ! கண்ணாடி போடும் பழக்கமுள்ள 
வருக்குக் கண்ணாடி இல்லாவிட்டால் எப்படித் தொல்லை 
யாக இருக்குமோ , மூக்குப் பொடி போடும் வழக்கம் உள்ள 
வருக்குச் சிட்டிகை ப்பொடி கிடைக்கா விட்டால் எப்படி 
* வெறிச்சென்று இருக்குமோ , காப்பி க் குடிப்பவனுக்குக் 
காப்பி இல்லாவிட்டால் எப்படித் தலைவலி வந்துவிடுமோ , 
அது போலத்தான் இதழைத் தொடர்ந்து படிப்பவர்க்கு 
அதைக் காணாவிட்டால் விழிப் பெற்று இழந்தவனைப் 
போன்ற ஏக்கம் ஏற்பட்டுவிடும் ! அந்த அளவிற்கு இதழ்கள் 
மக்களின் அன்றாட வாழ்க்கையில் இன்றிய 

இன்றியமையா இடம் 
பெற்றுள்ளன ! 


* t 


செய்தி இதழ்கள் விரிந்து கிடக்கும் உலகத்தைச் சுருக்கிக் 
காட்டுகின்றன ; தொலைவில் உள்ளவர்களை நெருங்கிவரச் 
செய்கின்றன ; ஒரு வேளை கஞ்சிக்கு ஆலாய்ப் பறக்கும். 
ஏழையையும் , உண்ட உணவு உடம்புக்கு ஏற்றுக் கான்ன 


1 


வில்லையே எனக் கவலைப்படும் செல்வனையும் உலகக் 
கவனத்திற்கு ஒருங்கே கொண்டு வந்துவிடுகின்றன.இவையும் 
இவைபோன்ற எண்ணற்ற பணிகளையும் அவை உடன் 
செய்து காட்டுகின்றன . 


நேற்றுவரை ஓர் இடத்தைப் பற்றியோ ஒருவரின் 
பெயரைப் பற்றியோ பெரும்பாலோருக்குத் தெரியாது 
இருந்திருக்கலாம் . ஆனால் , செய்தி இதழில் அதுபற்றி 
அறிவிக்கப்பட்டதும் , அந்த இடத்தையோ அல்லது 
அவ்வொருவரையோ குறித்துக் காட்டுத் தீ போல் செய்தி 
பரவி உலகம் முழுவதும் அறிந்து கொண்டு விடுகிறது ! 


இதனை விளக்க ஒரு சில எடுத்துக்காட்டுகளைச் சொல்ல 
வேண்டியுள்ளது . 1942 முன்பு வினோபா என்னும் பெயர் 
ஒரு சிலர்க்கே தெரிந்த பெயராக இருந்தது . தனிப்பட்டவர் 
அறப் போரை ( தனி நபர் சத்தியாக்கிரகம் ) க் காந்தியடிகள் 
தொடங்கி வைத்தபோது வினோபாவின் பெயரை முதலில் 
அறிவித்தார் . பின்னர் அப்பெயர் , மராட்டிய மண்டலத் 
தைத் தாண்டி இந்தியா முழுவதும் அறிந்த பெயராக ஆகி 
விட்டது ! கச்சத் தீவு , இராமநாதபுர மாவட்டத்தில் , 
இராமநாதபுர அரசர்க்குச் சொந்தமாக இருந்த ஒரு 
தீவாகும் . இதனை , இந்திரா அம்மையார் , இலங்கை 
அரசுக்கு , கடைத் தேங்காயை எடுத்து வழிப் பிள்ளை 
யாருக்கு உடைத்தது போல த் தாராளமான மனதுடன் 
வழங்கிய போது , அத்தீவு உலகம் 

தெரிந்த ஒரு 

தீவாக 
மாறியது ! நெய்வேலி , தென்னார்க்காடு மாவட்டத்திலுள்ள 
ஓர் ஊர் . அங்கு நிலத்துக்கு அடியில் பழுப்பு நிலக்கரி புதை 
யுண்டு கிடக்கிறது என்ற செய்தி இதழ்களில் 

வெளிவந்த 
பின்னர் , உலகினர்க்கு நெய்வேலி மிக நெருங்கிய ஊராகி 
விட்டது ! இவைகளிலிருந்து செய்தி இதழ்களின் 

செல் 
வாக்கும் சிறப்பும் நன்கு விளங்குகின்றதன்றோ ? 


எடுத்து வழிப் 


மாதவி தனது காதலனான கோவலனுக்குத் தாழம்பு 
மடலில் பிச்சுப் பூ முகை கொண்டு , சந்தனக் குழம்பில் 


17 


தோய்த்துத் தனது உள்ளக் கிடக்கைகளை எழுதித் தெரி 
வித்தாள் என்று சிலப்பதிகாரம் தெரிவிக்கிறது . இதனால் 
தாழம்பு மடல் எழுது சாதனமாக இருந்திருக்கிறது என்று 
தெரியவரும் . தாழம்பு மடலைத் தாள் என்றும் சொல்வர் . 
ஆகவேதான் , இன்று நாம் எழுதப் பயன்படுத்தும் 
காகிதத்தைத் தாள் என்று கூறுகிறோம் . காகித் என்ற 
உருது சொல்லிலிருந்து ‘ காகிதம் 

என்ற 

சொல் 
வந்துள்ளது . பல இதழ்கள் கொண்டது மலர் . இலைகளைப் 
‘ பத்திரம் என்று வடமொழியில் கூறுவர் . எனவே , 
பத்திரிகையைத் ( பத்திரிகா - பத்திரிகை ; இது பத்திரம் 
என்ற வட சொல்லிலிருந்து வந்துள்ளது ) தாளிகை என்றும் 
அழைக்கலாம் . இதழ் என்றும் ஏடு என்றும் தாள் என்றும் 
கூறலாம் . தினசரி ( Daily ) வெளியாகும் இதழை நாளிதழ் 
அல்லது நாளேடு என்றும் , வாரந்தோறும் ( Weekly ) 
வெளியாகும் இதழைக் கிழமை இதழ் , வார இதழ் , வார 
ஏடு என்றும் , 15 நாள்களுக்கு ஒரு முறை வெளியாகும் 
இதழைப் பிறை இதழ் ( Fortnightly ) , மாத இரு முறை இதழ் 
என்றும் , மாதம் ஒருமுறை வெளியாகும் இதழை , மாத 
இதழ் ( Monthly ) , திங்கள் இதழ் , மாசிகை ( Magazine ) 
என்றும் , மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வெளிவரும் இதழை 
முத்திங்கள் இதழ் ( Quarterly ) , காலாண்டு இதழ் என்றும் , 
ஆறு மாதத்திற்கு ஒரு முறை 

வெளியாகும் இதழை 
அரையாண்டு இதழ் ( Half yearly ) என்றும் , ஆண்டிற்கு ஒரு 
முறை வெளியாகும் இதழை ஆண்டு இதழ் (Yearly ) . 
ஆண்டு மலர் என்றும் நாம் பாகுபடுத்திக் கொள்ளலாம் . 


பழங்கால இதழ்களைத் தேடிப் பிடித்து ஆராய்ந்து 
பார்த்தால் - அவற்றின் தொடக்க காலம் எப்படி இருந்தது . 
இதழ்களின் நோக்கங்கள் என்னவாயிருந்தன , என்னென்ன 
பொருள்களைப் பற்றி அவை விளக்கி இருந்தன , அவற்றின் 
அளவுகள் , அமைப்புகள் , நீக்குப்போக்குகள் , அவை யாரால் 
தொடங்கி எங்கு நடத்தப் பெற்றன , அவற்றின் கையொப்பக் 


-2 


" காரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு , அவற்றின் ஆசிரியர் 
களின் தகுதி திறமை 

என்னென்ன என்பன போன்ற 
விவரங்கள் எல்லாம் நன்கு தெரிய வரும் . 


இதழ் ஒவ்வொன்றும் மலர் -1 , இதழ் -1 என்றோ , 
சுவடி -1 , ஏடு - 1 என்றோ , மணி -1 , ஓசை -1 என்றோ 
அவரவர் விருப்பப்படி தலைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் . 
தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாள் மாதம் ஆண்டு தெரிவிக்கப் 
பட்டிருக்கும் . தொடக்கத்தில் ஓராண்டு வரையில் தமிழில் 
தொடர் எண்கள் தரப்பட்டிருக்கும் . ஆண்டு முடிந்த பிறகு 
வேறு எண் மறுபடியும் தொடங்கும் . இதழின் பெயர் , 
அதைத் துவக்கிய காலத்திற்கும் துவக்கியவரின் விருப்பத் 
திற்கும் ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருக்கும் ; சமயச் சார்புடை 
யதாகவும் , கொள்கைச் சார்புடையதாகவும் , கட்சிச் 
சார்புடையதாகவும் அது அமைந்து காணப்படும் . இதழின் 
நடையின் அமைப்பும் காலச் சூழ்நிலைக்குத் தகுந்தவாறும் , 
ஆசிரியரின் கல்வி கேள்வி மொழி ஈடுபாடு இவற்றிற்கு ஏற்ப 
வும் சமைக்கப்பட்டிருக்கும் . 

தமிழ் இதழியல் உலகைக் கூர்ந்து கவனித்தால் , அது பல 
கால கட்டங்களைத் தாண்டி வந்திருப்பது தெரிய வரும் . 
அதன் தொடக்க கால வளர்ச்சி குறுகியதாக இருந்தாலும் , 
அக்காலத்தில் எழுந்த இதழ்கள் - ஆழமான நுட்பமான 
பொருள்களைக் குறித்தெல்லாம் மிகவும் கவனத்துடன் 
எழுதி , படிப்பவரின் சிந்தனையை மேலும் பெருகச் செய்வ 
தில் முனைப்பாக இருந்து வந்துள்ளன என்பது நன்கு புலப் 
படும் . அக்கால இதழ்களின் ஆசிரியர்கள் ஆழ்ந்த அறிவும் , 
மக்களை விழிப்புறச் செய்வதில் வேணவாவும் கொண்டிருந் 
தார்கள் . அவர்கள் பண வருவாயைவிடச் சிந்தனையை 
வளர்ப்பதிலே அதிக கவனம் செலுத்தியுள்ளனர் . 

தமிழ் இதழ்கள் முதலில் மாத இதழாகவும் , மாத இரு 
முறை மாத மும்முறை இதழ்களாகவும் . வார இதழாகவும் , 
நாளிதழாகவும் தோன்றியுள்ளன என்பதையும் நாம் 
ஒருவாறாக அறியலாம் . 


19 


முற்காலத் தமிழ் இதழ்களின் பெயர்கள் - விவேகபாநு 
வித்தியாபாநு என்றும் , சுதேசபிமானி , நியாயாபிமானி , 
தேசாபிமானி என்றும் , ஜனானுகூலன் , பிரஜாநுகூலன் 
என்றும் , சுதேசமித்திரன் பிரபஞ்சமித்திரன் 

வைசிய 
மித்திரன் என்றும் , விவேக சிந்தாமணி , விவேக போதினி 
என்றும் ஓர் இதழின் 

பெயரின் முன்னொட்டையோ 
பின்னொட்டையோ உடன் கொண்டு வெளி வந்துள்ளன . 


தமிழ் இதழின் தொடக்கம் 1830. தமிழ் இதழியல் 
வரலாற்றை 1 ) 1830 முதல் 1859 வரை அதாவது சிப்பாய்க் 
கிளர்ச்சிக்கு முன்வரை ஒரு கால கட்டமாகவும் , 2 ) 1859 
முதல் 1900 வரை மற்றொரு கால கட்டமாகவும் , 3 ) 1901 
லிருந்து 1942 வரை ன்னொரு கால கட்டமாகவும் , 4 ) 1943 
லிருந்து 1980 வரை பிறிதொரு கட்டமாகவும் வசதிக்காக 
வேண்டி பிரித்துக் கொள்ளலாம் . 


இம் முதல் கால கட்டத்தில் தமிழ் இதழ்கள் அரும்பின . 
இரண்டாவது கால கட்டத்திற்குள் அவைகளுள் பல அரும் 
பாகி போதாகி மலராகி மணக்காது கருகிப் போயின ! 
மூன்றாவது கால கட்டத்தில் சமய இதழ்களும் , சமூக இதழ் 
களும் , அரசியல் இதழ்களும் , புற்றீசல் போல் பெருகின . 
அவைகளில் ஒரு சிலவற்றைத் தவிர ஏனையவை ஓரிரு 
ஆண்டுகளுக்குள்ளே மறைந்து போயின ! பின்னர் அரசியல் 
விழிப்புணர்வும் அறிவு வேட்கையும் வளரவளர அதற்கு 
ஏற்றாற்போல் வளைந்தும் நெளிந்தும் போகாத சமுகங்கள் 
சமூகத்தலைவர்கள் , சமூகக் கட்சிகள் ஆகியவை ஆதரவு 
குறைந்து செல்வாக்கிழந்து போவது 

இயற்கையின் 
நியதிதானே ! 


இந்தியாவில் இதழ்களை முதலில் நடத்தியவர்கள் 
ஆங்கிலேயர்களாக இருந்ததால் , அவர்கள் வெள்ளையதி 
காரிகளின் அட்டூழியங்களையும் ஊழல்களையும் வெளிப் 
படுத்துவதில் கண்ணுங்கருத்துமாக இருந்தனர் . அக்காலத் 
தில் அரசப்பிரதிநிதிக்கு ( Viceroy ) 

( Viceroy ) - இதழ்களை 

இதழ்களை அடக்க 


20 


உரிமையில்லாதிருந்தது ! பின்னர் , இந்திய உரிமைக் கிளர்ச்சி 
1857 ல் தோன்றியதால் , அரசினர் இத்துறையில் அதிக 
கவனம் செலுத்தி இதழ்களுக்கு வாய்ப்பூட்டுச் சட்டத்தைக் 
கொண்டு வந்தனர் . இதன்படி - ‘ நேராகவோ , மறை பொரு 
ளாகவோ , குறிப்பாகவோ , உட் கருத்தாலோ , வேறு எந்த 
விதத்திலோ சில செயல்களை எழுப்பக் கூடிய எதையும் 
வெளியிடலாகாது என்று அச்சு அவசர சட்டத்தின் 14 வது 
பிரிவில் கூறப்பட்டிருக்கிறது . இச் சட்டப்படி இதழ்களை 
உரிமையோடு நடத்தவே முடியாது ! ஆகவேதான் , இந்தியா 
வில் இந்தியர்களால் அரசியல் இதழ்களை நடத்த முடிய 
வில்லை ! அவர்களில் ஒரு சிலர் இலக்கியம் , சமயம் , சமூகம் 
ஆகிய கெடுபிடி யற்றத் துறையில் நாட்டஞ் செலுத்தினர் . 


இப்படிப்பட்டவர்களில் சிலருக்கு இலக்கியத் தேர்ச்சி 
யும் , சமய உணர்வும் , சமூகப் பற்றும் மிகுந்திருந்ததில் 
வியப்பில்லை அல்லவா ? தகுதிமிக்க ஆசிரியர்கள் கிடைத்த 
தால் , இலக்கியத் துய்ப்பு ஏற்பட்டது ; 

மறுமலர்ச்சி 
உண்டானது ; சமூக விழிப்புணர்வு தோன்றியது . 


சமய 


ஆகவே , - ஒவ்வொரு சமூகமும் தம் முன்னோர் 
பெருமையை அறிந்து விழித்தெழுந்தன ! தமக்குள் காணப் 
பட்ட சில்லறை வேற்றுமைகளை ஒதுக்கி , மேலான நோக்கத் 
திற்காக ஒற்றுமை கொண்டன . தம் தாய் மொழி மற்ற 
மொழிகளைப் போல பல துறைகளிலும் சிறந்து விளங்கப் 
பாடுபட்டன . தம் தாயகம் பிறர்க்கு 

பிறர்க்கு எவ்வகையிலும் 
அடிமைப்பட்டுக் கிடக்காது உரிமையோடு வாழ வேண்டும் 
என்று சிந்திக்கத் தொடங்கின . தம் பழம் பெருமையோடு 
உலக முன்னேறுதலுக்கு ஏற்ப புத்தம் புதிய துறைகளில் 
ஏற்றம் பெறத் துடி துடித்தன . 

இதற்கு வேண்டிய வகையிலெல்லாம் இதழாசிரியர்கள் 
சிந்தித்து சிறக்க எழுதினார்கள் . படிப்பவர்களின் சிந்தனை 
யைக் கிளறி அவர்களைச் செயல்படச் செய்வதில் நாட்ட 
முடையவர்களாக இருந்தார்கள் ; அவர்களுக்குத் தங்கள் 
தகுதியும் தெரிந்திருந்தது ; - அவர்கள் ; இலக்கியத்தையும் 


1 


நன்கு 

கற்றிருந்தார்கள் ; அதோடு உலகோடு ஓட்ட 
வாழவும் முனைந்திருந்தார்கள் . ஆகவேதான் , அவர்கள் 
மேற்போக்காக எழுசாமல் சற்று இழயாக - அகலமாக . 
ஏன் சிறிது கடினமாகக்கூட எழுதியுள்ளதைப் பழங்காலத் 
தமிழ் இதழ்தாச்சிந்தமட்டிப் பார்த்த உணர்ந்து 
கொள்ளலாம் ! 


சமய சமூக 





தமிழ் இதழ்கள் தோன்றத் தோன்ற காலத்திற்கு ஏற்ற 
ஆசிரியர்கள் நமக்குக் கிடைத்துள்ளனர் . அரசியல் விழிப் 
புணர்ச்சி பெருக்கெடுப்பதற்கு முன்னர் , 
இலக்கியத் தோய்வு மிகுந்தவர்களே ஆசிரியர்களாக அமைந் 
திருந்தனர் . அரசியல் கிளர்ச்சிகள் வளர்ச்சிப் பெறுவதற்கு 
உகந்த வகையில் தகுந்த ஆசிரியர்கள் பின்னர் இதழ் உலகை 
பிடித்துக் கொண்டனர் ! 

தமிழ் இதழியல் உலகில் , தொடக்கத்தில் பலதுறை 
அறிவு மிக்கவர்கள் ஆசிரியர்களாயிருந்தனர் . அடுத்து தமிழ் 
மரபு அறிந்தவர்கள் ஆசிரியர்களாயினர் ; பின்னர் அரசியல் 
செல்வாக்குள்ளவர் ஆசிரியர்களாக அமர்ந்தனர் ; அதன் 
பின்னர் அரசியல் அறிவு மிக்கவர்களும் மொழியறிவும் 
உலகியலறிவும் நிரம்பியவர்களும் ஆசிரியர்களாக வந்தனர் . 

சாதி சமய சமூக உணர்வில் ஆழ்ந்து கிடந்தவர்களை 
யெல்லாம் தமிழ் இதழ் உலகம் தட்டியெழுப்பி , அவர் 

குறிப்பிட்ட சிறுவட்டத்திற்குள்ளே சுழன்று 
வருவதைத் தடுத்து நிறுத்தி , உலகளாவிய பெரிய வட்டத்திற் 
குள் அவர்களை அடியெடுத்து வைக்கும்படி செய்துள்ளது . 
மேலும் , மெத்த படித்தவர்களே எதையும் எழுதமுடியும் , 
எப்படியும் எழுத முடியும் என்ற நிலையை மாற்றி - அறிவு 
வேட்கை கொண்டு ஆர்வமிகுதியினால் உந்தப்பட்டு , எழுதத் 
துடிக்கும் எவரையும் வாய்ப்புக் கொடுத்து , அது எழுத்துத் 
துறையில் ஈடுப்டச் செய்துள்ளது . மற்றும் , பல வகுப்பினரின் 
தனி நடையைக் குறைத்து , பல வட்டாரச் சொற்கள் விரவு 
வதைத் தடுத்து , தமிழ் மக்கள் அனைவரும் - தமிழ் தெரிந்த 
அனைவரும் உணர்ந்து கொள்ளும் பொது நடை 
வழி வகுத்துக் கொடுத்துள்ளது ! 


களைக் 


வளர 


தமிழ் இதழ்களின் 
தோற்றமும் வளர்ச்சியும் 


தமிழ் எல்லை : தமிழரின் தாயகம் தொல் பழங்காலத் 
தில் விரிந்து பரந்து கிடந்தது . கடற்கோள்களினாலும் 
இயற்கையினால் ஏற்பட்ட சீரழிவுகளினாலும் , தமிழரின் 
தாயகம் - குமரிக் கண்டத்தை விட்டும் , 

கண்டத்தை விட்டும் , குமரி நாட்டை 
விட்டும் , குமரிக் கோட்டை விட்டும் , குமரி ஆற்றை விட்டும் , 
குமரி முனையை விடாமல் பற்றிக்கொண்டு குறுகியுள்ளது ! 


தமிழகத்துடன் முன் ஒரு காலத்தில் சேர்ந்திருந்த 
இலங்கைத் தீவு ( சேரந் தீவு --Seran Dib ) கடலால் பிரிக்கப் 
பட்டுள்ளது . இலங்கைத் தீவின் வடக்கு , கிழக்குப் பகுதிகளில் 
நீண்ட நெடுங்காலமாகவே தமிழர் பூர்வீக குடிகளாக 
வாழ்ந்து வருகின்றனர் . மேலும் , இந்நாட்டின் மலைப்பகுதி 
களில் , தமிழகத்திலிருந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு 
வேலைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தமிழர் , தோட்டத் 
தொழிலாளிகளாக நிலைத்துள்ளனர் . 


குடியேறியுள்ள நாடுகள் : தமிழர் தமிழ் நாட்டைக் 
கடந்து , தென்னகத்திலும் , இந்தியத் துணை கண்டத்தின் 
பல்வேறு பகுதிகளிலும் , கடல் கடந்தும் , கண்டங்கள் 
கடந்தும் , இலங்கை , அந்தமான் , நிக்கோபார் , பீஜீ , 
மோரீசியஸ் போன்ற தீவுகளிலும் , மலேயா , சிங்கப்பூர் 
போன்ற தீப கற்பங்களிலும் , பர்மா , தென்னாப்பிரிக்கா 
போன்ற நாடுகளிலும் , கடந்த 150 ஆண்டுகளாகக் குடியேறி 
வாழ்கின்றனர் . இவ்விடங்களில் தமிழர்கள் சிந்திய குருதியும் 
உழைத்த உழைப்பும் , பட்டபாடும் அந்த நாடுகளை வளங் 
கொழிக்கும் பகுதிகளாக மாற்றமடையச் செய்துள்ளன . 


தமிழ் மக்களின் தனிச் சிறப்பு : தமிழ் மக்கள் மிகுந்த 
உழைப்பாளிகள் ; அறிவாளிகள் ; விருந்தோம்பும் குணம் 
கொண்டவர்கள் ; எவரிடமும் எளிதில் பழகி நட்புக் 
கொள்ளும் அரியத் தன்மை கொண்டு , காட்சிக்கு எளியவர் 
களாகவும் , கடுஞ்சொல் கூறாதவர்களாகவும் உள்ள அப்பாவி 
மக்கள் ! ஆண்டாண்டு காலமாக அவர்களுக்கு இப்பண்பு 
நாளும் நாளும் துளிர் விட்டுக்கொண்டே வளர்ந்து வருகிறது ! 

உழைப்பவனுக்கே உலகம் என்பது வெறும் கூக்குரலாக 
இல்லாமல் , உரிமையுள்ள பொருள் பொதிந்த சொற்றொட 
ராக எப்போது கருதப்படுகின்றதோ அப்போது தான் , 
தமிழர் தம்முடன் வாழும் மாற்றாருடனும் ஒத்த உரிமை 
யுள்ள குடிமக்களாக மாறி , இன்புற்றிருப்பர் . அந்த நாளும் 
விரைவில் அமைவதாக ! 


. 


தமிழர் குணம் : தமிழர் வாழும் இடங்களில் எல்லாம் 
தம் சமயத்தைச் சார்ந்த கோயில்களைக் கட்டுவார்கள் . 
கலை , பண்பாட்டு விழாக்களைக் கொண்டாடுவார்கள் : 
அவற்றோடு பள்ளிக்கூடங்களை அமைப்பார்கள் ; இதழ் 
களைத் தோற்றுவித்து நடத்துவார்கள் . 

தமிழ் இதழ்களின் தோற்றம் : தமிழில் இதழ்கள் - 
தமிழகத்திலும் இந்தியாவிலுள்ள பம்பாய் , தில்லி , 
கல்கத்தா போன்ற நகரங்களிலும் இலங்கை , மோரீசியஸ் , 
பர்மா , சிங்கப்பூர் , மலேயா , பீஜீத்தீவு , தென்னாப்பிரிக்கா 
போன்ற நாடுகளிலும் , இலண்டன் , பாரீஸ் வாஷிங்டன் 
போன்ற பிறநாட்டுத் தலைநகரங்களிலும் முகிழ்த்திருக் 
கின்றன . அவற்றின் விவரத்தைக் கிடைத்த வரை திரட்டித் 
தருகிறோம் . 
பெயர் அமைப்பு : உலகத்தில் தோன்றிய 

உலகத்தில் தோன்றிய தொடக்க 
கால இதழ்கள் , கெஜட் என்ற பின்னொட்டைப் பெற்று 
வெளி வந்துள்ளன . சான்றாக பீகிங் கெஜட் , லண்டன் 
கெஜெட் , பெங்கால் கெஜட் , மதராஸ் கெஜட் செயிண்டு 
ஜார்ஜ் கெஜெட் , சிலோன் கெஜெட் , 

டிஸ்டிரிக்ட் 
கெஜெட் , என்பனவற்றைக் கூறலாம் . 


A 


தமிழில் அச்சு : இந்திய மொழிகளிலே தமிழ் மொழி 
யானது , ரோம வரிவடிவில் கி . பி . 1554 இல் 

லிஸ்பன் 
நகரில் , கார்ட்டில்லா என்னும் வெளியீட்டில் தான் அச்சில் 
பதிக்கப்பட்டது . அடுத்து தமிழ் வரிவடிவில் தம்பிரான் 
வணக்கம் எனும் கிறிஸ்தவ சமய வெளியீடு மூலம் இந்தியா 
விலே முதன் முதலில் 1578 இல் அச்சிடப்பட்டது ! 

இதழ்களில் தமிழ் இடம் பெறல் : பின்னர் தமிழ் 
மொழியானது ஆங்கில இதழ்களில் விளம்பரங்களாகவும் , 
அறிக்கைகளாகவும் அச்சாகியுள்ளது . கி.பி. 1802 
“ சிலோன் கெஜெட் எனும் இதழில் தமிழ் , சிங்களம் 
ஆங்கிலம் எனும் மும் மொழியில் அச்சிட்டு வெளியாகியதன் 
மூலம் , தமிழ் மொழி செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டது . 
தமிழ் மொழியானது முதன் முதலில் 1830 இல் தமிழ் 
மாகஸின் ( The Tamil Magazine ) என்னும் பெயரில் முழுக்க 
முழுக்க தமிழில் செய்தி வடிவில் அச்சாகியுள்ளது . 


இல் 


, 


. 


5 


கதை 


தொடக்க காலப் போக்கு : தொடக்க காலத்தில் , 
தமிழ் இதழ்களின் பெயர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் 
அச்சிடப்பட்டு வெளியாயின . கட்டுரை , கவிதை , 
களின் தலைப்புகளும் இவ்விதமாகவே அச்சாகின . அடுத்து 
தான் தமிழிலேயே பெயரிடுவதும் , தமிழிலேயே தலைப்புத் 
தருவதுமான வழக்கத்திற்கு வந்தன . 

முதன் முதலில் தமிழ் இதழானது - மாத இதழாகவே 
தோன்றியுள்ளது . அடுத்து வார இதழாகவும் , வார இரு 
முறை , மும்முறை இதழாகவும் வெளியாகியது . 

பின்னர் 
காலாண்டு இதழ்களும் , அரையாண்டு இதழ்களும் தோன்ற 
லாயின . நாளிதழ்கள் இதற்கு அடுத்தே தோன்ற முற் 
பட்டன . 

கிறித்தவர் இதழ்த் தொண்டு : . தமிழ் இதழ்களை 
முதலில் தொடங்கிய பெருமை கிறிஸ்தவ 

கிறிஸ்தவ பாதிரிமார் 
களையே சேரும் . அவர்கள் தான் , தமது சமயப் பரப்புதலுக் 
காக வேண்டியே இதழ்களை நல்ல சாதனமாகக் கருதித் 
தொடங்கினர் . தமது சமயக் கொள்கைகளைப் பிற சமயத் 


தினரும் அறிந்து கொள்வதற்காகவும் , அவர்களை மத மாறச் 
செய்து கிறிஸ்தவ சமயத்தைப் பின்பற்றுவதற்கு நல்ல 
வாய்ப்பாக இருக்கும் என்று கருதியே இதழ்களை நடத்தினர் . 
அடுத்து , கிறிஸ்தவர் , பெண்மக்களைத் தம் பக்கம் ஈர்ப்பதற் 
காகவும் , சேர்ப்பதற்காகவும் வேண்டியே பெண்களுக்கெனத் 
தனி இதழ்களைக் கொண்டு வந்தனர் . சிறுவர்களைக் கவர்வ 
தற்காகவே சிறுவர்க்கான இதழ்களையும் தொடங்கி நடத் 
தினர் . இப்படியாகத் தமது சமய நலத்துக்காக வேண்டியே 
கிறிஸ்தவர்கள் இதழ்களைத் தோற்றுவித்து நடத்தியதானது 
பிற சமயத்தினரை விழிப்படையச் செய்து விட்டது ! 


முன்னோடிகளின் முனைப்பு : தென்னிந்தியாவில் , 
ஆங்கிலக் கல்வியறிவுப் பெற்ற பெருமக்களில் சிலர் , பாதிரி 
மார்களின் மத மாற்று முயற்சிகளையும் அவர்தம் சமயப் 
பரப்புதல் பணிகளையும் கண்டு வீறுகொண்டு எழுந்தனர் !. 
இப்படிப்பட்டவர்களில் திரு . லட்சுமி நரசு செட்டியார் 
என்பவர் , பாதிரிகளின் மத மாற்றுதல் நடவடிக்கைகளை 
தடுக்கவும் , இந்திய மக்கள் படும் அவதிகளை , எடுத்துக் 
காட்டி பரிகாரம் பெறவும் வேண்டி , கிரஸெண்ட் (Tha 
Crescent ) என்ற இதழை 1844 இல் தொடங்கி நடத்தியது . 
குறிப்பிடத்தக்க . ஒன்றாகும் . இவர் , தென் இந்திய மக்கள் 
மீது ஆங்கில அதிகாரிகள் வரி வசூலிப்பதில் காட்டிய கெடு 
பிடியும் நடத்திய கொடுமையும் அரசினரின் கவனத்தை 
ஈர்க்க இதழ் வழியாகவும் கூட்டம் வழியாகவும் கிளர்ச்சி 
செய்து , விசாரணை நடத்தும் வரையில் விடாது பாடு . 
பட்டார் . இவர் சென்னை மாகாணச் சட்டமன்றத்தில் 
உறுப்பினராகிப் பெருந்தொண்டு புரிந்தார் . சென்னை 
மாநிலத்தைப் பொறுத்தவரை தென்னிந்தியர் ஒருவரால் 
தொடங்கப்பட்ட முதல் இதழ் கிரெஸண்ட் டேயாகும் .. 
இது ஆங்கில மொழியில் நடைபெற்ற இதழாகும் . இவரைத் 
தொடர்ந்து இராஜா சர் மாதவ ராவும் , பூண்டி அரங்கநாத 
முதலியாரும் சேர்ந்து நேடிவ் பப்ளிக் 

ஒபினியன் 
( The Native Public Opinion ) என்ற பெயரில் ஓர் இதழைத் , 
தொடங்கி சுதேச மக்களின் கருத்தைப் புலப்படுத்தினர் . 


| 


3 . 


தொடக்க கால தமிழ் இதழ்கள் 


உலகில் இதழ்கள் தோன்றியது பல நூற்றுண்டுகளுக்கு 
முன்பு என்றாலும் , அவை தற்கால வடிவ அமைப்பைப் 
பெற்று ஏறக்குறைய 350 ஆண்டுகளேயாகின்றன . 
மேனாடுகளில் 

அரசியல் , இலக்கியம் , விஞ்ஞானம் , 
பொழுது போக்கு , கலைத்துறை என்னும் பல்வேறு துறை 
களிலும் நாளுக்கு நாள் புதுமையைக் கூட்டி எழிலாகவும் 
ஏற்றமுடனும் அவை நடந்தேறி வருகின்றன . 


காலக் 


தமிழ்ப் பேசும் பகுதிகளில் தமிழ் இதழ்கள் கால் 
கொண்டு சுமார் 160 ஆண்டு காலமாகிறது . இந்தக் 
கட்டத்திற்குள் அவை மேனோடுகளைப் போல் அத்தனை 
துறைகளிலும் வளர்ச்சிப் பெற்றுள்ளதாகச் சொல்ல 
முடியாது . என்றாலும் அவற்றின் வரலாற்றையும் வளர்ச்சி 
யையும் முடிந்தவரை எடுத்துக் கூறலாம் . 


துவக்க காலம் : தமிழ் மொழியில் உரை 

நடையை 
வளர்த்தும் , சிறுகதையைப் பெருக்கியும் , அகராதியை 
அறிமுகப் படுத்தியும் , அச்சையும் அச்சுப் பொறியையும் 
வழக்கிற்குக் கொண்டு வரச் செய்த கிறித்தவ சமயப் 
பாதிரிமார்களே , தமிழ் இதழ்கள் வெளியிடுவதிலும் துவக்கத் 
தில் பெரிதும் ஆர்வங்காட்டி முன்னின்றுள்ளார்கள் என்பது 
குறிப்பிடத்தக்க உண்மையாகும் . 


தமிழகத்தில் 1830 ஆம் ஆண்டிற்கு முன்பு வரையில் , 
தமிழில் தனி இதழ்கள் தொடங்கப்பட்டதாகத் தெரிய வர 
வில்லை ! 


முதன் முதல் இலங்கையில் தமிழ் மொழி இடம் பெற்ற 
இதழ் சிலோன் கெஜெட் டு (The Ceylon Gazette , ) ஆகும் . 
இது 1802 இல் தொடங்கப்பட்டுத் தமிழ் , சிங்களம் 


1 


கொண்டு வெளி 


ஆங்கிலம் என்னும் முப்பகுதிகளைக் 
வந்தது . 


சென்னை : 


1831 இல் தமிழ் மாகசீன் ( The Tamil 
magazine ) என்ற பெயரில் . சென்னையிலிருந்த கிறித்துவ 
சமயப்பரப்புக் கழகம் ( TheMadras Christian Tract Society ) . 
ஒரு மாத இதழை முழுதும் தமிழிலேயே முதன் முதலில் 
வெளியிட்டுப் பெருமையடைந்துள்ளது . இது தமிழில் முழுதும் 
செய்திகள் கொண்டதாக இருந்தது ! 1833 இல் சென்னையில் 
" விருத்தாந்தி என்ற பெயரில் வெளிவந்த இதழில் , 
தமிழிலும் தெலுங்கிலுமாகச் செய்திகள் வெளியிடப்பட்டன 
என்று திரு ஜே . வாங் என்பவர் கூறியிருக்கிறார் . இதற்கு 
ஆங்கிலக் கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆதரவு இருந்தும் 
1838 க்குப் பிறகு மறைந்து போனது . 1835 இல் சென்னை 
யில் வெளியான மெட்ராஸ் கிரானிக்கல் ( The Madras 
Chronicle ) எனும் பெயரில் வெளியான இதழில் , தமிழும் 
தெலுங்குடன் இடம் பெற்றது . 1855 இல் “ இராஜவர்த்தினி 
போதினி என்ற பெயரில் மாத மும்முறை இதழ் ஒன்று 
சென்னையில் வெளி வந்தது . இதில் ஆங்கில இதழ்களில் 
வெளியானவற்றின் மொழி பெயர்ப்புகளே இடம் பெற்றிருந் 
தது . 1852 ஆம் ஆண்டில் ரெவ . பி . பெர்சிவல் பாதிரியாரால் 
சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது . தினவர்த்தமானி 
என்னும் வார இதழாகும் . இதற்குத் 

இதற்குத் திருவாளர்கள் 
சி . வை . தாமோதரம் பிள்ளையும் , 

கறோல் 

விசுவநாதப் 
பிள்ளையும் , எச் . கிருஷ்ணப்பிள்ளையும் துணையாசிரியராக 
இருந்துள்ளனர் . இதற்கு ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவு 
இருந்தது . மேலும் , இது மக்களிடையே நல்ல செல்வாக்குப் 
பெற்றுத் திகழ்ந்தது . அக்காலத்தில் வாரந்தோறும் 784 படி 
களுக்கு மேல் 

விற்பனையாகியது குறிப்பிடத்தக்கதாகும் . 
" 1857இல் முதலாவது இந்தியக் கிளர்ச்சி (சிப்பாய்க்கலகம் ) 
ஏற்படுவதற்கு முன்பு தமிழில் தோன்றிய செய்தி இதழ்கள் 
மிகச் சிலவே . அவற்றில் ஒன்றிரண்டு தான் 1860 , 1870 
வரை நீடித்து வாழ்ந்தன " என்று திரு இரா . நடராசன் , 
தமது தமிழில் செய்தி இதழ்கள் ( உலகத் தமிழ் மாநாட்டு 


18 


Bort - 1988 ) என்ற கட்டுரையில் குறித்திருப்பது இங்கு 
நினைந்து பார்க்கத் தக்கதாகும் . 


! : * தினவர்த்தமானி - பெரிய அளவில் (Largs Quarto ) 8 
யக்கங்கள் கொண்டது . ஆண்டுக் கட்டணம் ஐரோப்பியர்க்கு 
ரூ 5 / - சுதேசியர்க்கு ரூ .3 /- இதில் செய்திகள் மட்டுமின்றி 
இலக்கியம் விஞ்ஞானம் முதலிய பொருள் குறித்தும் , வெளி 
பிடப்பட்டது .அவ்வப்போது தமிழ் இலக்கியங்கள் குறித்து 
ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டும் வந்தது ; சுதேச 
நிருபர்கள் தங்கள் கருத்துக்களைத் தாராளமாகத் தெரிவிக்க 
அனுமதிக்கப்பட்டார்கள் ! இவ்வார இதழைத் தமிழில் வெளி 
விடுவதற்கு வசதியாக இதன் ஆசிரியர் பெர்சிவல் பாதிரியார் 
ஆங்கிலத் தமிழ் அகராதியை உருவாக்கினார் என்று கூறப் 
படுகிறது ! இவ்வகையில் ஏற்பட்ட முதல் முயற்சியும் இது 
தான் தினவர்த்தமானி க்கு ஈடாக அக்காலத்தில் வேறு 
இதழ்கள் இல்லை ! 

1877 இல் “ சுதேசபிமானி என்ற இதழும் சேலத்தில் 
பகடாலு நரசிம்மலு நாயுடுவால் துவக்கப்பட்டு நடை 
பெற்று வந்துள்ளது . 

* In 1855 , The Rev. P. Percival Commenced a weekly 
Tamil News paper , called Tinavartamani , containing 8 
Large Quarto pages . The price to Natives in Madras is 
Rs . 3 per annum ; to Europeans . Rs . 5 ; to Provincial subscri 
bers , including postage Rs . 5 per annum . The low price 
and the excellence of the paper seems to have rendered 
competition hopeless . Since its establishment it has 
maintained almost undisputed position in the field : 
Literary and scientific articles are included as well as 
news, with occasional - translations in English of Tamil 
classical authors ; native correspondents are allowed freely 
to ventilate their opinions through its columns . - Sas 

y, Murdoch s " Classified catalogue of Tamil printed 
books . " class | periodicals and news papers , section , 


1 


41 


நாளடைவில் 


தமிழகத்தில் வெளி வரும் “ இந்து . (1818 ) எனும் 
ஆங்கில இதழைத் துவக்கி வைத்த திரு . ஜி . சுப்பிரமணிய 
ஐயர் தான் , 1882 இல் சுதேசமித்திரன் என்ற தமிழ் 
வார இதழையும் தொடங்கி வைத்தவராவர் . அவர் 
தொடங்கிய இரண்டும் நூற்றாண்டுக்குமேல் , தொடர்ந்து 
நடைபெற்று வருவது குறிக்கத்தக்க தனிச் 

தனிச் சிறப்பாகும் . 
சுதேசமித்திரன் 

வார மும்முறையாகி 
பின்னர் நாளிதழாக வளர்ச்சியுற்றுச் செல்வாக்குப் 
பெற்றது . நாள்தோறும் ஓராயிரம் படிகள் செலவழிய 15 
ஆண்டுகள் பிடித்தது என்றும் , அது 1920 வரையில் கூட 
இரண்டாயிரம் படிகள் விற்பனையாகவில்லை 

என்றும் 
கூறப்படுகிறது . என்றாலும் தமிழில் வெளியான முதல் 
நாளிதழ் “ சுதேச மித்திர னே என்று சொல்லலாம் . நாட்டு 
உணர்வை ஏற்படுத்தி , எழுச்சியை உண்டாக்கி , தமிழ் 
மக்களின் உள்ளக் கிடக்கைகளை வெளிப்படுத்தி , சக்திமிக்க 
தானிதழாக முற்காலத்தில் விளங்கியது சுதேச மித்திர னே 
ஆகும் . இதில் தான் திரு . சி . சுப்பிரமணிய பாரதியார் துணை 
நாசிரியராகச் சில காலம் பணி புரிந்தார் . 


சென்னை மாநிலத்தில் பத்திரிகை வளர்ச்சிக்கு - ஒரு 
கையில் ஊன்று கோலாக இருந்தவை , 1870 - க்குப் பிறகு 
தொடங்கப்பட்ட தற்சிந்தனையாளர் குழுவும் ( Fres 
Thinkers Association ) . தியாஸபிகல் சொசைட்டியும் , 
ஆகும் என்றும் , ஃபிரிதிங்கர் ( The Free Thinker ) என்ற 
ஆங்கில இதழ் , அறிவார்ந்த தற்சிந்தனைக்கும் விஞ்ஞானக் 
கண்ணோட்டத்திற்கும் மக்களின் கவனத்தை 
கொஞ்ச காலமே இந்தப் பத்திரிகை நடந்தது என்றும் 
திரு . பழநி . அரங்கசாமி , தமது செய்தி உலகம் ( 1975 ) 
எனும் நூலின் 95 ஆம் பக்கத்தில் தெரிவித் திருக்கும் செய்தி 
யும் இங்கு நினைத்துப் பார்க்கத்தக்கதாகும் . 


ஈர்த்தது . 


இலங்கை ; 1841 இல் யாழ்ப் பாணத்தில் தோன்றிய 
தயதாரகை ( The Morning Star ) என்னும் மாத இதழ் 
தான் . இலங்கையில் வெளியான ... முதல் தமிழ் - இதழாகக் 


10 


கொண்டு . 


பொதுவான 


கருதப்படுகிறது . இது ஹென்றி மார்ட்டின் , கறோல் விசுவ 
நாதபிள்ளை 

ஆகியோரை ஆசிரியர்களாக 
இலங்கை மானிப்பாய் அமெரிக்க 

மிசனரிமாரால் வெளி 
யிடப்பட்டது . தமிழ் , ஆங்கிலம் எனும் இருமொழிகளிலும் 
இது வெளியாயிற்று . 

இவ்விதழின் முதலாவது ஆசிரியத் தலையங்கத்தி 
லிருந்து ஒரு பகுதியைப் பார்ப்போம் ; 

உதயதாரகை ப் 
பத்திரத்தில் இயற்கை சரித்திரம் , 

கல்வி , 
பயிர்ச் செய்கை , அரசாட்சி மாற்றம் முதலானவை பற்றியும் 
அச்சடிக்கப்படும் . அது தமிழ்ப் பாஷையிலும் 

பாஷையிலும் இடைக் 
கிடையே தமிழும் இங்கிலீசும் கூடினதாயும் , எட்டுப் புறம் 
உள்ள நான்காக மடித்த தாள் அளவில் ஒவ்வொரு 

மாத 
முதலாம் மூன்றாம் கிழமைகளில் பிரசித்தம் பண்ணப் 
படும் . 
சமயத் தேவையைப் பிரதானமாகக் 

கொண்டு 
ஆரம்பிக்கப்பட்ட இப்பத்திரிகையின் நோக்கும் அமைப்பும் 
பரந்த கோட்பாடுகளை உள்ளடக்கியதாகக் காணப் 
பட்டன . 

இது முதலில் மாத இதழாகத் தொடங்கப்பட்டுப் 
பின்னர் திங்களிரு முறையாகி . வாரமொரு முறையாகி 
இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது . பார்க்க : 
இலங்கைத் தமிழ்ப் பத்திரிகைகளின் தோற்றமும் வளர்ச்சி 
யும் சிவநேசச் செல்வன் எழுதிய கட்டுரை , 

, 
நான்காவது அனைத்துலகத் தமிழாராய்ச்சி மாநாடு 1977 . 
முதலாம் தொகுதி பக்கம் 345 - 353 . 
1841இல் " உதயாதித்தன் என்னும் இதழ் திரு. சைமன் 

செட்டியாரால் தொடங்கப்பட்டு , கொழும்பு 
விலிருந்து 

வெளியிடப்பட்டது . மொத்தம் பதிமூன்று 
இதழ்களே வெளிவந்தன . 

1845 இல் உரைகல்லு ( The Touch Stone ) எனும் , 
இதழ் , கொழும்புவிலிருந்து கிறிஸ்தவ சமய கத்தோலிக்கப் 
பிரிவினரால் வெளியிடப்பட்டது . கிறிஸ்தவ மிசினரி 


காசிச் 


4 


மாரிடை ஏற்பட்ட சமய வேறுபாடுகளைக் களையும் வகை 
யிலும் அறிவுச் சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத் 
துடனும் இவ்விதழ்கள் இயங்கியமையை அவைபற்றிய 
குறிப்புகளும் அறிமுக உரைகளும் உணர்த்துகின்றன . 


உதயாதித்தன் உரை கல்லு ஆகிய இதழ்களின் 
படிகள் இலங்கை தேசிய புராதன அரும் பொருளகத் 
( Ceylon National Archives ) திலும் இல்லை என்று கூறப் 
படுகிறது ! பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 
அச்சகம் அமைக்கும் உரிமையைச் சுதேசிகள் 1835 

ஆம் 
ஆண்டு 

சென்ஜோஜ் கசற்றாரின் வழியே பெற்றுக் 
கொண்டமை மிசனரி மாரைத் தவிர்ந்த பிறரும் பத்திரிகை 
களைத் தோற்றுவிக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தியது . 
ஆங்கிலங்கற்ற புத்தி ஜிவிகளின் தோற்றமும் இவ்வகை 
முயற்சிகளுக்குரிய தளத்தினை ஏற்படுத்தியது என்கிறார் 
திரு . சிவநேசச் செல்வன் , மேற்படி கட்டுரையில் 1. ST . 
George Gazette .. 


1835 இல் வித்யா தர்ப்பணம் (The Literary Mirror ) - 
சைமன் கதிரைவேற் பிள்ளையாலும் நிக்கோலசு கூல்ட்டா 
லும் வெளியிடப்பட்ட இதழாகும் . 

சமுக 
அறிவியற் கருத்துகளைத் தாங்கி வெளிவந்தது . 


சமய 


1835 இல் பாலியர் நேசன் வில்லியம் சின்னத் தம்பி 
யால் இளைஞர்களின் சமய முன்னேற்றம் கருதி , யாழ்ப் 
பாணத்திலிருந்து அமெரிக்க மிசனரி மாரால் நடத்தப் 
பெற்ற சிறுவர்க்கான இதழாகும் . 


1873 இல் புதினாலங்காரி எனும் இதழ் , நெயிந்த மரக்கா 
யரும் வாப்பு மரக்காயரும் சேர்ந்து , கொழும்பு சோனகப் 
பட்டினத் தெருவிலிருந்து கரலிகித அச்சகத்தின் மூலம் வெளி 
யிடப்பட்டது . ஏனைய மக்கள் இதழாற் பெறும் நன்மையை 
இஸ்லாமியரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இது 
வெளிவந்தது . 


1876 இல் சத்திய வேத பாதுகாவலன் எனும் இதழ் 
திரு . அருளப்ப முதலியாரை ஆசிரியராகக் கொண்டு , 
இலங்கையிலிருந்து வெளியிடப்பட்ட கிறிஸ்தவ . வெளி 
யீடாகும் .. 


1876 இல் கத்தோலிக்க பாதுகாவலன் பிலிப்பையாவை 
யும் முருகப்பாவையும் ஆசிரியராகக் கொண்டு , இலங்கையில் 
வெளியிடப்பட்ட கத்தோலிக்க இதழாகும் . உதயதாரகை 
யும் பிற இதழ்களும் உருவாக்கிய சமயப் பரப்பு முயற்சி 
களுக்கு எதிர் முனைப்புக் கொடுக்கும் வகையில் இது யாழ்ப் 
பாணத்திலிருந்து தொடங்கப்பட்டது . தமிழிலும் ஆங்கிலத் 
திலுமாக முதலில் மாத இரு முறை இதழாக வெளியாகியது . 
1877 இலிருந்து 1893 வரை வார இதழாக நடைபெற்றது . 
1896 க்குப் பின்னர் மேலும் வளர்ச்சியுற்று இந்நாள் வரை 
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது . 


1 


இப் பத்திரிகைகள் வெளி வந்த விடயங்களின் 
தலையங்கங்கள் ஆங்கிலத்தில் 

ஆங்கிலத்தில் இடப்பட்டுள்ளன ! இப் 
பத்திரிகைகள் அரசியற் சம்பவங்களையும் பொதுச் செய்தி 
களையும் விமர்சன நோக்கில் வெளியிட்டமையும் அவ்வப் 
பத்திரிகை ஆசிரியர் உரைகளிலே வெளியிடப்பட்டுள்ளது 
என்று திரு . ஆ . சிவநேசச் செல்வன் ஆய்ந்து கூறியிருப்பதும் 
இங்கு சிந்திக்கத் தக்கதாகும் . 


1877 இல் இலங்கை நேசன் - எச் . சின்னத்தம்பியால் 
தொடங்கி நடத்தப் பெற்ற சைவ சமய இதழாகும் . 


1880 இல் சைவ உதய பாநு 

சைவ உதய. பாநு - இது ஊரெழு சரவண 
முத்துப்பிள்ளையை ஆசிரியராகக் கொண்டு நடத்தப் பெற்ற 
சைவ இதழாகும் . 


1881 இல் விஞ்ஞான வர்த்தினி - இது மூத்த தம்பிச் 
செட்டியாரால் நடத்தப் பெற்ற சைவ சமய இதழாகும் . 


THE 


DAILY 


Universalo 


Registone 


Printed Logographically 


e apunts Patent 


BURTHERN Turand Man 


with the parli 


ToNIR Erfurt informa Me Frwhen the Pub. A place on fuit in wou hare their labour fox nary paper without any douldhet 
The Wola SIMPATHY DEFENDED , O , the Son 2 for the tical modernthould be 
NUMB. 1. ) 

SATURDAY, JANUARY 1. 1785. ( Price Two- pence Halfpenny , 
The BUXTH NIOWT. 
MAJLSTYC 

To the Public . Part begered in the diff 
The THEATRE ROYAL T DRURY . 

Inperiodsher midniglee , 
SHIP 

PINO 
LAXE , die es SATURDAY , 

who many when wesledy efabliereporod larg ARK be publied before 
New COMEDY , 

und corn in the public opinion , to certainly noney , they formes are not crea font 
ADVER 

TISEMENTS arduous undertaking and one ou be more freon confequently parties imereRM 
ne NATURAL SON . 
TheThe Mt. 

fully event of its difcutere than I am I, never falu reedencially injured, as the advenilement 
NOMEM. WANN Y NICE, GENOA . LEGWORX , 

theless, retenain rey fanguine hopes, thatthe inviting the public te artend the bar 
by per be clock 
Mira Filloreb . Men 
Waende 

The 

conduded , will enſure itanderenThare at leat lieation till font boun after from the same 
www.BURTHEN Long To Trundle 

URTHEN a Tone Cun and Mon of public furourt but my precious te encoufourre term another convenience came 

raport, home fross they may appear is my tienen found necoltary w deferfleraker they have 
Word fety departe 

nyos, mul be tried before tribunalno bi bem advertised for particular dey : Swth 
HAILOVIN JUNIO3 

noul Canadeither oble Sidedbyhim to the tribunal tito patring them of not appearing early 
O , TRAGIC CESTUS 

bu 1 
Quen he 

16All me, I bododa fubmit theſe prechough, on account of the late or a which 
Corside 

te bons with defence, and the public will judge the paper containing it are published, number 
Nr Wule , 

Mony Me 
Ms. With Me Num . Me WMr. It 

WILLIAM ELYARD , forthe whaber they are wel er i founded 

of people, acting wnder the impresion former 
M. Gupin , Men , M. W. M. All 

NogeCa 

kek very far from my intention to detra from drenulfements are unceffarily put to the tree 
Me MQMO Mn 

And 

the schoolgd merisof dwe Daily Papen now 
M , WAT MY 

ble of entendingIt will be the object of the 
The NA NC Y. 

ja silence in fufficient thus they pleake the Usifatke pangunk ihela fres 
Ord, Kav . 

Commander 

JONXRACKHAM 
Toimbrero 

chalıortaders whole approbation their condvlon inconvenience without deprining is readers 
Tax ROCK GIBRALTAL 

BURTHEN 30 Toon Mon an /weble on mbideus te delenej nevertheleG it in erais 
Lynette de low of de ballone of the cel pecable , -liis Incended, then that the debater all 

the pleafur aflearning what pellein Pelit 
Teamledere, the 

Corey , hanen Some of the mosfetul menbers of the comme mgularly reported in it : but on the other hand , 
CIN DOUILSbut the part en saluran dan wel 

sity, have frequently complied ( and thecauſe the the publication may next bedelayed onthe 

Camerounais 
evenu Menu ARTHUR INMUNE 
O TWIT VENICE PRIVED . 

cel, Co.was of seit complaints Ait eria ) that by radical de prejudice of people in trade, the ſpeeches will not 
Meherry by 

NoC 
, Ledrige leur feds in the plane of the preſentsitablished propers, be given melangs feales the bone that be 
win . No La Anda Card french WUR 

they were deprived of any venta whick 

WILLIAM ELYARD , the Canawer , 
Moting . IN MALD / HONOUR.ith her 

loitarully preferred , but all the wat 

puede onunlly to nfult from day publications, pens will be omited . I thelluna 
MS)Leap 

N4, Swee-Guns 

of theſe fome build their faces the leagth and publif this paper incerly hour and I propole 
For NICE , DEHOA , 4 LEGNORN . 

treency of parliamentary reports, skich unquer bring out Lomly weg morning 
NINTW NICHT FOR THE AUTHOR ( Wirty Todos for beha ) 

Loseblyan given with great bedry, ked with o clock . The Uesourful Rarjen dherefore 
Te LIVELY , 

Lactati dal plead whole, doen (pere kare this edemature ever i Daly Bloky 
GARDEN . the pretex SATUÍDAT, JAT ROBERT TRINE Corder time to read ten or twelve coluse of debere chat, though published u wely , it will consis 

s, lerne , New Caled 
TO FOLLIES of .DAY, 

meble Lingle 
he commander in wintion to the numerou dose of politiciant, who found in the report and compared with the 

the day, and make it theit Rady to give (arifscentepreceding night, which liever be 
a . The Marriage Figure 
Wis Drehbarer 

Fricome la Wild Siethed with taty circumflancoy have nothing other morning papers i cili u found we have 
Teement Mr. Quel 
M. AAN WIN W. Die Benner, FraW ... 

better to do thes le seul soferw with watch the mi polsining in fubfence , howevery 

WILLIAMLYARD, Fern Confering the motionsof minifters back home and give inlong demi ( hich mit 
Me, Trompes My Marr: 

MNA 
VAN WAT MY 

4 Large sbros dendering to believe she feeret mox per time te RM ) 

CM 
Woof Mr Devi 

CONSTANTINOTLLIMYAXA, Springs that fut le morion there richine of owing pubtitudmuch her 
Taxa - NMS. 
Amalia , IMYRNA CONSTANTINOPLL 

Mancns , ils pilti 
MCIC CAVERN ( W Larry Towholi Chi ) 

world . There is see peper which in se degree delo in alcun 
O , VIRTUET TRIUNIR 

The BETSEY 

interfere with the purtulis or in comporuries 

ROSEXT LANCASTEA. Con 
Nasty. Matr. M , D , 

WANT 

it look upon parliamentary deben acred myre the morpha 
Decorate UR THEN 100 Tou , Mes refnile 

tenes that can be fubindo vulgar nye 
M.R. 

without preſonation political invelyok 
bin , M.Cave N.Het PodayCherry 

An een 
TheOne Chewin Med 

Perheads to be like bort of treasury there is the for 
con MA 

TuCom Menon bei idear from themy le dele med fye their 
Wassing week 

Cahie Avec 

ww.folely indeertiler andcoaleque 
Tawa Sabt. The CM Certamente 

though alene 
ery well, it is by meas in neresining provided they 

pepet. Thus i veuld come that arery Na 

WILLIAN ELYARD, the Can 
R. WALTER Wrne Nichen 

Paper ime. For the ma 
Nei Negros 

publifod i London is called for panicu : dit the papelde 
en untedy 

LNGVA lut for a rudens only to the if noch het were presenfomobile 
then them in Preis 

Od trener 

change in favourite publication for another. nounced thi fum 
unele hele wed 

OVOLC 

the commutatione produce dilute and diffusion thall ser be viele 
thewell 

The Dep . im to Volume, Patialadon to the policine wk then and blue necesy . Whih . 
neWochen 

HE YOUNG WIDO " 

THE 
then they 

ce the HIS - oshing saule him ber long coats of psynet provala 

TORY MALEDWICK 
Tudy will be F S STORY OF LAN BELFORD und Mia SOMA Messa themen,and newres that he met aktreferme, vedat colour of 

fquabble about wifes la Parlament, or past food chat I do not see 
IN V 

WOODLEY , . 
XCELLAMIES IN VERSE AND More 

de les on there who he met reverwever I thinkfriefed from 
Trilerine La Na Mbwa 
en ren la 
When weyhNA 

The perime to whom partiamcatsry & bern cordwenta : I mean by the wonde 
polecane Print Rode Montes- 

Al AS.NL 
AND bany, New 

wespeakabide delight would send himſelf bored from accident that sommaries happe 
The 

woma, SA 
Wimprovement Minin 

wch political ſpeculations about the neafures printing bulines, and from which the 
MAM that 

Malery of Col Merike the diferent court in Europe might probetulmas casino , en met de 
kishers 

Blydopta or difgebied with whole pen of for from withing to thrink from 
thy 

Am Insentifemol,in wichhofdtre concern - whild intend, whenever the length 
The Day 
LAN the CHAMBER OF COMMERCE Arow Care Desi Desenient houſe for te buknele, and the ſervant Polible for me infert all the 

the plea they keeper who wanted to find a cor Parliamentary Debet. 
wycin , E AS . 

who purebaſed his paper in hegue of foeing in itomired for the 
Wi ) Mastie , asian , TORU , PAINTEN an adverti foment directing where he wipe hodditional half tweet, and publieke with 

het, 
Net , Ditec , Dry 
Mhin , Tedenle 

, la publication , illed with 
kmed, PutraNe 
hege regther 

cullemen - Trom the dilelry 
fenturrialdebath or political olaysend remunerience in preouring the lefertion that 
M. Merengurty 

- 
Dorthe Chunher a formerte, 

wkl wou and them to morbing kefe than the 

sprch RRIXTINO BOUW VORN 
Terdam Urgen, hal i 

tik neeren in the Dewytry 
woning chetein house or place they wanted .--A New -Paret, ruledy from the impolviláty, 

To be home conducted as the true and naturl principles of interdica fere period of the year . ir Sey 
he tell, 

CT. Where 
A. HAI , HN - - 

ainism 
M 

Pretinemu iw ruch podlewien ,ought so be the Regifer or petfumed that thisnation will dj te 
Wyafe . Vous 

son 
Me . WeCOMPLETT DIGEST W the TXIRY. 

the ans and beichtel ordered very species commend the UNIVERSAL REGISTER 

Cred on the 
LAW PRACTKE INSURANCS 

d alga kaught to be engrolled by public notice , w pracun i fuppert. 
Ne , ne 
le - verb 

ry , herion my particular object ; but he will carered 
Merrni rable itfloatsen foncties Fed the groundi en Duckmy hope of 

These, thout any opinion pol, net 
Internilava Corp 

TONL Neon 

My planet borders on the dafitions of lucere. I determyle . I have feme duro 
Meme 

TWAAAA 

our own and of foreign court growid public encouragement on sunt of great im . 
LýHĐ, và N ( 
ARLM MEDICAL CRITICEIN Leder 

porement which I have made in the art al print 
- Mode DAN TAR domy panicularlyfond of them , 

and I tedious made ofcompofing watever takes up 
pri Ponciplesanderen s Pared for be emblement or inform.hu thote 

ing. The inconvenience stending the old wad 
www.ke 

dos setention thould a paid to the intereh fyy , frk fucreled the idea of deviling for 
alafu 

montrelewe base stade, which are forly promoted bydere more speditious method. The cementing the 
portafrufe . IN y le 

LN 

rieman - A peper the fold ble all these veral liner together, fo heretype of 

Dylan 
Dag Arm 

advantages, and by feering clear of extremes, we were might be takes up in thert a time 

Nikler 
Wok Cr .RV4- A 
th 

thehappy mediura , le long been pudied by the 
Lju 

Suche intended to be the UNI.heltion on that fubjen . But the bar of 

that fapte rer. nihe reſult of much 
Mr. VERSAL REGISTER , the tobeds of mentint wa merely the opening . not these 

The people her to which will befacilise the inter: pintor perfection of theimprovemeet. 
TD . , Votre 

peter 

the courte between the aferent part of the comme 
LITERARY SOCISTY , 
y , 

The lovet roulling of type of words, IMMA 
ben wir 

eity. the the channel Albert symmenke , te 
M.TODERN TIMES TADYEN 

of letters to be lo arened , that com 

cord the principal occurrence of the time pofter hould be able to had the former with a 
TURIS GAUKL OOTCAST . Merah 
CON 

Merwe, Deere 

and body the most af debates during the much facility whean the later. This ww 
re 

Being Phase 
Mastew, 

work of inconceivable di culty 1 ndartak 

leit so left the intered of the proprieton of 
res 

SHOWORT-HAND, on the land mot Newe-Paper , thes of the public, that every en 

het , du fortunate enough after in 
odprave LASKUAK , Weito courgement should be given moedertilia correbour, bring it to happy conclufion. The 

Infinite number of experiments , and get a 
Low 

RedAM 
lavor Wat 

poden this private interest of the preprilhole Englit 

language is now methodically and 

son he frequently facrifond ro tourope for parlia. ffmatically arranged my lount for that 
pre dhe 

he and Share the rear debates to the injury find , for printing an now be performed with gran air 

ind. We extrum length of these debuted fo really peach , and lesexpecore, than scording torde 
IS KINO be leare he 

urde the Rion oftheNew Papers which was 
TheCHOOL Wew 

Den for detailed accounts of ther , that the 

mod biberto in wie 
OL used her stages wing from a fpecite of intek ti 

In bringing this work to perfeion I had su 
VATION TOONO LADIES 

my own kvantope folely in view I wish to 

here, though iglely Kouprable lakseif, ke 
* per the 

inantly rebelanced by the vivre les that the publike will derive confiderate 

be uſeful to the community and it iwiu per 
do 

reci fond pouple la buloa by the delay benefit from any Industry for I have refered to 
XIN 

The Income 
MNR nerady happens wie 

Trekend may it fall the REGISTER & beau exse the 

deber Houſe of prior pould bar faren out of sight of the more 


M .. 


MPS 


த டெய்லி யுனிவர்சல் ரிஜிஸ்தர் முதல் இதழ் 1-1-1785 


JAN A VINO D.I.N1 , 


ஜநவிநோதி நி . 


இல . 5,6 . ] 


( ஜூன் ) 1880. ( புஸ்த. XI. 


CONTANTS .. 


அட்டவணை . 


1K 


The man of Bokhara 

95 பொக்காராதேசத்து மதரஷன் கதை 
Some Ideas abort the Moon . ........ 100 சந்திரனைப் பற்றிய சில விசேஷங்கள் . 108 

இரவில் சிறுத்தைப்புலியோடு போ 
Night Encoanter with & Leopard ... 194 ராடியதி .. * ..... 

ராடியது 

...- 104 

யோக்கியதையைப்பற்றிய உபக்கி 
Ole Character 108 யாசம் 

108 
The story of Polydore and Cadwal ஷேக்ஸ்பியர் சொன்ன பாலிடேரா , 
Tfroa Shakespeai . 112 காட்வல் என்பவர்கள் ததை , 

12 
Rat TiXGs are for ?. . 

121 வரிபோடவேண் வேதேன்?........... 121 
A - Monkey aad & Foa ........... 126 குள்ளநரியும் குரங்கும் ......... 125 
The Right use of Raowledge 128 ஞானத்தை ஏற்றபடி உபயோகித்தல் 128 

ஓ . பி . பவல் எனலும் பண்டிதரு 
The status of Mr , E. B. Poweil 

டைய பிரதிமையும் கல்விப்பயித் 
C.S. 1. and Native education ... 133 சியும் 

133 
The Child s Cornet 199 சிறுவர்க்கான கதை 

133 
News 145 சமாசாரம் 

145 


G 


. 


MADRAS : 


published by thr 


CROOL BOOK AND VERNACULAR LITERATURE SOCIETY , 
- SOLD AT THEIR DEPOSITORY . OLD COLLEGE . 


ஜநவிநோதிநி ( 1880 ) மாத இதழ் 


பினாங்கு 
ஞானாசாரியன் . 


சந்தா விடாம் . 
உள்ளூருக்கு மாதிய 
1 - க்கு 15 காசு . 
வெளியூருக்கு மாதம் 
1 - க்கு Ps2 $ 1 
தனிப்பத்திரிகை 
1.க்கு 5 காச . 


தினப் பதிப்பு 
PENANG GNANACHARIAN . 


10 கைபொப்ப 
ம வாங்கி அனுப் 
புகிறவர்களுக்கு 
ரு பத்திரிகை இ 
னாமாய் அனுப்பப 
படும் . 


DAILY NEWS . 


புத்தகம் , 1 . 


} 


பினாங்கு 1912-5) அக்டோபர் - 14 - உ திங்கட்கிழமை . 

1330 - துலகயிதா- மீ . 


இலக்கம் 115 


பினாங்கில் வெளியான ஞானாசிரியன் ( 1912 ) நாளிதழ் 


க்தேச பித்தான் , 


THE SWADESAMITRAN 


ஜி . சுப்பிரமணிர ஐயரால் தொடங்கி நடத்தப்பட்ட 

சுதேசமித்திரன் நாளிதழ் ( 1889 ) 


செந்தமிழ்ச்செல் 


ப 


பொன் 
விழா 


வி 


சி 


செல்விசெந்தமிழ்ச் 


வெளி கழக 


செந்தமிழ்ச் செல்வி மாத இதழ் 


வாங்கி 


தந்த 


--- 


18-2-43 வியாழக்கிழமை 


தந்தி சி.பா. ஆதித்தனார் தொடங்கியது 


33 


சைவ 


1881 இல் " சைவ சம்போதினி - உடுவில் வைத்தீசுவர 
ஐயரால் கரலிகித இதழாக வெளியிடப்பட்ட 
இதழாகும் . 

இவை யாவும் ஆறுமுக நாவலருடைய சைவ சமயப் 
போராட்டங்களின் எதிரொலிப்பாக வெளியிடப்பட்டவை 
யாகும் . 


தேச 


1882 இல் “ முஸ்லீம் நேசன் - இது எம் . சி . சித்தி 
லெவ்வை என்பவரால் , முஸ்லீம் சமூகத்தினரிடையே மறு 
மலர்ச்சி ஏற்படுத்துவதற்காகத் தொடங்கப்பட்ட இதழாகும் . 
மேலும் , இது முஸ்லீம் மக்களுடைய சமயப் பின்னணியிலே 

மறுமலர்ச்சிக்குரிய கருத்துகளைத் தாங்கியும் , 
இஸ்லாமிய மறைக் கருத்துகளை மக்களிடையே பரப்பித் 
தத்துவார்த்த ரீதியிலான சிந்தனையை உருவாக்கவும் 
முனைந்தது . திரு . சித்தி 

லெவ்வை தான் , 

அசன்பே 
சரித்திரம் என்ற நாவலையும் உருவாக்கித் தமிழ்க்குப் 
புகழ்த் தேடித் தந்தவராவர் . 


1884 இல் சைவாபிமானி - வல்வை பொ . ஞான 
சபாபதிப் பிள்ளையால் நடத்தப் பெற்ற சைவ இதழாகும் . 
இயற்றமிழ்ப் போதனாசிரியர் வல்வை வைத்தியலிங்கம் 
பிள்ளையும் இவ்விதழுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார் . 


1885 இல் " சன்மார்க்க போதினி - இது தம்பி முத்துப் 
புலவரால் நடத்தப் பெற்ற இதழாகும் . கிறிஸ்தவ சமயக் 
கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்த இவ்விதழில் , நாடெங் 
கும் மலிந்திருந்த 

சமூக வேறுபாடுகளைக் களையும் 
நோக்குடனும் கருத்துகள் வெளியிடப்பட்டன . 

1886 இல் - இலங்கை தினவர்த்தமானி ரி . எஸ் 
ராஜுப் பிள்ளையால் தொடங்கப்பட்ட இலங்கையின் 
முதலாவது தமிழ் தினசரியாகும் . பொதுச் செய்திகளைத் 
வெளி வந்த 

இவ்விதழில் , கவர்ச்சிகரமான 
தலையங்கங்கள் இடுமுறையும் கையாளப்பட்டது . 

வ . -3 


தாங்கி 


34 


| 


1886 இல் சர்வ ஜன நேசன் - இது ஏ.எஸ்.சி.மொகய்தீன் 
என்பவரால் வெளியிடப்பட்ட முஸ்லீம் இதழாகும் . 
1889 இல் இந்து சாதனம் " எனும் 

இந்து சாதனம் " எனும் சைவ சமய இதழ் 
யாழ்ப்பாணத்தில் தோற்றுவிக்கப்பட்டு , இன்றுவரை 
தொடர்ந்து நற்பணி புரிந்து வருகிறது . 

1890 இல் முஸ்லீம் பாதுகாவலன் " - இது ஐ.வே. 
அப்துல் அசீஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட முஸ்லீம் 
இதழாகும் . 


1890 இல் சைபுல் இஸ்லாம் " இது அ . அப்துல் 
ரகுமானால் வெளியிடப்பட்ட இஸ்லாமிய இதழாகும் . 

1893இல் இஸ்லாம் மித்திரன் " - இது எல் . எம்.ஓத்மன் 
என்பவரால் வெளியிடப்பட்ட இஸ்லாமிய இதழாகும் . 


1890 இல் மாணவன் இது எம் . எஸ் . பாவாவை 
ஆசிரியராகக் கொண்டு , வெஸ்லியன் மிசனரி மாரால் , 
மட்டக்களப்பு பகுதியிலிருந்து வெளிவந்த முதலாவது 
இதழாகும் . மட்டக்களப்புப் பகுதி வளம் பற்றியும் வழக்கு 
கள் பற்றியும் , வரலாறு பற்றியும் அரிய தகவல்கள் இவ் 
விதழில் தரப்பட்டன . 


மேலும் , சத்தியாபிமானி ( 1884 ) , வைத்திய விசாரணி 
( 1898 ) -ஆ . முத்துபிள்ளை , வித்தகம் சந்தையா பிள்ளை , 
ஞானசித்தி ( 1908 ) -சி . தாமோதரப்பிள்ளை , மகா விஜய 
லட்சுமி விஜய 

லட்சுமி சண்முக நாதன் போன்ற இதழ் 
கள் தோன்றி இலங்கைத் தமிழ் மக்களுக்கு வழிகாட்டி 
யுள்ளன . 

சுதேச நாட்டியம் -- ஈ . வேலுப் பிள்ளையும் 
தம்பியும் சேர்ந்து நடத்திய இதழ் . ஈழ சேகரி ( 1932 ) 
நா . பென்னையா 

பிள்ளையால் தோற்றுவிக்கப்பட்டு , 
சிவபாத 

சுந்தரம் , அரியரத்தினம் , முதலியவர்களை 
ஆசிரியராகக் கொண்டு திறம்பட நடத்த பெற்ற இதழும் , 


சி . நல்ல 


• வீரகேசரி இதழும் 1930 இல் கொழும்புவில் தோற்றுவிக்கப் 
பட்டன . " தினகரன் - 1932 முதல் வெளிவரும் தினசரி 
இதழாகும் . 


. 


கலா 


தற்போது கொழும்புவிலிருந்து 

* வீரகேசரி " யும் , 
மித்திரன் (மாலைப் பதிப்பு) " தினபதி என்னும் நாளேடு 
கள் வெளியாகின்றன . கண்டியிலிருந்து செய்தி யும் , 
கொழும்விலிருந்து “ சுதந்தர னும் , யாழ்ப்பாணத்திலிருந்து 
ஈழ நாடும் வார இதழ்களாகவும் , கலைச் செல்வி . 
‘ ‘ விவேகி , மல்லிகை இளம்பிறை என்னும் மாத வெளி 
யீடுகளும் வெளியிடப் படுகின்றன . கலைவாணி ( 1931 ) 
சோம சட்ட நாதனை ஆசிரியராகக் கொண்டு , தமிழர் 
முன்னேற்றங் கருதி , கொழும்புவிலிருந்து வெளியாகிறது . 
1922 இல் தமிழ் எனும் மாத இதழ் தொடங்கப்பட்டது . 
அதே காலத்தில் தமிழ்ப் போதினி , 

வல்லி 
எனும் இதழ்களும் தோற்றுவிக்கப்பட்டன . 1933 இல் 
ஞாயிறு எனும் இதழ் , கலா நிலையத்தாரால் தொடங் 
கப்பட்டது . ஆரிய திராவிட பாஷா விருத்தி சங்கத்தினரால் 
கலாநிதி என்னும் முத்திங்கள் ( காலாண்டு ) இதழ் 
நடத்தப்பெற்றது . 

மலேயா : மலேயாவில் உள்ள பினாங்கு நகரில் 1888 
இல் இந்துநேசன் எனும் பெயரில் மாத இருமுறை இதழ் 
முதன்முதலாகத் தொடங்கப்பட்டது . அதே காலத்தில் 

பினாங்கு விஜய கேதனம் எனும் இதழும் வெளியாகி , 
ஓராண்டு காலம் வரை நடைபெற்றது . மேலும் , பினாங்கு 
வர்த்தமானி , “ உலகநேசன் எனும் இரு இதழ்களும் 
1897 இல் வெளியாகியுள்ளன 

1896-97இல் தேஜோபிமானி என்ற மாத இருமுறை 
இதழ் , திரு . அம்பலவாணப் 

பிள்ளையை 

ஆசிரியராகக் 
கொண்டு பேராக் கிலிருந்து வெளியாகியுள்ளது . 

இங்கு “ தமிழர் மலர் என்ற பெயரில் ஒரு நாளேடும் , 
பொன்னி , மனோகரன் " என்ற பெயர்களில் மாத இதழ் 
களும் தொடங்கப்பட்டு மிகுந்த செல்வாக்கோடு 

நடை 


| 


36 


பெற்றுள்ளன . 1927 இல் “ நவநீதம் எனும் வார இதழ் 
திரு . எம் . எம் . புகாரியை ஆசிரியராகக் கொண்டு நடத்தப் 
பட்டது . 6-7-1935 இல் சிங்கப்பூர் தமிழ்ச் சீர்திருத்தச் 
சங்கத்தின் சார்பில் , தமிழ் முரசு என்னும் வார இதழைத் 
திரு . கோ . சாரங்கபாணி நாயுடு , ஒரு காசு விலையில் நடத்த 
முற்பட்டார் . பின்னர் இது வார 

மும்முறையாகவும் 
நாளிதழாகவும் மாறி 15 காசு விலையில் விற்கப்பட்டு 
புகழேணியில் திகழ்ந்தது ! 


கோலாலம்பூரில் தமிழகம் என்னும் வார இதழைத் 
திரு . சி . நரசிம்ம ஐயங்கார் தொடங்கினார் . பின்னர் இவர் 
1924 இல் தமிழ் நேசன் என்னும் வார இதழையும் நடத்த 
முற்பட்டார் . பின்னர் இது நாளிதழாக வளர்ச்சியுற்றது . 
இதற்கு திரு . முருகு சுப்பிரமணியம் ஆசிரியரானார் . இது 
நாள்தோறும் 18,000 படிகளுக்கு மேல் விற்பனையாயிற்று . 
இங்கு , தமிழரசி என்னும் இதழும் நடத்தப்பட்டது . 

1929 இல் கலியுக நண்பன் என்னும் இதழும் , இந்திய 
மித்திரன் ( ஆசிரியர் பி . வேணுகோபால் ) என்னும் இதழும் 
ஈப்போவில் ( எஃவ் . எம் . எஸ் ) வெளியாயின . 

சிங்கப்பூர் : 1887 இல் சிங்கை நேசன் " என்னும் இதழ் 
தொடங்கப்பட்டு 1897 வரை மூன்றாண்டுகள் நடை 
பெற்றுள்ளது . 
சிங்கப்பூரில் மலேயா நண்பன் 

நண்பன் , " முன்னேற்றம் ” 
எனும் இதழ்களும் துவக்கப்பட்டுள்ளன . 
பர்மர் : பர்மாவிலுள்ள இரங்கூனில் 

1922 இல் 
தேசோபகாரி என்ற வார இதழைத் திரு . வி . சுந்தரம் 
என்பவர் தொடங்கி நடத்தினார் . இதற்கு திரு . செல்லம் 
பிள்ளை என்பவர் ஆசிரியராக இருந்தார் . இவர் தேசிய 
பற்று மிக்கவர் ; ஆறு ஏழு முறை சிறை சென்றிருக்கிறார் ! 
ஒரு முறை தேசோபகாரி அச்சுக் கூடம் முழுவதும் பறி 
முதலாகியது ; அதன் ஆசிரியரிடம் ரூ .3000 ஈடுகானம் 
( ஜாமீன் ) கேட்கப்பட்டது ! 


1925 இல் “ டெய்லி மெயில் , இந்தியன் டிட்பிட்ஸ் 
என்னும் இரு ஆங்கில இதழ்களைத் திரு . எஸ் . வேத மூர்த்தி 
முதலியார் என்பவர் , ரங்கூனில் நடத்தியுள்ளார் . இவர் 
அழகான ஆங்கில நடையைக் கையாண்டு புகழ் பெற்றிருந் 
தார் . 


இரங்கூனில் “ ரசிக ரஞ்சனி என்னும் நாளேட்டை 
திரு . எஸ் . பி . இரத்தினம் என்பவர் ஆசிரியராக இருந்து 
நடத்தி வந்தார் . தொண்டன் பர்மா நாடு காந்தி " 
எனும் பெயர்களில் இங்கு நாளேடுகள் நடைபெற்றன . பர்மா , 
நாடு டேவிட்டை ஆசிரியராககொண்டு ஒருமாத இதழாகவும் 
நடத்தப் பெற்றது . பால பர்மா ஹரிகிருஷ்ணனை ஆசிரிய 
ராகக் கொண்டு நடத்தப் பெற்ற ஒரு நாளேடாகும் . ஜோதி 
எனும் வார இதழுக்குத் திரு . வெ . சாமிநாத சர்மா ஆசிரிய 
ராக இருந்து சில ஆண்டுகள் வரை திறம்பட நடத்தி 
வந்தார் . இங்கு சுதந்திரன் எனும் பெயரில் ஒரு வார 
இதழும் வெளியாகியது . தனவணிகன் எனும் வார இதழைத் 
திரு . ஏ . ஆர் . எம் . ஏ . கருப்பன் செட்டியார் 

நடத்தி 
வந்தார் . “ சைபுல் இஸ்லாம் என்னும் வார இதழ் , 
இரங்கூனிலிருந்து புதன்கிழமைதோறும் வெளி வந்தது . 


தென்னாப்பிரிக்கா : இங்கு டர்பன் நகரில் விவேக 
பாநு எனும் வார இதழைத் , திரு . விருத்தாசலம் பிள்ளை 
என்பவர் நடத்தியுள்ளார் . மெய்கண்ட மித்திரன் எனும் 
மாத இதழ் , பிரிட்டோரியாவில் வெளியாகியது . பிரச 
மலர் செந்தமிழ்ச் செல்வன் தமிழ்மணி 

என்னும் 
இதழ்களுக்கு டர்பன் 

ச . மு . பிள்ளை ஆசிரியராக 
இருந்துள்ளார் . ஜோகன்பர்க் நேசன் என்னும் இதழ் 1902 
இல் வெளியாகியது . 


d ஜீத் தீவு : மித்திரன் எனும் இதழை அப்பா 
பிள்ளை என்பவர் , பீஜீத் தீவின் தலை நகரான சுவா எனும் 
இடத்திலிருந்து தட்டுருட்டு ( Cyclo style ) படியாக வெளி 
யிட்டுள்ளார் . 


| 


தமிழ் இதழ் ஒன்றும் 


சங்கம் என்னும் பெயரில் 
நடத்தப் பெற்றது . 


இலண்டன் : இங்கிலாந்தின் தலைநகரான இலண்டனில் 
சில இதழ்கள் நடைபெற்று வருகின்றன . இங்கிலாந்து முழுவ 
திலும் பல பகுதிகளில் இருந்து வந்து வாழ்ந்து வரும் தமிழ் 
மக்களின் எண்ணிக்கை 20,000 . 


“ இலண்டன் தமிழ் முரசு - ஆசிரியர் எஸ் . எம் . 
சதானந்தம் . இது 8 , ஆஸன் குரோ , இலண்டன் S. W. 19 
எனுமிடத்திலிருந்து வெளியாகும் இதழாகும் . 


" தமிழன் குரல் ( Voice of Tamil ) எனும் மாத இதழ் , 
164 , பிரௌனிங் வீதி , மெனார் பூங்கா , இலண்டன் E - 12 
என்ற இடத்திலிருந்து வெளியிடப்படுகிறது . 


தமிழ் மலர்ச்சி வி . சி . அப்பாசாமியை ஆசிரியராகக் 
கொண்டு , 15 - ரீஜன்ட் ஸ்கொயர்- இலண்டன் W. C. I 
எனும் இடத்திலிருந்து வெளி வருகிறது . 


" ஈழ விடுதலை - எனும் மாத இதழும் இலண்டனி 
லிருந்து வெளியாகிறது . அறிவியல் என்ற மாத இதழை 
யும் தமிழர் முன்னேற்றக் கழகம் , 164 , பிரௌனிங் வீதி , 
மெனார் பூங்கா , இலண்டன் E. 12 என்ற முகவரியிலிருந்து 
வெளியிட இருப்பதாக அறிவித்துள்ளது . 


ஃபிரான்ஸ் : இங்கும் தமிழர்கள் 

வாழ்கின்றனர் . 
பிரான்சுத் தமிழ்ச் சங்கம் ( Federation Tamoule DeFrance) 
195 , ழு பேபர்ஸ் செயின்ட் டெனீஸ் 75010 - பாரீஸ் 
என்னும் முகவரியில் இயங்குகின்றது . 

பாரீசிலிருந்தும் , 
பாரீஸ் முரசு எரிமலை எனும் தமிழ் இதழ்கள் 
வெளியிடப்படுகின்றன . 


பம்பாய் : மராட்டிய மாநிலத்தின் தலைநகரான 
பம்பாயில் தமிழ்ச் சங்கம் உள்ளது . இங்கு விந்தியா 
எனும் மாத இதழ் அழகிய முறையில் வெளியிடப்பட்டது . 


தில்லி : இந்தியத் துணைக் கண்டத்தின் தலைநகரான 
தில்லியிலும் தமிழ்ச் சங்கம் காணப்பட்டுள்ளது . இச்சங்கத் 
தின் சார்பில் “ சுடர் எனும் மாத இதழ் , திரு . டி . ஜி 
ஆனந்தசாமியை ஆசிரியராகக் கொண்டு 1951 முதல் வெளி 
வந்து கொண்டிருக்கிறது . இது அறிஞர் அண்ணா , பாவேந்தர் 
பாரதிதாசன் , தமிழ்த் தாத்தா உ . வே . சாமிநாதையர் . 
கல்கி ரா . கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் நினைவு மலர் 
களைச் சிறப்பாக வெளிக் கொண்டு வந்துள்ளது . இதற்கு 
முனைவர் சாலை இளந்திரையன் பெரிதும் துணை புரிந் 
துள்ளார் . தில்லித் தமிழ்ச் சங்க வெள்ளிவிழா மலரும் சிறந்த 
முறையில் பெரிய அளவில் 

வெளியிடப்பட்டது . 
கணையாழி எனும் 

மாத 

இதழும் திரு . கஸ்தூரி 
ரங்கனால் முதலில் தில்லியிலிருந்தே வெளியிடப் 
பட்டது . 

பின்னர் சென்னைக்கு மாறியது . 


பங்களூர் : கர்நாடக மாநிலத்தின் தலை நகரான 
பங்களூரிலும் தமிழ்ச் சங்கம் காணப்பட்டு வெள்ளிவிழா 
கொண்டாடப்பட்டது . இச்சங்கச் சார்பில் ஊற்று 
என்னும் மாத இதழ் வெளியிடப்படுகிறது . பங்களூரில் 
தினத் 

தபால் திரு . எஸ் . சுந்தரத்தை ஆசிரியராகக் 
கொண்டு 1954 முதல் நாளேடு 

ஒன்று 

நடை பெற்று 
வருகிறது . 


Tamil Journalism of sporadic kind exists in 
Mauritius , 

, Fiji and 

South Africa . " - Father X. S. 
Thaninayagam , in his " The Study of Contemporary 
Tamil Groups a survey an article presented to ill Inter 
national Conference Seminar , held in paris 1970p , 221 . 


3 


அமெரிக்கா : வாழும் தமிழ் உலகம் " (1983) - ஆசிரியர் 
டாக்டர் பழனி ஜி . பெரிய சாமி . மாத இதழ் . கிரௌன் 
1X16 . விலை அமெரிக்காவில் 2 டாலர் ; பிரிட்டனில் 
பவுன் ; இந்தியாவில் ரூ . 3. இது உலகத் தமிழ் 

து உலகத் தமிழ் பதிப்பக 
வெளியீடாகும் . அமெரிக்காவிலுள்ள 7142 - ரிவர் எட்ஜ் 
ரோடு , கொலம்பியா , மேரிலாண்டு 21044 எனும் முகவரி 
யிலிருந்து வெளியிடப்படுகிறது . இது புகைப்பட அச்சடிப்பு 
மூலம் அழகாகச் சென்னையில் அச்சிடப்பட்டு , வெளியிடப் 
படுகிறது . இதில் மலர் 3 , இதழ் 11 இல் ( 1986 நவம்பர் ) 
இதழில் , புதிய முறையில் தீபாவளி! என்ற தலையங்கமும் , 
ஆசிரியர் எழுதுகிறார் என்ற பகுதியும் , • திருக்குறளை 
நினைவூட்டுகிறோம் என்ற பகுதியும் , உலகிலே பெரிய 
பாறை மைதானம் என்ற கட்டுரையும் , கதை கட்டுரைகள் 
படங்களுடன் வெளிவந்துள்ளன ! 


- 


" தமிழ் ஈழத்தின் குரல் ( The Voice of Thamil Eelam ) 
- டாக்டர் வின்சென்ட் பஞ்சாட்சரம் இது நியூயார்க்கிலிருந்து 
வெளியிடப்படுகிறது . இவ்வேடு ஆங்கிலத்தில் தமிழ் ஆக்கங் 
களையும் தாங்கி வெளியாகிறது . முகவரி : 89 , டெனிசன் 
டிரைவ் , நனுவாட் , நியூயார்க் -10954 . 


3. முற்கால புகழ் பெற்ற இதழ்கள் 


ஜன விநோதனி ( 1870 ) : இது பல பொருள்களை 
விளக்கி வந்த மாத இதழ் . 1870 முதல் 1890 வரை துரைத் 
தனக் கல்விச் சங்கத்தினரால் சென்னையில் வெளியிடப்பட்டு 
வந்தது . டிம்மி 108 அளவினது . சென்னையிலிருந்த 
சி . கே . எஸ் . அச்சகத்தில் அச்சிடப்பட்டு வெளியாகியது . 


தாய் மார்களுக்குப் பயன்படும் குறிப்புகளும் , நல்வழிக் 
குரிய திட்டங்களும் , உண்மைக் கதைகளும் , முழுப்க்க 
வண்ணப்படங்களும் , வழிப் பயணம் , துணிச்சலான செயல் 
கள் ஆகியவை பற்றிய விவரங்களும் ஒருங்கே 

கொண்ட 
முன்னாளில் புகழ் பெற்றிருந்த இதழாகும் . 
அரசாங்கத்து ஆதரவுடன் நடத்தப்பட்டு வந்தது . 


புது மாதிரியான கட்டடங்கள் - சிற்ப சாஸ்திரம் - அற்ப 
விஷயங்கள்- முப்படை தீர்ந்த பளிங்கு - தக்காணத்துப் 
பூர்வ கதை ( ஜவந்தியம்மாள் கதை ) -ஜீவ ஜந்துக்களின் 
பாஷைகள் - சிறுவர்க்கான கதை - சமாசாரம் ஆகியன 
இலக்கம்- 1 , 2 புஸ்தகம் - 9 ஜனவரி , பிப்ரவரி இதழ்களில் 
காணக்கிடக்கின்றன . 


போதக 


ஒலி 


செந்தமிழ்ப் 

சாலைத் தலைவராகிய 
அருணாசலம் பிள்ளை ( 103 , சூளைக் கடை வீதி , சென்னை ) , 
பிறவிக் குருடர்க்கும் தமிழ் மொழியிலுள்ள எழுத்துக்களின் 
வரிவடிவங்களை எளிதாக எழுதவும் 

எழுதவும் படிக்கவும் 
கற்பிப்பது யுக்த மென்று நினைத்து , அதற்கு வேண்டிய 
கருவிகளைச் சேகரித்து வைத்திருந்தார் . என்ற குறிப்பும் 
‘ ஜனவிநோதனி யில் தரப்பட்டுள்ளது . சித்திர வித்தை 
என்பது பற்றி ஜனவிநோதனி 1878 மே இதழில் எழுதப் 
பட்டுள்ளது . 


S 


அறிவும் ஆராய்ச்சியும் வளர்ந்து வரும் இக்காலத்தே 
கூட வெளிவராத பல அரிய செய்திகள் சுமார் 70 

ஆண்டு 
களுக்கு முன்னரே ஜன விநோதனி யில் வெளி வந்துள்ளன . 
ரெவ . எஸ் . ஜே . சௌரியப்பா போன்ற பலர் இதற்குப் 
பதிப்பாசிரியராக இருந்துள்ளனர் . 


* ஜனவிநோதனி யின் கட்டுரைகளில் சொற்பிழைகளும் 
வாக்கியப் பிழைகளும் பற்பல இடங்களிற் காண்கின்றன . 
அவற்றையெல்லாம் இருந்தவாறே பதிப்பித்துள்ளேன் . 
அவை ஒரு காலத்தே உரைநடையின் ஆராய்ச்சி நிகழும் 
பொழுதில் அவ்வாராய்ச்சியாளர்க்குப் பயன்படுமென்பது 
என் கருத்து என்று பேராசிரியர் கா . நமசிவாய முதலியார் , 
ஜன விநோதனி யிலிருந்து மீண்டும் எடுத்துப் பதிப்பிக்கும் 
போது ( தொகுதி -4 , பகுதி -1 ) குறிப்பிட்டுள்ளார் . 


1. ஞான பாநு (1876) : திரு.செங்கல்வராய முதலியார் 
இதன் ஆசிரியர் . சென்னை வர்த்தமான தாரங்கணி அச்சகத் 
தில் அச்சிடப்பட்டு வெளியாகிய மாத இதழ் . இதுவும் பல் 
திறப்பட்ட பொருள்களைத் தாங்கி வெளிவந்தது . கல்வியின் 
மேன்மைக்காக வேண்டி இது மிகவும் பாடுபட்டு வந்தது . 


II . ஞானபாநு ( 1913 ) : ஆசிரியை மீனாட்சியம்மாள் . 
சென்னை மயிலாப்பூரில் இருந்து வெளியாகிய மாத இதழ் . 
டிம்மி 1X8 அளவினது ; 24 பக்கங்கள் 
ஆண்டுக்கு ரூ . 1-75 . நாலைந்து ஆண்டுகள் 

வரை வெளி 
வந்தது . 


கொண்டது . 


. 


திரு . சி . க . சுப்பிரமணிய சிவா மிகத் தீவிர வாதியாக 
அக்காலத்தில் கருதப்பட்டதால் ,இதழ் வெளியிட அனுமதி 
கிடைக்காது என்று கருதி , தமது 

மனைவியின் பெயரால் 
இவ்விதழை வெளியிடலானார் . 


தேன் மொழி 

போன்ற 

நமது தென்மொழியில் 
திருவள்ளுவ தேவர் இயற்றியருளிய திருக்குறளைப் போன்ற 


தோர் நூல் , எத்தேசத்திலும் எப்பாஷையிலும் எவராலும் 
இயற்றப்படவில்லையென்று நாம் கூறத் துணிகின்றோம் . 
அரிய பெரிய சாஸ்திரங்களின் ஆராய்ச்சியை யெல்லாம் 
ஐந்து ஆறு வார்த்தைகளில் அடக்கி , ஆச்சர்யமாக அனுபவத் 
தை விளக்கியுள்ள நூல் , இத் திருக்குறளைத் தவிர வேறு 
யாது உள்ளது ? எவரேனும் எடுத்துக் காட்ட முன்வரட்டும் ! , 
என்று திரு . சுப்பிரமணிய சிவா , தமது ஞானபாநு ( தொகுதி 
-2 , பகுதி -2 . 1912 மே ) இதழில் வினவியிருக்கிறார் . 


இவரது ஞானபாநு வில் தான் திரு.சி. சுப்பிரமணிய 
பாரதியாரின் கதைகளும் கட்டுரைகளும் வெளியாகியுள்ளன . 
* தமிழில் எழுத்துக் குறை என்ற தலைப்பிட்டு , பாரதியார் 
ஞானபாநு ( தொகுதி -3, பகுதி -4 , பக்கம் 102-105 ) ஒரு 
கட்டுரை வரைந்துள்ளார் . அதில் , எல்லா ஐரோப்பிய 
பாஷைகளுமே அந்ய பாஷைகளிலுள்ள விசேஷ உச்சரிப்பு 
களுக்கிணங்குபடி சில தனிக்குறிகள் ஏற்பாடு செய்து 
வைத்துக் கொண்டிருக்கின்றன . 


நாமும் அப்படியே சில விசேஷக் குறிகள் ஏற்பாடு 
செய்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும் . 


நான் 


ஏற்கனவே , 

இந்தக் 

குறையை நீக்கும் 
பொருட்டாக , மிகவும் சுலபமாக ஐந்து நிமிஷங்களில் யாரும் 
கற்றுக் கொள்ளக்கூடிய சில குறிகள் தயார் செய்து வைத் 
திருக்கிறேன் . என்று தெரிவித்துள்ளார் . 


ஆனால் , அக்குறிகள் என்ன என்பதை பின் இதழ்களில் 
காணமுடியவில்லை ! 


முதல் 


போடாமலே நடத்தப்பட்ட 


ஞானபாநு 
இதழாகும் ! 


சித்தாந்த சங்கிரகம் ( 1878 ) : இது டிம்மி 108 
அளவினது : 24 பக்கங்கள் கொண்ட மாத இதழ் . ஆண்டுக் 
கட்டணம் ரூ.5-25 . 


லா 


து 

கல்கத்தா , சென்னைப் பட்டணம் , பம்பாய் , 
அல்லஹாபாத் - இந் நான்கு உயர் நீதி மன்றங்களுடையவும் , 
‘ பிரிவு கவுன்சில் என்கிற மகாராணி அவர்களுடைய நியாய 
சபையாருடையவும் சித்தாந்தங்களடங்கிய இங்கிலிஷ் 
ரிபோர்ட் டிலுள்ள ஒவ்வொரு வழக்கினுடைய சுருக்கத்தைத் 
தமிழில் , கரூர் இராமாராவ் என்பவர் மொழி பெயர்த்துக் 
கொடுத்து வெளியிட்ட இதழாகும் . சிவில் அப்பில் ( 2 ) 
1876 விசேஷ அப்பில் - 39 ( இ . லா.ரி. 133-139 ) : 


“ விஷயம் : வாதி வீட்டிற்கு வெளிச்சமும் காற்றும் இராத 
படிக்கும் , மற்றுஞ் சில விதமாக அவனுக்குக் குந்தகம் நேரிடும் 
படியாகவும் பிரதிவாதிகள் தங்கள் வீட்டை உயர்த்திக் 
கட்டக் கூடாதென்று அவன் நோட்டீசு மூலமாகத் தடுத் 
திருந்தும் , அவர்கள் அதை உயர்த்திக் கட்டினபடியால் , அவ 
னுக்கு அவர்களால் நஷ்டம் கிடைக்கத் தக்கதென்றும் , அவர் 
களுடைய வீட்டின் எந்தப் பாகத்தினால் வாதிக்கு குந்தகம் 
நேரிடும்படியாக இருந்ததோ , அந்தப் பாகத்துக் கட்டடத்தை 
அவர்கள் எடுத்துவிடத் தக்கதென்றும் 

தீர்மானிக்கப் 
-பம்பாய் 

ஐகோர்ட்டாரவர்களுடைய 
சித்தாந்தங்கள் ( 5 ) . 


பட்டது 


" மஹாராணி (1887 ) :இது விக்டோரியா பேரரசியின் 
50 ஆண்டுக் கால ஆட்சி விழாவின் போது 1887 ஜூனில் 
தொடங்கப்பட்ட மாத இரு முறை இதழாகும் . அமிழ்தினு 
மாற்றவினிதே தம் மக்கள் சிறுகை யளாவிய கூழ் என்ற 
திருக்குறளைத் தலைப்பில் போட்டும் , தொடர்கதை , 
பாட்டும் சங்கீதமும் , மாதர் செய் கடமை , நாநா தேச 
யாத்திரை ( வர்ணந் தீர்ந்த படங்களுடன் ) பூத் தையல் 
வேலைகளுக்கும் வீட்டிலிடும் கோலங்களுக்கும் மாதிரி 
காட்டும் சித்திரங்களும் , சுக வாழ்க்கையும் வீட்டுத் தொழில் 
களும் , சிறந்தோர் வரலாறும் , கட்டுக் கதைகளும் சிறு கதை 
களும் , விடுகதை முதலியவை மகாராணி யில் அடங்கி 
யிருந்தன . 


45 


" “ இது பெண்களுக்கு நினைப்பிலும் செய்கையிலும் 
மாசில்லாதிருக்க வேண்டிய வகைகளைக் கற்பித்து , மனதிற்கு 
வினோதத்தை உண்டாக்குகிற நீதிபோதனை பத்திரிகையாக 
இருக்கும் என்று சுட்டப்பட்டுள்ளது . இவ்விதழின் அடிப் 
பக்கத்திலே நீதிக் கருத்துத் தொடர்கள் போடப் 
பட்டிருந்தன . 


கோல வகைகள் : 1. கிளி மூக்குப் பந்தல் ; 2. குடைக் 
கமலம் ; 3. சித்திராசனம் ; 4. பாவற்கொடி பந்தல் ; 
5. வில்வ தளம் ; 6. கொடித் தாமரை ; 7. காளங்கி மடு ; 
8. யானையடிக் கமலம் ; 9. நீராழி மண்டபம் ; 10. சூரிய 
கிரகணம் . 


இது திரு . வி . கிருஷ்ணமாச்சாரியாரை ஆசிரியராகக் 
கொண்டு சென்னை வி . என் . ஜூபிலி அச்சகத்தில் அச்சிடப் 
பட்டு வெளியாகியது . 


கலா தரங்கிணி ( 1887 ) : இது சென்னைத் திராவிட 
ரத்னாகர அச்சகத்தில் அச்சாகி வெளி வந்த மாத இதழ் . 
டிம்மி 1/8 அளவினது . 


பல 


இதில் , கடவுள் துதி - அலங்காரம் - கடிதம் , - கம்பர் 
சரித்திரம் - தர்க்க சாஸ்திரம் பழமொழிகள் 
விஷயங்கள்- புண்ணிய சரித்திரங்கள் - புராண , 
பொருளிலக்கண , யாப்பிலக்கண , விரதாதிகள் ஆகிய பலவேறு 
பொருள்களைக் சூறித்து விளக்கமாக எழுதப்பட்டுள்ளது . 


மத , 


அவ்வகஸ்திய முனிவர் தாம் செய்த நூல் பிரபலமாக 
வும் , காசியிலுள்ள வடமொழிச் சங்கத்துக்கு எதிர்த் 
தட்டாகத் தென்றிசையில் ஓர் தமிழ்ச் சங்க மேற்படுத்தவும் 
கருதி , ( அக்காரியங்கள் அரசர்களுடைய ஆதரவின்றி நிறை 
வேறுவது கடினமாதலின் ) அக்காலத்துப் பாண்டிய நாட்டில் 
அரசு செலுத்தி வந்த காய்ச்சின வழுதியைக் கொண்டு , 
அவன் இராஜதானியாகிய தக்ஷிண மதுரையில் ஓர் சங்கம் 


4 


ஏற்படுத்துவித்தார் . அது அப்பாண்டியர்களுடைய ஆதரவும் 
அனாதரவும் காரணமாகத் தலைச்சங்கம் , இடைச்சங்கம் , 
கடைச்சங்கம் 

மூன்றாயிற்று.- கலாதரங்கிணி , 
புத்தகம் -1 சஞ்சிகை - 3 . 


என 


உபாத்தியாயர் ( The Village School Master ) - 1888 . 
மாத இதழ் . 16 பக்கங்கள் . டிம்மி 1/8 அளவினது . விலை 
தனிப்படி இரண்டணா . ஆண்டுக் கட்டணம் ரூ .1 . 


உபாத்தியாயர்களுக்குக் குறைகள் நேரிடும்பொழுது 
முறையிட்டுக் கொள்ள என்ன சாதனங்களிருக்கின்றன ? 
ஏதாவது சந்தியங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டுமானால் 
என்ன மார்க்கமிருக்கிறது ? யாம் அறிக்கையில் வெளியிட்ட 
அநேக சங்கங்களோடுகூட இன்னும் அநேக பிரயோஜனங் 
களை அடையலாம் . என்று ஷை Vol . 1 No. 1 இல் எழுதப் 
பட்டுள்ளது . 


மேலும் , கிண்டர் கார்டனும் மனோதத்துவமும் , 
வித்தியாப்பியாசமும் பாடக் குறிப்பும்- நடத்தும் முறை 
பாடம்- எழுத்து வாசிப்பு முதலியவை பற்றியும் விளக்கி 
எழுதப்பட்டுள்ளன . 


முன்பெல்லாம் மெட்ரிக்குலேஷன் ( பள்ளி இறுதித் 
தேர்வு ) நவம்பர் டிசம்பர் சனவரியில் நடைபெற்றன 
என்றும் , பின்பு மார்ச்சு , ஏப்ரல் , மே மாதங்களில் வைக்கப் 
பட்டன என்றும் அறிய வருகிறோம் . 


விவேக சிந்தாமணி ( 1892 ) : ஆசிரியர் - சி . வி . சாமி 
நாதையர் . மாத இதழ் . அளவு கிரவுன் 1X8 ; 32 பக்கங்கள் ; 
23 ஆண்டுகளாகத் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது . 
தளமான காகிதப் பதிப்பு ஆண்டுக்கு ரூ 5 / - தனிப்படி 7 
அணா . லேசான காகிதப் பதிப்பு ஆண்டுக்கு ரூ 4 / - தனிப்படி 
5 அணா . 


41 


மாத 


இது அறிவைப் பரவச் செய்வதற்கான 

தமிழ் 
இதழாகும் . முதற் பக்கத்தில் சித்திர வேலைப்பாடுடன்கூடிய 
விவேக சிந்தாமணி யின் அச்சுப் படிமையும் , நடுவில் கலை 
மகளின் உருவந்தாங்கியும் வெளியாகியது . இதற்கு ஆறுமுக 
நாவலர் , தி . லட்சுமணப்பிள்ளை முதலிய பெருமக்கள் 
கட்டுரைகளும் கீர்த்தனைகளும் வழங்கியுள்ளனர் . 
பெஞ்சமின் பிராங்கிலின் வரலாறு , உபாத்தியாயர் பக்கம் , 
சிறுவர்க்கான பக்கம் , விசேஷக் குறிப்புகள் , மாதர் . மஞ்சரி , 
புத்தரது திவ்விய சரித்திரம் ஆகியனவும் , நந்தவன நஷ்டம் 
அல்லது மோட்ச ஈனம் - டி . சுந்தர ராவ் பி . ஏ . தொடர்ந்து 
எழுதிய கதையும் வெளியிடப்பட்டுள்ளன . “ ஆபத்துக்கிட 
மான அபவாதம் அல்லது கமலம்பாள் சரித்திரம் 
கதையைத் திரு . பி . ஆர் . இராஐமய்யர் இதில்தான் 
தொடர்ந்து எழுதினார் . திருஞான சம்பந்தர் காலநிர்ணயம் 
என்ற தலைப்பில் பேராசிரியர் ப . சுந்தரம்பிள்ளை ஆங்கிலத் 
தில் எழுதியதைத் திரு . சண்முக சுந்தரம் தமிழில் மொழி 
பெயர்த்தது , 

தொடர்ந்து வெளியாகியது . 
விக்டோரியா மகாராணியவர்கள் சரித்திர மும் , நகைப் 
பைத்தியம் என்ற கட்டுரையும் இதில் வெளியாகியுள்ளன . 
மார்பில் ( Marble ) பேபர் என்னும் வழவழப்பு வர்ணக் 
காகிதம் செய்யும் வகை என்னும் கட்டுரையும் ‘ விவேக 
சிந்தாமணி யில் 1898 ஜூன் இதழில் வெளிவந்துள்ளது . 


என்ற 


இதில் 


பால 


திரு . பி . ஆர் . இராஜமய்யர் விவேக சிந்தாமணி க்குத் 
தொடர்ந்து எழுதி வந்தார் . இவருக்கு வேதாந்த ஆசையே 
பெருகிப் பைத்தியம் போல் முற்றி வந்தது ! ஆரிய 
போதினி மூலம் தமது வேதாந்தக் கருத்தை வெளியிட 
முயன்றார் . அது சரிபடாததால் , பிரபுத்தப் பாரதம் 
என்னும் ஆங்கில இதழுக்கு ஆசிரியரானார் . தமது இளம் 
மனைவியை விட்டுக் குறைந்த வயதில் மயிலாப்பூரில் 
குடியிருந்த வீட்டில் இறந்து போனார் . 


இவர் கமலம்பாள் சரித்திரத் தைத்தமது 21 ஆம் வயதில் 
எழுதத் தொடங்கி , மூன்றாண்டுகள் 

‘ விவேக 


Co 


சிந்தாமணி யில் சிறிது சிறிதாக எழுதி வெளியிட்டு வந்தார் . 
இவர் 1898 இல் தமது 26 ஆவது வயதில் , தமது நாவலின் 
முதற் பதிப்பு அச்சிடப்பட்டதற்குப் பின்னர் றைந்தார் . 


மன 


1. " வித்யா பாநு ( 1893 ) : ஆசிரியர்- கே . என் . 
ஈஸ்வரய்யா . இது பலதரப்பட்ட பொருள்களை உள்ளடக்கி 
கோயம்புத்தூரிலிருந்து 1 - 3 - 1893 முதல் 

வெளிவந்த 
மாத இதழ் . 


11. வித்யா பாநு ( 1909 ) : ஆசிரியர்கள் - மு . 
கந்தசாமிக் கவிராயரும் ம . கோபால கிருஷ்ணய்யரும் . இது 
மதுரை ஜடாமுனி கோயில் தெருவிலிருந்து வெளியிடப்பட்ட 
மாத இதழாகும் . இதில் தான் திரு . சுப்பிரமணிய பாரதியாரின் 
கவிதை முதலில் வெளியிடப்பட்டுள்ளது ! 


பாஷை 

என்பது 
24 இல் ஒன்றாக 


பொது நோக்காக ஆராயுங்கால் 
ஒலிவடிவம் ஆதலாலும் , அது குணங்கள் 
லானும் , ஆதி சிருஷ்டியில் சப்தமொன்றையே பரமாத்மா 
சிருஷ்டித்திருத்தல் வேண்டும் ! அதன் உட் பிரிவான பாஷை 
கள் அவர் சிருஷ்டியின் அடங்கினவல்ல . அவ்விதம் சங்கேதம் 
செய்து கொண்டவர்கள் மனிதர்களேயாக வேண்டும் என்று 
நிச்சயிக்கலாம் . 


பாஷையென்பது மனிதர் ஏற்படுத்திக்கொண்ட ஓர் 
வகைச் சங்கேதமே யொழிய வேறில்லையென்று நிச்சய 
மாய்த் துணியலாம் ! என்று திரு . வி . 

டி . 

சீனிவாச 
ஐயங்கார் , பாஷையின் தோற்றம் , 

கட்டுரையில் 
வித்யா பாநு தொகுதி -5 , பகுதி -3 , 1914 பக்கம் 21 இல் 
எழுதியுள்ளார் . 


என்ற 


" சர்வஜன நேசன் ( 1886 ) : ஆசிரியர் - ஏ . எல் . சி . 
மொகையதீன் . இது கொழும்புவிலிருந்து வெளியாகிய மாத 
இதழ் . அளவு 34 X 22 செ . மீ . ஆண்டுக் கையொப்பம் 


ரூ .3 . 


4 


சமய 


சாதி 

பேதமின்றி எல்லா மக்களுக்கும் 
அறிவுண்டாகும் வகையில் நல்ல கட்டுரைகளை வெளியிட்டு , 
மக்களுக்கு நன்மையுண்டாக்க வேண்டும் என்பதனையே 
அடிப்படை நோக்கமாகக் கொண்டு வார இருமுறையாக 
நடத்தப்பட்ட இதழாகும் . 


இந்து சாதனம் ( 1889 ) : ஆசிரியர் - எஸ் . ஆட்சிலிங்கம் . 
இது யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபையின் சார்பில் 
வெளியிடப்பட்ட வார இருமுறை இதழாகும் . அளவு 
58X44 செ . மீ . தனி இதழ் விலை 5 சதம் . 


இது சைவ சமயக் கல்வியின் பொருட்டு உழைத்தது . 
என்றாலும் , தமிழ் மக்களின் அரசியல் விடுதலை நாடியும் 
பாடுபட்டு 

வந்தது . இவ்விதழ் ஆண்டுகளாகத் 
தொடர்ந்து பாடுபட்டுத் தமிழ் மக்களிடையே விழிப்புண் 
டாக்கித் தனிச்சிறப்புப் பெற்று விளங்கி வருகிறது . 


சுதேச பரிபாலினி ( 1904 ) : இது பி . இ . முதலியாரால் 
இரங்கூன் சுதேச பரிபாலினி அச்சகத்தில் அச்சிட்டு Qarori 
யிடப்பட்ட நாளிதழ் . அளவு 50X32 செ . மீ . தனி இதழ் 
ஓரணா , ஆண்டுக் கையொப்பம் உள்நாட்டுக்கு 
வெளிநாட்டிற்கு ரூ .22 ; எட்டுப் பக்கங்கள் கொண்டது . 


ரூ .18; 


இவ்விதழ் பர்மிய நாட்டு நன்மையையே பெரிதாக நாடி 
அதற்குத் தக்கவாறு உள்நாட்டுச் செய்திகளையும் பிற 
நாட்டுச் செய்திகளையும் வெளியிட்டு வந்தது . இது நீண்ட 
காலம் நடந்துள்ளது . 


பி . ஏ . 


லோகோபகாரி ( 1895 ) : ஆசிரியர் - வி . நடராஜ ஐயர் 

இவர் திருச்சியைச் சேர்ந்தவர் . 1895 இல் சென்னை 
யில் இது மாத இதழாகத் தொடங்கப்பட்டது . 1895 டிசம்பர் 
மாதத்தில் இவ்விதழ் மாதம் மும்முறையாகியது . இதனை 
எல்லோரும் விரும்பிப் படிக்கத் தொடங்கவே 1897 முதல் 
மாதம் நான்கு முறையாகி - வார இதழாக மாற்றப்பட்டது . 


வ . - 4 


55 


இதற்கு அப்போது 2500 கையொப்பக்காரர்கள் இருந்தனர் . 
இத்ழ் முழுவதும் நற்கருத்துகள் நிறைந்து , இடையிடையே 
செய்திகளும் கலந்து வெளியாகியது . இவ்விதழைப் படிப்பவர் 
களுக்கு இனாமாகப் புத்தகம் ஒன்று வழங்கும் ஏற்பாட்டை 
முதன் முதலில் உண்டாக்கினவர் இவ்வாசிரியரே ஆவர் . 

ஞான சந்திரிகா என்ற மாத இதழையும் வி . நடராஜ 
ஐயர் 1897 அக்டோபர் , முதல் தொடங்கி வெளியிட்டு 
வந்தார் . ஆனால் , அது இடையில் நிறுத்தப்பட்டு விட்டது . 


திரு . பி . 


திரு . வி . நடராஜ ஐயருக்கு நல்ல நடை அமைந்திருந் 
தது . இவருடன் இணைந்து பணியாற்றிய பண்டித 
விசாலாட்சியம்மாள் 

1902 இல் லோகோபகாரி க்குத் 
துணையாசிரியையாக ஆக்கப்பட்டார் ! இதற்கு முன்பு தமிழ்ப் 
பெண்மணி எவரும் E இதழாசிரியராக முன்வந்தது 

கிடை 
யாது ! திருமதி விசாலாட்சியம்மையாருக்கும் ஏற்ற நடை 
யொன்று கைவரப் பெற்றிருந்தது ! 1906 ஆம் ஆண்டில் 
லோகோபகாரி இதழின் உரிமையை விசலாட்சியம்மை 
யாருக்குத் தந்து விட்டார் நடராஜ ஐயர் ! இவ்விதழ் 11 
ஆண்டுக்காலம் வரை மிகச் சிறப்பாக ஏற்றமுற நடைபெற்று 
வந்தது . இதனை 1908 இல் 

வைத்திய நாத 
ஐயருக்கு ஆசிரியை விற்றுவிட்டார் . அடுத்து , பண்டிதர் 
கோ . வடிவேலு செட்டியார் இவ்விதழின் ஆசிரியப் பொறுப் 
பேற்றார் . பின்னர் இவர் இவ்விதழின் , உரிமையாளராகவும் 
ஆனார் . இதன் பின்னர் லோகோபகாரி திரு . பரலி 
சு.நெல்லையப்பர் கைக்கு மாறியது ! இதற்கடுத்து , திரு.சாமி 
சிதம்பரனார் இதற்கு ஆசிரியரானார் . தமிழ் இதழ் உலகில் 
லோகோபகாரி க்கு நல்லதோர் சிறப்பான இடமுண்டு . 
பண்டித 

விசாலாட்சியம்மாள் லோகோபகாரி யின் 
துணையாசிரியையாகவும் ஆசிரியையாகவும் அதன் உரிமை 
யாளராகவும் மாறித் தொண்டு புரிந்தார் . தமிழ் இதழ் 
உலகில் இவருக்கு முன் இதழாசிரியையாகவும் உரிமையாள 
ராகவும் ஒருவரும் ஆகியது கிடையாது . அத்தகைய பெருமை 
யைப் பெற்ற முதல் பெண்மணி விசாலாட்சியம்மையாரே 


5.1 


ஆவர் . இவர் லோகோபகாரி யை விற்றுவிட்ட பின்னர் ., 
ஹிதகாரிணி எனும் மாத இதழின் ஆசிரியையாக ஆனார் . 
இவர் தமது 42 ஆம் வயதில் 25-10-1926இல் 

சென்னை 
இராயப் பேட்டையில் காலமானார் . 


. 


ஒரு லோகோப காரி இதழைப் பெற்றுக் கொண்டால் 
உலகப் போக்குகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் 
என்றும் , அந்த இதழுக்கு இணையாக வேறு எந்த இதழும் 
இருக்கவில்லை என்றும் , அவ்விதழில் அழகிய இனிய கம்பீர 
மான நடை கையாளப்பட்டது என்றும் திரு . 

எஸ் . 
இராமானுஜலு நாயுடு சிறப்பித்துக் கூறுகிறார் . 


ஜந்து வர்த்தமான ஸாரம் ( Titbits of animal life ) -1900 . 
ஆசிரியர் - இராவ்சாகிப் பி . இராமச்சந்திர ராவ் பி . ஏ . இது 
சென்னைப் பட்டின ஜீவ ஹிம்சை நிவாரண சங்கத்தினரால் 
காலாண்டு இதழாக நடத்தப்பட்டு வந்தது . 


ஆண்டு தோறும் ஜந்து விநோதக் காட்சிகளும் , 
வாயில்லா உயிர்களுக்காக மருத்துவச் சாலையும் , நாய்களுக் 
கும் சக்தியற்ற கிழ உயிர்களுக்கும் விடுதிகளும் இச் சங்கத் 
தினரால் நடத்தி வரப்பட்டன . 


| 


‘ மனிதர்களுக்கு உடம்பில் ஏதேனும் ஒரு காயம் ஏற் 
பட்டால் எப்படிச் சுறுக்கென்று உறைக்கின்றதோ , 
அப்படியே வாயில்லா ஜந்துக்களுக்கும் உறைத்து நோயுண் 
டாகும் . மேலும் , மனிதரைப் பார்க்கிலும் மிருகங்களுக்கு 
அப்படி உபத்திரப்படுத்தினால் நோய் இன்னும் அதிகமா 
கும் . ஏனென்றால் , அந்த நோயைப் பொறுத்துக் கொள்ளும் 
படியான மனவுறுதி அவைகளுக்கில்லையன்றோ ? ஆகையால் 
அவைகள் விஷயத்தில் அதிகமான அன்பு பாராட்டி ஆதரிக்க 
வேண்டும் என்று பத்திராதிபர் எழுதியுள்ளார் . 


பாடசாலைகளுக்கும் வீடுகளுக்கும் உபயோகப்படும் 
ஜீவகாருண்ய விளக்கம் மும்மாத இதழ் சம்புடம் 20 , 


இலக்கம்- 21 , மாட்டுக்கு வரும் நோய்களைப் பற்றிய வர்த்த 
மானக் குறிப்புகளும் தரப்பட்டுள்ளன . 


சென்னை புறாப் பந்தயச் சங்கம் 1920 முதல் நடந்து 
வந்தது . முதல் பந்தயத்தில் வெற்றிப் பெற்ற புறாச் 
சொந்தக்காரர்களுக்கு வெள்ளிக் கிண்ணம் பரிசுத் தரப் 
பட்டது என்ற குறிப்பும் காணக் கிடைக்கின்றது ! 


இதற்குத் திரு . கே . செங்கலவரால் அய்யர் பி.ஏ.பி.எல் . 
புத்திராசிரியராக இருந்தார் , பின்னர் ராவ் 

சாகிப் 
ஜி . வெங்கட்டராவ் எம் . ஏ . கௌரவ ஆசிரியரானார் . 


இவ்விதழில் கால் நடைகளைப்பற்றிய பழமொழிகள் 
தொகுத்து வெளியிடப்பட்டன . சான்றாக : உழுகிறவன் 
ளப்பமானால் , எருது மைத்துனன் முறை கொண்டாடும் 
- பழமொழி . 


மாதந் தோறும் ஜீவஹிம்சை ( உயிர்க்குத் தொல்லைக் 
கொடுத்தோர் ) செய்தோருள் தண்டனை அடைந்தவர்களின் 
பட்டியல் தரப்பட்டுள்ளது . இது கிரௌன் 1X9 அளவில் 
வெளியாகியது . 


எழுவகை புறாக்கள் : 1. காட்டுப் புறா ; 2 . தவிட்டுப் 
புறா ; 3. பச்சைப் புறா ; 4. பெரும் புறா : 5. மணிப் புறா 
6. மலைப் புறா ; 7. மாடப் புறா . 


யதார்த்தவசனி ( 1900 ) : ஆசிரியர் டி . வி . கோவிந்த 
சாமிப் பிள்ளை . இது 1900 முதல் தஞ்சாவூரில் தொடங்கி 
நடந்து வந்த வார இதழ் . பின்பு இது கும்பகோணத்திற்கு 
மாற்றப்பட்டது . முதல் போருக்கு முன் காலணா விலை . 
இதன் நடை உயரிய தமிழ் நடை கொண்டதாக இருந்தது . 
இலக்கணப் பிழையின்றி எழுதப்படினும் , கற்கண்டு போல் 
தித்திக்கும் இனிய நடை என்று புகழப்பட்டது . மிக விறு 
விறுப்புடன் படிக்கும்படியாக யதார்த்த வசனி யின் நடை 
அமைந்திருக்கும் ! 


ஸ்ரீமான் கோவிந்தசாமிப்பிள்ளை எவருக்கும் அஞ்சாத 
சிங்கம் . கோர்ட்டு என்றளவில் நடுங்கி விடும் பத்திராசிரிய , 
கோஷ்டியைச் சேர்ந்தவரல்லர் . 

மிக்க 

தைரியசாலி 
சாமர்த்தியசாலி ; வியவகார ஞானம் தெரிந்தவர் ; எத்தகை 
யோருக்கும் அஞ்சாதவர் . ஹாஸ்ய ரசத்தில் மிக்க வல்லுநர் . 
கௌரமான நடையில் விகடங்கள் எழுதுவதில் மிகவும் 
தேர்ந்தவர் . இந்தியாவில் சந்தா இல்லாமல் வெளியாகும் 
பத்திரிகை யதார்த்தவசனி ஒன்றே என்று சொல்லக்கூடிய 
வகையில் பின்னர் மாற்றியமைத்தார் . என்று அனுபவிக்க 
திரு . எஸ் . ஜீ . இராமனுஜலு நாயுடு , தமது சென்று போன 
நாட்கள் என்றும் கட்டுரைத் தொடரில் துல்லியமாக எழுதி 
யுள்ளது இன்றும் நினைந்து பார்க்கத் தக்கதாகும் . யதார்த்த 
வசனி 27 ஆண்டுக் காலம் வரை தொடர்ந்து நடை 
பெற்று வந்துள்ளது பெருமையுடன் குறிக்கத் தகுந்த 
தாகும் . 


உலக 


" ஜனானுகூலன் ( 1900) : ஆசிரியர் - பி . வி . கிருஷ்ண 
தாஸ் . இது தஞ்சாவூரில் காலணா விலையில் வெளியிடப் 
பட்ட வார இதழ் . ஒரு வாரத்தின் முக்கிய செய்திகள் இதில் 
அடங்கியிருந்தது : தஞ்சாவூர் மாவட்டத்தின் செய்திகளும் , 
மற்றும் 

வர்த்தமானங்களும் நிறைந்திருக்கும் . 
காலாணா பத்திரிகையாயினும் இதற்கு முன் நடுங்காத 
உத்தியோகஸ்தர்கள் அபூர்வம் ! இது பொதுவாகத் தமிழ் 
நாட்டுக்கும் சிறப்பாகத் தஞ்சை ஜில்லாவுக்கும் மிகுந்த 
ஊழியம் செய்திருக்கின்றது . 

- என்று 

திரு . எஸ் . 
இராமானுஜலு நாயுடு முன்கூறிய 

முன்கூறிய கட்டுரையில் குறித் 
துள்ளார் . 


இது வாரந்தோறும் 2000 படிகள் அச்சாகியது ; 1919 
இல் போயர் யுத்தத்தின் போது 5000 படிகள் செலவாயின . 
ஐரோப்பிய முதல் யுத்தத்தின் போது காகிதத்தின் 

விலை 
ஒன்றுக்கு ஐந்து பங்காக ஏறிவிட்டது ! ஆகவேதான் , 
காலணா பத்திரிகையான ஜனானுகூலன் விலை அரையணா. 


வாக உயர்த்தப்பட்டது . ஜனானுகூலன் இதழ் 40 ஆண்டுக் 
காலமாக நடைப் பெற்றது . இதன் நடை எளிமையானது ; 
விறுவிறுப்பானது . 


பெண்கல்வி ( 1900 ) : ஆசிரியை சகோதரி 
ஆர் . தாயாரம்மா . மேலாளர் அ . சேஷாத்திரி சர்மா . 
சென்னை ; மாத இதழ் ; டிம்மி 108 அளவினது . படங் 
களுடன் கூடியது . 


இதில் I. கீதத் திரட்டு ; II . பிரபஞ்சப் போக்கு , 
ஸ்திரிகளின் அபிவிருத்தி , ஆங்கிலத்தின் கீழ்த் தமிழிலும் 
தலைப்புகள் ; விருப்பமான பகுதிகளின் கீழ் - குழந்தைகள் 
விஷயம் , கிரகத்தியக் குறிப்புகள் , சமையலறையும் 
சமையலும் , சட்டம் , வித்யா விஷயம் , ஸ்திரி பிரபஞ்சம் , 
தமாஷ் , மாச வர்த்தமானி ; III . விசேஷ வியாசங்கள் ; 
iv . விசேஷ குறிப்புகள் ஆகியவை அடங்கியிருந்தன . 


“ இம்மாதம் ( 1915 மே ) நெல்லூரில் இவ் வருஷத்திய 
மாகாண ஆசார சீர்திருத்த கான்பரன்ஸ் ( Provincia ! social 
conference ) வழக்கம் போல் நடந்தது . ஆசார சீர்திருத்தத் 
துக்குரிய பல தீர்மானங்கள் தீர்மானிக்கப்பட்டன . ருதுமதி 
விவாஹம் சட்டமாக்க வேண்டுமென்று மிஸ்டர் ஸ்ரீநிவாஸய் 
யங்கார் அவர்கள் வெகு பிரயாசைப் பட்டார் . மிஸ்டர் 
சத்திய மூர்த்தி அவர்கள் ருதுமதி விவாஹம் சட்டமானால் 
சமூகத்துக்குப் பெருத்த தீங்கு விளைவிக்குமென்று பேசினார் . 
கடைசியாக அந்தத் தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது . 
ஆசார சீர்திருத்தக்காரர்கள் சேர்ந்து ருதுமதி விவாஹத் 
தைப் பற்றிச் சீக்கிரம் ஒரு தீர்மானத்துக்கு வருவது நலம் . 
என்று பெண்கல்வி 1915 மே இதழில் காணப்படுகிறது . 


சாந்தியாவதற்கு முன் விதவையான பெண் இஷ்டப் 
பட்டால் வேத மந்திரத்தோடு மறுபடியும் கல்யாணம் 
செய்து கொள்ளலாமாம் . சாந்தியானவளாயிருந்தால் , வேத 
கர்மா இல்லாமல் புனர் விவாகம் செய்து கொள்ள 


58 


லாமாம் - என்று நியூ இந்தியா இதழில் ஒரு நிருபர் 
எழுதியுள்ளதை பெண் கல்வி எடுத்து வெளியிட்டுள்ளது . 


பெண் கல்விக்கு அவ்வந்திபுரம் இனாம்தார் ஸ்ரீ எஸ் . 
அப்புசாமி அய்யரும் , ஆண்டிப்பட்டி ஜமீன் தார் 
திரு . எஸ் . ஆர் . எம் . எம் . சி . டி . பெத்தாச்சி செட்டியாரும் 
காப்பாளராக இருந்தனர் . 


திரு . சி . சுப்பிரமணிய பாரதியாரின் , பெண்களின் 
சமத்துவக் கும்மி , அவரது மனைவி செல்லம்மாள் பெயரில் 
பெண்கல்வி - 1916 சனவரி இதழில் வெளியாகியது . 
சுதேச மித்திரன் துணையாசிரியர் பண்டிட் வி . சுப்பிர 
மணிய ஐயரும் , மதமும் சாஸ்திரமும் என்பது பற்றி 
கட்டுரை எழுதியுள்ளது இதில் வெளிவந்துள்ளது . இந்துக் 
களின் தற்கால நிலைமையைக் கவனித்துப் பார்த்தால் , 
தாறு மாறாகச் சீர்குலைந்து , அலங்கோலப்பட்டு இழந்து 
பாழாகிக் கிடக்கும் ஹிந்து மதம் என்னும் பழங் 
கோட்டையை அங்கே சிறிது இங்கே சிறிதாக எவ்வளவு - 
ஒழுங்குப்படுத்தி முட்டுகள் கொடுத்துப் பழுது பார்த்தாலும் 
பயன்படாது . நாம் முன்னுக்கு வரவேண்டுமானால் , இந்து 
மதத்தின் புராதன அஸ்திபாரங்களை மூடிக்கொண்டிருக்கும் 
யாவற்றையுமே , தயவு தாக்ஷயண்யமின்றி வெட்டித் தள்ளி 
ஒதுக்கி விடவேண்டும் . நமது தற்கால அவசியத்துக்கும் 
உபயோகத்துக்கும் ஏற்றதாக சாதாரணமான புதுக் 
கட்டடம் ஒன்று காட்டுவதே உத்தமமென்றும் தோன்று 
கினறது ” . 


. 


வர்ணாச்ரம தர்மத்தின் உட்கருத்து முற்றிலும் 
மறக்கப்பட்டு 

அதனால் 

இப்போது அநுகூலங்களின்றி 
இடையூறுகளும் கஷ்டங்களும் நாளுக்கு நாள் பெருகிக் 
கொண்டு வருகின்றன . அந்தத் தர்மத்தை அறவே கைவிட்டு 
விடுவதைத் தவிர வேறு வழியில்லை 

டாக்டர் 
சர் . எஸ் . சுப்பிரமணிய அய்யர் 

எல் . 
எல் . டி .கே .சி . ஐ அவர்கள் இந்து மதச் சீர்திருத்தம் 


என்று 


a 


பற்றி , பெண்கல்வி 1916 ஜூன் இதழில் எழுதியுள்ளது 
இன்று நினைந்து பார்க்கத்தக்கதாகும் . இவரை மகான் 
மணி ஐயர் என்று திரு . வி . க . தமது வாழ்க்கைக் குறிப்பு 
களில் புகழ்ந்து கூறியுள்ளார் . 


சக்கர வர்த்தினி" ( 1905 ) : இது திரு. பி . வைத்திய நாத 
ஐயரால் முதலில் தொடங்கி நடத்தப்பட்டது . பின்னர் 
திரு. பி . எஸ் . அப்புசாமி ஐயர் 1912 சனவரி மாதம் வரை 
இதை நடத்தி வந்தார் . அடுத்து * லோகோபகாரி யை 
நடத்தி வருபவரால் அச்சிட்டு வெளியிடப்பட்டது . மாத 
இதழ் ; டிம்மி 1X 8 அளவினது . 


இதில் கருணை அன்பு போன்ற பண்புகள் பற்றிய 
குறிப்புகளும் , நாடகம் கதை கட்டுரைகள் தாங்கியும் , 
கடைசியில் வர்த்தமான என்பதன் கீழ் அம் மாதத்திய 
முக்கிய நிகழ்ச்சிகளின் தொகுப்பும் அடங்கியிருந்தன . 


கட்டுரையின் பெயர் முதலிலும் அதை எழுதியவரின் 
பெயர் முடிவின் கீழ் வெளியிடப்பட்டது . தொடர்ச்சி 
வரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது . 


. 


திரு . பெ . மாணிக்க முதலியார் 

என்பவர் 
இரங்கூனிலிருந்து விவேகானந்தரின் நற்கருத்துகளை 
ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்துத் திரட்டித் தந்து 
வந்தார் . ஆண்டு முடிய மாதந்தோறும் இவ்விதழின் பக்க 
எண்கள் தொடர்ந்து வந்துள்ளன . ‘ சக்கர வர்த்தினி 
இதழில் மணிவாசகன் என்னும் தொடர் கதையைத் 
திரு . தெ . கிருஷ்ண சாமிப் பாவலர் தொகுதி - 13 , பகுதி 
1 - லிருந்து எழுதி வந்துள்ளார் . வரகவி அ . சுப்பிரமணிய 
பாரதி இதில் நாடகம் கட்டுரை எழுதியுள்ளார் . நாலடியார் 
வசன மும் இதில் வெளிவந்தது . 


இந்திரனோ மாசற்றோன் ( கௌதமன் ) வெளியே 
செல்லக் கண்டான் , ஆனந்தங்கொண்டான் , மனம்பூரித்துக் 


என 


குதித்தான் . தன் மதியை வியந்தான் . விதியை வென்றேன் 
என நினைத்தான் . மாதர் மணியை எவ்விதத்தும் அடை 
வேன் எனப் புகன்றான் . மார் போடனைத்து மகிழும் 
வேளை வந்தது 

மகிழ்ந்தான் , கூத்தாடினான் . 
மாந்தளிர் மேனியாளே ! நுண்ணிடை ஏந்திழையே ! உனக் 
கேற்ற நாயகன் இதோ காத்திருக்கிறேன் பெண்மணியே ! 
பூங்குழல் மங்கையே ! மின்னற் கொடியே இதோ வந்தேன் . 
கிழவன் செல்லட்டும் . செல்லட்டும் . சற்றுப் பொறு . சற்றுப் 
பொறு . உனக்கு நல்ல காலம் . இதோ வந்து விட்டது . 

உன் 
பாக்கியமே என் சிலாக்கியம் என்று நினைத்து நினைத்துக் 
கூத்தாடினான் . - சக்கர வர்த்தினி - 1918 தொகுதி - 13 
பகுதி 9 - 10 இல் காணப்படும் இப்பகுதி நல்ல உயிர்த் 
துடிப்புடன் விறுவிறுப்பாகச் சித்தரிக்கப்பட்டுள்ளது . 


ச் சக்கரவர்த்தினி - 1916 ஆகஸ்டு செப்டம்பர் 
இதழ்களில் திரு . கோ . வடிவேலு செட்டியார் பத்திராதி 
பராகக் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் . 


லோக மித்திரன் ( 1913 ) : ஆசிரியர் எம்.வி. கோவிந்த 
ராஜ ஐயங்கார் . இது நாமக்கல்லிலிருந்து வெளிவந்த மாத 
இதழ் . டிம்மி 1X 8 அளவினது . தனிப்படி நான்கணா . 
ரூ.3/ 


ஹ 


இது கதை , கட்டுரை , சிறுவர் பக்கம் , பெண்கள் பக்கம் 
போன்ற பகுதிகளைக் கொண்டிருந்தது . 


இதில் , இன்றைக்கு ( 1913 ) முன்னூறு வருடங்களுக்கு 
முன் போனிஷியர் ( Phoenicians ) இந்தியக் கப்பலையும் 
கப்பற்றொழிலையும் 

கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கும்படி .. 
நம்மவர் கப்பற்றொழிலைச் செய்திருக்கின்றனர் என்று 
எழுதப்பட்டிருக்கின்றது . 


. 


மேலும் , வெள்ளம் வருமுன் அணை போட்டுக் 
கொள்ளுங்கள் ; வேலையில் வழி தேடுங்கள் ; கொள்ளையை 


நிறுத்தக் - குறி சொல்லுங்கள் ; ஏழைகள் முகத்தைப் 
பாருங்கள் : அவர்கள் தொழிலை ஆதரியுங்கள் . பரச் சரக்கு 
களை நீக்குங்கள் . பஞ்ச காலத்தைப் போக்குங்கள் . உள்ளூர் 
சரக்குகளென்றால் உயர்த்தி வையுங்கள் . வெளியூர்ச் சரக் 
கென்றால் பெயர்த்தெறியுங்கள் . கண்ணைத் திறந்து 
பாருங்கள் . காரணமின்னதெனத் தேறுங்கள் என்று 
லோக மித்திரன் - 1913 பிப்ரவரி இதழில் விறுவிறுப்பாக 
எழுதப்பட்டுள்ளது . 


“ இவர்களுக்கு ( பிராமணப் பண்டிதர்களுக்கு ) 

ஆரிய 
பாஷை என்று சொல்லப்படும் ஸம்ஸ்கிருதத்தில் மிகவும் 
பரிவும் , த்ராவிட பாஷையென்று சொல்லப்படும் 

தமிழில் 
துவேஷமும் தம்மையறியாமலே ஏற்படுகின்றது ! 

ஆகவே , 
இவர்கள் எழுதும்போதும் ஸம்ஸ்கிருதத்தை உயர்த்தியும் 
தமிழைத் தாழ்த்தியும் சொல்வது சகஜமாகிவிட்டது ! 


தமிழ் ஸம்ஸ்கிருத வார்த்தையினின்றும் வந்தது போன்ற 
வழுக்களை , இல்லாத காரணங்களை உற்பத்தி 

செய்து 
ருசுப்படுத்துவதனால் நாம் அடையும் பயனென்ன என்பது 
நமது விசாரணை . - தமிழும் சமஸ்கிருதக் கலப்பும் 
வி . ராமலிங்கம் எழுதிய லோக மித்திரன் ஆனந்த ரு 
சித்திரைமீ ( 1914 ) இதழில் காணப்படும் கட்டுரையின் ஒரு 
பகுதியாகும் . 


" பொதுச் சங்கங்கட்கும் சமாஜங்கட்கும் மஹான் 
களுடைய படம் குறைந்த சார்ஜில் எழுதிக் கொடுக்க 
முடியும் . மங்கிப் போன பழைய படங்களைப் புதியது போல் 
சீர்திருத்த முடியும் . கறை பிடித்திருந்தாலாவது பூச்சியரித் 
திருந்தாலாவது அதைச் சீர்திருத்தி அழகு செய்து கொடுக்கப் 
படும் - வி . ஆர் . லிங்கம் , ஆர்டிஸ்ட் , நாமக்கல் என்ற 
விளம்பரமும் , மேற்படி லோக மித்திர னில் வெளியாகி 
யுள்ளது . 


முன் குறிப்பிடப்பட்ட வி . ராமலிங்கமும் , பின் குறிப் 
பிடப்பட்ட வி . ஆர் . லிங்கம் , ஆர்டிஸ்ட் , நாமக்கல் என்பதும் 


என்ன தெரிவிக்கின்றன ? அவ்விரண்டும் ஒரே பெயருடைய 
நாமக்கல் கவிஞர் வெ . இராமலிங்கம்பிள்ளை என்பதைதான் . 
திரு . இராமலிங்கம் பிள்ளை முதலில் ஓவியராக வாழ்க்கை 
யைத் தொடங்கியவர் ; பின்னர் நாட்டுப்பற்றுக் காரணமாக 
விடுதலையார்வம் கொண்டு சிறை சென்றவர் . கத்தியின்றி 
ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் . 


செந்தமிழ் ( 1902 ) : இது சேதுபதி மன்னரால் 
தொடங்கிவைக்கப்பட்ட மதுரைத் தமிழ்ச் சங்கத்தின் 
சார்பில் வெளியிடப்பட்டு வரும் இலக்கிய மாத இதழாகும் . 
இதன் தொடக்கக்கால ஆசிரியராகத் திரு . ரா . 
இராகவய்யங்கார் இருந்தார் . பல புகழ் பெற்ற ஆசிரியர் 
களால் ஆராய்ச்சி நிரம்பிய அரிய கட்டுரைகள் இதில் எழுதப் 
பட்டுள்ளன . இலக்கியப் பெட்டகம் என இவ்விதழ் போற்றப் 
பட்டு வருகிறது . கடந்த எண்பதாண்டுகளுக்கு 
தொடர்ந்து நடத்தப் பெற்று வருகிறது . 1903 ஆம் ஆண்டு 
முதல் இதன் தொகுதிகள் - 1952 , 1953 , 1963 என்னும் 
மூன்று ஆண்டுகள் நீங்களாக - செந்தமிழ் த் தொகுதிகள் 
அட்டவணைப் படுத்தப்பட்டுள்ள குறிப்பு , தனி வெளியீடாக 
1981 இல் வெளியிடப்பட்டுள்ளது . 


மேல் இது 


வா . 


சே . 


* தமிழ்ச் சங்கம் பற்றி திரு . 

குலாம் 

காதிறு 
நாவலரும் , பாரத காலமும் தமிழரும் பற்றி திரு . 
இராகவைய்யங்காரும் , “ சைவாதீனமுந் தமிழும் பற்றி 
திரு . எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளையும் , . குதிரை பற்றிய 
ஆராய்ச்சி குறித்து திரு . 

ரா . சுப்பிரமணிய 
கவிராயரும் . “ நமது பூர்வ காலக் கப்பற்றொழில் குறித்து 
ஒற்ற னும் , இலங்கைத் தமிழரசர் குறித்துச் சுன்னாகம் 
அ . குமாரசாமிப் பிள்ளையும் , யானை மலைக் காடர் 
பற்றி திரு . சோமசுந்தர தேசிகரும் , விநோத ரச மஞ்சரி 
பற்றி திரு . அ . குமாரசாமிப் பிள்ளையும் , தமிழ் இயற்கை 
மொழி என்பது பற்றி திரு . மாகறல் கார்த்திகேய முதலி 
யாரும் , தொல்காப்பிய ஆராய்ச்சி பற்றி பெயர் விழையா 
னும் , 2000 ஆண்டுகட்கு முன்பிருந்த தமிழ் நாட்டெல்லை 


சுக 


பற்றி சுவாமி ஞானப் பிரகாசரும் , பண்டைக் கேரளத்தில் 
கூத்தும் இசையும் 

சையும் பற்றி திரு . எஸ் . வையாபுரிப் பிள்ளை 
யும் , வட மொழியில் தமிழ்ச் சொற்கள் பற்றி திரு . அ . 
சிதம்பரநாதச் செட்டியாரும் , சாக்கைக் கூத்து பற்றி : 
திரு . மா . இராசமாணிக்கனாரும் எழுதியுள்ளவை குறிப் 
பிடத்தக்கனவாகும் . 


மலை 


ஞான சாகரம் ( 1908 ) : இதுவே பின்னர் அறிவுக் 
கடல் " எனத் தனித் தமிழ்ப் பெயர் சூட்டப்பட்டது ! 
ஆசிரியர் நாகை . வேதாசலம் பிள்ளை எனும் மறை 
யடிகளாவர் . சித்திரை முதல் பங்குனி வரை ஒரு மலராகக் 
கொண்டு வெளியிடப்பட்ட மாத இதழாகும் . ஆண்டுக் 
கட்டணம் ரூ .1 ஆக இருந்தது சில ஆண்டுகளுக்குள் ரூ . 3 
ஆக உயர்த்தப்பட்டது . இறுதி ஆண்டுகளில் ரூ . 4 ஆக விலை . 
வைக்கப்பட்டது . 


மாதந்தோறும் வெளியான அறிவுக்கடல் இதழ்கள் 
ஆண்டுகள் செல்லச் செல்ல இரண்டு மாதங்களுக்கு 
முறையும் , மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் வெளிவரலா 
யிற்று . சில ஆண்டுகள் நின்றும் பின் தொடர்ந்தும் இடை 
யிட்டும் ஏறக்குறைய அடிகளின் வாழ்நாட்காலம் முழுவதும் 
நடைபெற்று வந்துள்ளது . 


அறிவுக் கடலில் - உலகச் செய்திகளோ விளம்பரங் 
களோ வெளியிடப்படவில்லை ! இதில் அடிகளாரின் அரிய 
ஆராய்ச்சிக் கட்டுரைகளும் , கதைகளும் மட்டுமே . வெளி 
வந்துள்ளன . 


இதற்கு - வட இந்தியா இலங்கை , மலாய் நாடு பீஜித் 
தீவு , தென்னாப்பிரிக்கா . பர்மா முதலிய நாடுகளிலும் 
தமிழகத்திலும் இதனை விரும்பிவரவேற்ற கையொப்பக் 
காரர்கள் பரவி இருந்தனர் ! 

இவ்விதழின் எண்ணிக்கை தொடக்கத்தில் சில நூறாக 
வும் , இடையில் பல நூறாகவும் , இறுதிக் காலத்தில் இரு 


நூற்றுக்கு உட்பட்டதாகவும் இருந்தது . எனினும் அறிவுக் 
கடல் வெளிவந்து கொண்டிருந்தது ! 


மறைமலையடிகளார் , தமக்குச் சொந்தமாகத் 
திருமுருகன் அச்சுக்கூடம் ஒன்றை வைத்திருந்தார் . அதில் 
தம் மகன்களையும் அச்சுக்கோக்க பயிற்றுவித்தார் . 


மேலும் மறைமலையடிகளால் , The Oriental Mystic 
Myna எனும் ஆங்கில மாத இதழ் 1908 இல் தொடங்கி 
நடத்தப்பட்டு வந்தது . The Ocean of Wisdom என்ற 
பெயரில் 1935 - ல் மற்றொரு ஆங்கில மாத இதழும் வெளி 
யிடப்பட்டது . 

டது . இவை சில ஆண்டுகள் வரை நடைபெற்றன . 
இவைகளுக்கு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலும் நல்ல 
வரவேற்பு இருந்தது ; தமிழர் வாழும் பகுதிகளிலும் 
கையொப்பக்காரர்கள் இருந்தனர் . 


ஞான சாகரம் முதலில் தனது பெயருக்குத் தகுந்தாற் 
போல் பதும்ம் -1 , இதழ் -1 என்று வெளிவந்தது . பின்னர் 
1923 இல் அறிவுக்கடவாக ப் பெயர் மாற்றப்பட்டபின்பு 
திருமலர் , இதழ் என்று வெளிவரலாயிற்று . 


இதில் , மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்தல் எப்படி? - 
யோக நித்திரை - சிவஞான போத ஆராய்ச்சி- மனித 
வசியம் - மாணிக்க வாசகர் வரலாறு போன்ற மறைமலை 
யடிகளின் நூல்களுக்கு வேண்டிய கட்டுரைகளும் , அவரது 
சொற்பொழிவுகளுமே அறிவுக் கடலில் தொடர்ந்து வெளி 
வந்தன . அவரது கொள்கையை வலியுறுத்தவே இம் மாத 
இதழ் நடத்தப்பட்டது . 


“ உழைப்பும் விடாமுயற்சியும் உடைய அறிவாளிகள் 
சிலர் ஆங்காங்கே தோன்றுவதனாலேயே மக்கள் வாழ்க்கை 
யானது மேன்மேல் அறிவும் இன்பமுந் தருந்தகையதாய் 
நடைபெறுகின்றது என்று மறைமலையடிகள் தமது அறிவுக் 
கடல் ( 1923 ) இதழில் கூறியுள்ளார் . 


தி 


" ஆனந்த போதினி ( 1915 ) இதன் பதிப்பாளர் 
நா . முனிசாமி முதலியார் ; ஆசிரியர் ஆரணி குப்புசாமி 
முதலியார் . 1915 ஜூலையில் இம் மாத இதழைத் 
தொடங்கிவைத்தவர் கரபத்திர சுவாமிகள் . 


தமிழ்ச் கல்வியின் வளர்ச்சியையும் , நாட்டின் நன்மை 
யைக் கருதியும் இலௌகீக ஆன்மார்த்த 

ஞானங்களைப் 
போதிக்கவும் , சிறுவர் பெண்கள் ஆகியோருக்கு நல்லறிவைக் 
கொளுத்தி நன்னடக்கையைப் போதிக்கக்கூடிய சிறப்பான 
செய்திகளையும் , சிறுகதைகளையும் , புது நாவல்களையும் 
வெளியிட்டு வந்த இதழாகும் . 


இது “ ஆனந்தத்தையடையும் நெறியைப் போதிக்கும் 
சுவடி ஆனந்தம் எட்டாகும் . அவை : விடையானந்தம் , 
வாசனானந்தம் , பிரம்மானந்தம் , ஆன்மானந்தம் , 
முக்கியானந்தம் , நிஜானந்தம் , அத்துவிதானந்தம் , 
வித்யானந்தம் , ஞானந்தம் என விளக்கிக் கூறப்பட்டுள்ளது . 


முற்காலத்தில் சுத்தத் தமிழாகவே வழங்கி வந்தார் 
களென்பது நூற்களால் விளங்குகிறது . வடமொழி எழுத்துக் 
களாகிய ஜ , ஸ , ஷ , க்ஷ , ஹ முதலியவற்றை யுபயோகப் 
படுத்துவதும் தமிழுக்குக் குற்றமென்று கருதப்பட்டது . 
ஆனந்த போதினி தொகுதி - 1 பக் . 15 . 


ஆனந்த போதினி முற்காலத்தில் சிறந்து விளங்கிய 
இலக்கிய மாத இதழாகும் . இதற்கு திரு . ஆரணி குப்புசாமி 
முதலியார் ஆசிரியராக இருந்தார் . இவர் தமிழையும் 
தத்துவத்தையும் நன்கு அறிந்தவர் . தமிழில் நாவல் வடிவம் 
எப்படியிருக்கும் என்று தமிழர் அறியாத காலத்தே , ஆங்கில 
நாவல்களை அழகுறமொழி பெயர்த்துக் கொடுத்து அதன் 
வடிவத்தையும் போக்கையும் நன்கறியச் செய்த பெருமை 
ஆரணியாரையே சாரும் ! ஆங்கில 

நாவல்களை 

மொழி 
பெயர்க்கும் போதும் தழுவி எழுதும் போதும் நல்ல தமிழ் 
நடையிலே அவற்றை வெளிப்படுத்தியவர் . வாயில் 

நுழை 


யாத ஆங்கிலப் பெயர்களைத் தவிர்த்து . தமிழ் மக்களுக்கு 
தெரிந்த பெயர்களையே நாவல் களில் நடமாட விட்டவர் . 
ஆரணி குப்புசாமி முதலியார் கைவல்ய நவநீதம் என்னும் 
அத்வைத நூலுக்கு நல்ல உரையெழுதி வெளியிட்டுள்ளார் . 
பல ஆங்கில நாவல்களைச் சுவை குன்றாமல் மொழி பெயர்த் 
துக் கொடுத்துள்ளார் . தமிழில் நாவல் இலக்கியம் பரவ 
அடியெடுத்துக் கொடுத்தவர்களில் ஆரணியாரே முதன்மை 
யிடம் பெற்றுள்ளார் . அவர் திடீரென்று மறைவுற்றபோது , 
* ஆனந்தபோதினி அலுவலகம் அரை நாள் 

நாள் விடுமுறை 
கொடுத்து மூடப்பட்டது ! ஆனந்த போதினி யில் வித்யா 
இன்பத்தைப் பெருகச் செய்வதற்கான அமிர்த ஊற்றுகள் 
எப்போதும் மலிந்து போகும் . விசேஷமாய் அனுபவ ஞானம் 
மேலோங்கி ஆனந்தங் கொள்ளச் செய்யும் . அறிவிற்கு உண 
வான விஷயங்களும் , தேச நலத்திற்கான நல்லுரைகளும் 
நிறைந்து ததும்பி மகிழ்வையூட்டும் - என்று திரு . எஸ் . ஜி . 
இராமாநுஜலு நாயுடு புகழ்ந்து கூறியுள்ளார் . 


பொன்விழா 


ஆனந்த போதினி யில் ரா . பி . சேதுப்பிள்ளை போன்ற 
தமிழறிஞர்கள் கட்டுரைகள் எழுதிச் சிறப்பித்துள்ளனர் ; 
செம்பூர் ஆறுமுகஞ் சேர்வை , நாரண துரைக் கண்ணன் 
போன்றோர் ஆசிரியராக இருந்துள்ளனர் . 
நடைபெற இருக்கும் போது ஆனந்த போதினி நிறுத்தப் 
விட்டது வருந்தற்குரியது . ஆனந்த போதினி இதழ் 
மறைந்து விட்டாலும் , ஆனந்த போதினி 

பெயரில் 
பஞ்சாங்கம் பல ஆண்டுகளாகத் தொடர்ந்து வெளியாகி 
வந்துள்ளது ! 


" நவசக்தி ( 1921 ) : ஆசிரியர் திரு . வி . கல்யாண 
சுந்தர முதலியார் . இது சென்னை இராயப்பேட்டையிலிருந்து 
வெளியான மாத இதழ் . இராயல் அளவினது . 

இதில் (சிலம்பு -12 , பரல் -29 1932 செப்டம்பர் 
இதழில் ) திருமால் அருள் வேட்டல் , சமரச சன்மார்க்கம் 
போதம் , சிவநெறி விளக்கம் , சுந்தர சுலோசனா , தமிழர் 


64 


கட்கு வேண்டுகோள் . அரும் உலோகங்கள் , மெய்யின்பத் 
துறைகள் , இடியேறு போன்ற பகுதிகள் வெளியாயின . 


" நவசக்தி பத்து வயது வரை பிறை என வளர்ந்து 
வந்தாள் . அதன் பதினொராம் ஆண்டிலும் பன்னிரண்டாம் 
ஆண்டிலும் குழப்பம் ஏற்பட்டது . உப்புச் சத்தியாக்கிரகத் 
தின் போது நவசக்தி க்கு ஈடுகாணம் கேட்கப்பட்டது . அது 
காரணமாக நவசக்தி ஆறு மாதம் நிறுத்தப்பட்டது . 
பின்னர் மூன்று மாதம் வரை கஷ்ட நஷ்டங்கள் காரணமாக 
நிறுத்தப்பட்டது . அதன் பின்னர்தான் அது மாத இதழாக 
மாற்றப்பட்டது . எனத் திரு . வி . க . வே எழுதியுள்ளரர் ; 

நவசக்தி சிலம்பு - 20 , பரல் -1 , 1941 சனவரிமுதல்டிம்மி 
1X 8 அளவாகியது . திருமதி இராதாம்பாளிடம் திரு . வி . 
* நவசக்தி யை நடத்த அனுமதி கொடுத்தார் . அடுத்து சக்தி 
தாச் சுப்பிரமணியம் அதற்கு ஆசிரியரானார் . 

ஆசிரியரானார் . சிறுகதை 
எழுதுவது எப்படி ? என்பது பற்றி நவசக்தி யில் (1944 ) 
எஸ் . சுப்பிரமணியம் எம் . ஏ . என்பவர் தொடர்ந்து எழுதி 
வந்தார் . பின்னர் நவசக்தி நிறுத்தப்பட்டுவிட்டது . 


க 


தொழிலாளர் கொடுத்த நன்கொடையை வைத்து சாது 
அச்சகம் காணப்பட்டது . நவசக்தி தொடங்கப்பட்டது . 
திரு . வி . க.வின் பல நூல்கள் நவசக்தி யில்தான் தொடர்ந்து 
எழுதப்பட்டன . 


தமிழ் இதழியல் உலகிலும் , அரசியல் உலகிலும் 
நவசக்தி ஆற்றிலுள்ள பணி குறிப்பிடத்தகுந்ததாகும் . 
" ஊன்றிச் சிந்திக்க சிந்திக்க இடைக்கால இந்து மதமே 
இந்தியாவின் சுயராஜ்ய இழப்புக்குச் சிறந்த காரணம் 
என்பது புலனாகும் . இந்து 

இந்து மதம் அடிமைக் குழியில் 
வீழ்ந்தமையால் இந்தியாவும் அடிமைக் குழியில் வீழலா 
யிற்று ! அடிமைக் குழியில் வீழ்ந்த இந்தியா மீண்டும் 
அதினின்று எழ வேண்டுமானால் அஃது எம் முயற்சியில் 
தலைப்படுதல் வேண்டும் ? தன்னை அடிமைப்படுத்திய காதி . 
பெண்ணடிமை , 

தீண்டாமை முதலியவற்றைக்களையும் 


என்று 


முயற்சியில் அது தலைப்படுதல் வேண்டும் . 
நவசக்தி யின் இடியேறு பகுதியில் திரு . வி . க . குறித்திருப் 
பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் ! 


" ஒற்றுமை ( 1922 ) : ஆசிரியர் - பி . வி . கண்ணன் . இவர் 
இதன் சொந்தக்காரருமாயிருந்தார் . சென்னை சைதாப் 
பேட்டையிலிருந்து வெளி வந்த மாத இதழ் . கிரௌன் 1X16 
அளவினது . இதற்கு எம் . இ . வீரபாகு பிள்ளை 
1924 இல் ஆசிரியரானார் . இது சிறப்புற நடைபெற்றது ! 
ஒற்றுமை அலுவலகம் என்ற பெயல் நூல் வெளியீட்டகம் 
ஒன்று தொடர்ந்து நடைபெற்று வந்தது . 


புவன நண்பன் ( 1922 ) : இது சென்னை சிந்தாதிரிப் 
பேட்டையிலிருந்து வெளியான மாத இதழ் . இதில் முக்கிய 
சமாசாரக் குறிப்புகள் , விகடங்கள் , நாவல்கள் தொடர்ந்து 
வெளியிடப்பட்டன . ஆண்டுக்கு 12 அணா . 


“ தமிழ்ப் பொழில் (1925 ) : ஆசிரியர் - ரா.வேங்கடாசலம் 
பிள்ளை . தஞ்சை கரந்தைத் தமிழ்ச் சங்கத்தின் ஆதரவில் 
மாத வெளியீடாகத் தொடர்ந்து வெளியிடப்பட்டுவருகிறது . 
துணர் - 1 , மலர் - 1. டிம்மி 1/8 அளவினது . 


நூல் 


“ தமிழ் வளர்ச்சியும் தமிழர் மேம்பாடும் பற்றிய 
அருமைக் கட்டுரைகளையே தன்னகத்து கொண்டு வரும் . 
தமிழ்மொழி வரலாறு , தமிழர் வரலாறு , தமிழ்ச் 
சொல்லாக்கம் , தமிழ் நூலாராய்ச்சி , பழந்தமிழ் 
வெளியீடு , அரிய நூல்களின் தமிழ் மொழி பெயர்ப்பு , தமிழ்த் 
தனிச் செய்யுட்கள் வெளியீடு , தமிழ் நூன் மதிப்புரை , 
தமிழ்ச் சங்க நிகழ்ச்சிகள் முதலாய எண்ணில் பல வழியான 
மையும் , சிறந்த கட்டுரைகள் ஆங்கிலம் , ஆரியம் , தமிழ் 
மொழிகளில் வல்லார் பலராற் கற்றாரேயன்றிக் கற்பார்க்கும் 
பயனுறத்தக்க நெறியில் எழுதப் பெறும் என்று இதன் 
நோக்கங்கள் சிறப்பித்துக் கூறப்பெற்றுள்ளன . 
இ.வ. 

வ.- 5 


66 


இவ்விதழ் கால் நூற்றாண்டு விழா , அரை நூற்றாண்டு 
விழாக்களைக் கொண்டாடியும் , சிறந்த நூல்களை வெளி 
யிட்டும் , தொடர்ந்து வெளியாகி வருகிறது . இதிலிருந்து 
வெளியான கட்டுரைகளைத் தேர்ந்தெடுத்து , கரந்தைத் 
தமிழ்ச் சங்கக் கட்டுரைகள் தொகுப்பென வெளியிடப் 
பட்டுள்ளன . தொடக்கத்தில் இதன் தனிப்படி விலை 4 
அணா . ஆண்டுக் கட்டணம் ரூ .2. 


திரு . தி . வி . சதாசிவ பண்டாரத்தாரின் " முதலாம் 
குலோத்துங்கச் சோழன் ‘ தமிழ் பொழி லில்தான் 
தொடர்ச்சியாக வெளியாயிற்று . அவரது 

பாண்டியர் 
வரலாறு ம் இவ்விதழில் தான் வெளிவந்தது . 


மதுரை எரியுண்டது 

கி . பி . 144 இல் என்பதும் , 
கண்ணகிக்குக் கோயில் எடுத்தது கி.பி. 149 இல் என்பதும் 
நிலைபெறுகின்றன என்று கணியன் இ . மு . சுப்பிரமணிய 
பிள்ளை பொழி லில் எழுதிய கட்டுரை ஒன்றில் அறுதி 
யிட்டுக் கூறியுள்ளார் . 


தினகரன் ( 1924 ) : ஆசிரியர் - இராகவாச்சாரியார் 
இது சென்னைத் திருவல்லிக்கேணியிலிருந்து படங்களுடன் 
வெளியாகிய மாத இதழ் . தனிப்படி 9 அணா . ஆண்டுக்கு 
ரூ . 5 / - இதில் , வடநாட்டில் பாடலிபுத்திரம் முதலிய 
நகரங்களில் சிலவற்றில் பூமியின் கீழ்த் 

கீழ்த் தோண்டிப் 
பரிசோதிப்பது போலவே , நம் தமிழ் நாட்டிலும் சோதித்துப் 
பார்க்க இடமிருக்கிறது என்று காங்கிரசை ஆதரித்த இவ் 
விதழில் கருத்துத் தெரிவிக்கப்பட்டுள்ளது நினைந்து 
பார்க்கத் தக்கதாகும் ! 


பால பாரதி ( 1924 ) : ஆசிரியர் - வ . வே . சு . ஐயர் . 
இது சேரன்மாதேவி எனும் இடத்திலிருந்து வெளியாகிய 
இதழாகும் . தனிப்படி 10 அணா ; ஆண்டுக்கு ரூ . 5 . 

இதில் 
பாரசீக சூபி சாதியின் அனுபவ மொழிகளையும் , 
அரவிந்தரின் யோக 

சாதனைகளையும் , மராட்டி மொழி 


8 


யிலிருந்து அசோகன் கதையையும் மொழி பெயர்த்து வெளி 
யிடப்பட்டது . திரு . வ . வே . சு . ஐயருக்குப் பலமொழிகள் 
தெரியும் . அரசியலில் தீவிரக் கருத்தும் , சமூகத்தில் வைதீகக் 
கருத்தும் கொண்டிருந்தவர் . திருக்குறளை ஆங்கிலத்தில் 
அழகாக மொழி பெயர்த்தவர் . நல்ல சிறு கதைகளை எழுதி 
யவர் . தமிழில் எழுதும் போது தமிழ் மரபை மீறி அளவுக்கு 
மீறிய வட சொற்களைப் பயன்படுத்தியவர் . பெரும்பாலும் 
நடைமுறையிலில்லாத வைத்யுதம் போன்ற வடமொழி 
களைச் சேர்க்காமல் சாதாரணமான நடைமுறையில் 
இருக்கும் சொற்களையே பயன்படுத்தியிருந்தால் , தமிழ் 
மக்கள் பலருக்கும் அறிய சுலபமாயிருக்கும் 
ஆசிரியர் கவனிப்பாராக 

தினகரன் - 1925 
சனவரி இதழில் மதிப்புரையில் குறித்திருக்கிறது ! 


என்பதை 


என்று 


செந்தமிழ்ச் செல்வி ( 1923 ) : இது சைவ சித்தாந்த 
நூற் பதிப்புக் கழகத்தால் சென்னையில் தொடங்கப்பட்ட 
இலக்கிய மாத இதழாகும் . தொடக்க காலத்தில் இதற்கு 
இதழாசிரியர் கூட்டத்து உறுப்பினர்களாக இருந்தவர்கள் : 
மணி . திருநாவுக்கரசு முதலியார் , பா . வே . மாணிக்க 
நாயக்கர் , கா . சுப்பிரமணிய பிள்ளை ச . சச்சிதானந்தம் 
பிள்ளை , ந.மு. வேங்கடசாமி நாட்டார் , அ . சிதம்பரனார் , 
மா . வே . நெல்லையப்ப பிள்ளை , மு . கதிரேச செட்டியார் 
ஆகிய பெரும் புலவர்களாவர் . இதற்குப் பதிப்பாசிரியராக 
இருந்தவர் திரு . வ . சுப்பையா பிள்ளை . அச்சிட்டோர் 
சி . முனுசாமி முதலியார் & சன்ஸ் . தொகுதிக்குச் சிலம்பு 
என்றும் இதழுக்குப் பரல் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டது . 


செந்தமிழ்ச் செல்வி யின் முதலில் பரலில் தலையங்கம் 
‘ நமது பத்திரிகை என்றே குறிக்கப்பட்டுள்ளது . டிம்மி 1X8 
அளவில் கடந்த 60 ஆண்டுகளாகத் தொடர்ந்து வெளியிடப் 
பட்டு வருகிறது . 


செல்வி யின் தொகுதிகள் நல்ல தாளில் அச்சிடப்பட்டு , 
ஒவ்வொரு ஆண்டிற்கும் தனித்தொடர் எண் தரப்பட்டு வரு 


68 


கின்றன . 1944 இல் வெள்ளைத் தாளில் செல்வி இதழை 
அச்சிடக்கூடாது என்று அரசு ஆணையிட்டபோது , மட்டத் 
தாளில் வெளியிட விரும்பாமல் 1947 வரை மூன்றாண்டுகள் 
பதிப்பிக்காமலே பதிப்பாளர் நிறுத்திவைத்தனர் . 


தமிழின் மேன்மையை நாடும் எந்தச் சிறப்பு நிகழ்ச்சிகள் , 
இயக்கங்கள் நடை பெற்றாலும் , அவற்றின் நாள் கிழமை 
ஆண்டு முதலிய விவரங்களுடன் செல்வியில் பதிவு செய்யப் 
பட்டுவிடும் வழக்கத்தைத் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர் 
செல்வி யின் பதிப்பாளர்கள் . 


சுவை 


செல்வி கடந்த அறுபது ஆண்டுகளில் ஏறக்குறைய 
40,000 பக்கங்களில் கட்டுரைகள் , ஆராய்ச்சிகள் , 
யூட்டும் செய்திகள் , நிகழ்ச்சிகள் ஆகியன 

அடங்கி 

தமிழ் 
மணம் பரப்பி வருகின்றது ! ஒரு செல்வி இதழில் முற்கால 
நான்கணாவில் தமிழ் இடம் பெறாததைக் கண்டு வருந்தி , 
அவ்வாறு இடம்பெறச் செய்வது நியாயமானது 
கருத்துத் தெரிவிக்கப்பட்டுள்ளது ! தமிழறிஞர் பா . வே . 
மாணிக்க நாயக்கரின் அறிவியல் பூர்வமான ஆங்கிலக் 
கட்டுரைகள் , திரு . க . சந்தோஷம் என்பவரால் 
தொடர்ந்து சீராக மொழி பெயர்க்கப்பட்டு 

வந்துள்ளது . 


என்று 


தமிழில் பல்வேறு துறைகளில் ஈடுபாடு கொண்டுள்ள 
புலமை மிக்கவர்களின் அரிய கட்டுரைகள் , 

தட்டாமல் 
செல்வி யில் வெளியிடப்பட்டு வருகின்றன . 

செல்வி யின் 
தொகுதிகளை ஒரு முறை புரட்டிப்பார்த்தாலும் , அதில் 
அடங்கியுள்ள பொருளுறையின் கனம் நன்கு புலப்படாமல் 
போகாது ! முதற் பரலின் இணைப்பாக இந்துமத அறநிலைய 
பாதுகாப்பு மசோதா வை 16 பக்கங்கள் அப்படியே தமிழில் 
செல்வி யில் வெளியிடப்பட்டுள்ளது குறிக்கத் தகுந்த 
தாகும் . 


பஞ்சாமிர்தம் ( 1924 ) : ஆசிரியர்-- அ . மாதவையா . 
மாத இதழ் . டிம்மி 1X8 அளவினது . தலைப்பில் குடம் 


அதன் முனையில் இலைகளின் 

இலைகளின் மேல் - உண்மை , அறிவு , 
அன்பு , ஒற்றுமை , உழைப்பு எனக் குறிப்பிடப்பட்டிருந்தது . 
90 பக்கங்கள் ; 18 படங்களுடன் கூடியது . 


“ உண்மை , அன்பு , அறிவு , ஒற்றுமை , உழைப்பு 
என்னும் ஐந்தையும் கலந்ததாகும் இப் பஞ்சாமிர்தம் , 
நாடெங்கும் ஆங்கு ஆங்கு முளைத்தெழும் தேசிய உணர்ச்சிப் 
பயிருக்கு இப்பத்திரிகை மூலமாய் ஊக்க உரமிட்டு , அறிவு 
நீர் பாய்ச்சி , அவ்வுணர்ச்சியைத் தழைத்தோங்கச் செய்ய 
முயல்வது முக்கியம் என்று இவ்விதழின் நோக்கம் 
குறிக்கப்பட்டுள்ளது . 


முதல் எழுத்து சித்திர வேலைப்பாடுடன் கூடியிருந்தது . 
நாவலர் ச . சோமசுந்தர பாரதியார் , பாரதியார் தமிழ்ப் 
புலமை யைப் பற்றி முதலில் இவ்விதழில் தான் எழுதினார் . 

சாக்கரதீஸ் , அரசியல் , குட்டிக் கதை , சர்வ சமய சமரச 
தர்சனி, கவிதை , கூட்டுறவு இயக்கம் , மொழி பெயர்ப்பு , 
மதிப்புரை , பல துறைப் பொறுக்கு மணிகள் , தொடர்கதை 
முதலியன இவ்விதழில் இடம் பெற்றிருந்தன . 


திருக்குறளில் கண்ட குடியரசு பற்றி , எச் . ஏ . பாப்புலி 
பாதிரியார் இதில் எழுதியுள்ளார் . காந்தி புராணத் தைப் 
பற்றி காந்தியடி யாரேனும் தமிழுலகேனும் உவக்கும் நூல் 
இதுவாகாது என்று திரு . வே . நாராயணையர் இதில் 
மதிப்புரையில் குறித்திருக்கிறார் . 


சேரன்மாதேவி குருகுலப் போராட்டத்தைக் குறித்து 
பட்டும் படாதுமாக 

1925 இல் திரு . மாதவையா 
‘ பஞ்சாமிர்தத் தில் எழுதியிருக்கிறார் . 

ஏல விவசாயி ( 1927 ) : ஆசிரியர் - ரா . நாராயண 
சாமி . இது திருவாங்கூர் ஏல விவசாயிகள் சங்கத்திலிருந்து 
வெளி வந்த மாத இதழ் . இது உத்தமபாளையத் ( மதுரை 
மாவட்டம் ) திலிருந்து வெளியிடப்பட்டது . 


10 


இதில் ஏல விவசாய சங்கங்களின் தீர்மானங்களும் 
அறிக்கைகளும் வெளியிடப்பட்டன . மேலும் , தேவி குளம் 
வட்டாரத்தில் தமிழையும் நீதிமன்ற மொழிகளில் ஒன்றாக 
ஏற்படுத்தும்படி போராடுவதும் , திருவாங்கூர் வரலாற்றை 
வெளியிடுவதும் இதன் நோக்கமாகக் குறிக்கப்பட்டுள்ளது . 


இது நாட்டுப்பற்று , மொழிப்பற்று , சமயம் , ஆசார 
சீர்திருத்தம் , வாழ்க்கை வரலாறுகள் , விவசாயம் , கலை , 
ஆராய்ச்சி மேடை 

போன்ற 

தலைப்புகளைக் கொண் 
டிருந்தது . 


பாரதி ( 1930 ) : ஆசிரியர் ரா . நாராயணசாமி . 
இதுவும் உத்தம பாளையத்திலிருந்து வெளியிடப்பட்ட மாத 
இதழாகும் . இப் பாரதி இதழின் ஆசிரியர் 30-7-1930 இல் 
107 ஆவது பிரிவின்படி கைது 

செய்யப்பட்டார் . 

ஏழரை 
மாதம் வரை சிறைவைக்கப்பட்டிருந்தார் . 1930 நவம்பரில் 
" நவீனபாரதி வெளிவந்தது . இதற்குத் திரு . ரா . சுப்பிர 
மணியம் ஆசிரியரானார் . 


ஏல 


திருவிதாங்கூர் மேற்கு மலைத் தொடர்ச்சியில் 
மலைப் பிராந்தியத்தில் வாழும் மலைக் குடிகளில் - 
மன்னான் , முதுவான் , ஊராளி , பனியன் , பண்டாரம் 
ஐந்து முக்கிய வகுப்பினர்களுண்டு . 


என 


ஒரு 


பாண்டி நாட்டில் படித்த 

சிலர்க்கு மட்டும் 
கோவலன் சரிதை தெரிந்திருக்க , மன்னான் சாதியில் சிறு 
பிள்ளை முதற்கொண்டு 

கோவலன் பாட்டு படிப்பது 
கொண்டும் , உருவம் பேச்சு நடையுடை பாவனைகளைக் 
கொண்டும் , பாண்டி நாட்டிலிருந்தே இவண் ( சேர நாட்டிற்கு )) 
வந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளலாம் 
பாரதி - ( 1933 - ஜூன், ஜூலை) . 


" அங்கி ( சட்டை ) , சேலைக் கந்தை ( துணி ) , 

பாறு 
( ஓடுகிறது ) , முகம் நோக்கு ( கண்ணாடி ) பெட்டகம் ( பெட்டி ) 


71 


சந்தம் ( அழகு ) கூரை ( வீடு ) என்பன போன்ற 
அவர்களிடையே வழங்கப்படுகின்றன . 


சொற்கள் 


ஒவ்வொரு குடி நாட்டுக்கும் பூசாரி காணிக்காரன் 
வலிய இளந்தாரி , இளவட்டம் , தண்டல்காரன் என்று தேர்ந் 
தெடுக்கப்பட்ட ஐந்து முக்கிய குடிநாட்டுப் பொறுப்பாளி 
களுண்டு --ஷ" பக் . 99 . 


மென்று 


15 ஆண்டு கழியவும் ஒருவன் இளவட்ட 
அழைக்கப்படுகிறான் . அவன் பெண்ணைக் கூட்டவும் இளந் 
தாரி யாகின்றான் . வயது 40 ஆக அவன் குடியானவனா 
கிறான் . 15 - க்குள்ளான சிறார்கள் குஞ்சாளை யென்று 
அழைக்கப்படுகின்றனர் . அவர்களும் 40 வயதுக்கு 

மேல் 
போனவர்களும் பெண்களும் எந்தப் பொதுக் கடினமான 
வேலைக்கும் அழைக்கப்படுகிறார்களில்லை ! - ஷை . இதழ் 
ஷை பக்கம் . 


இம்மலைவாழ் மக்களிடையே வழங்கும் சொற்களும் , 
வயதிற்குத் தகுந்த பெயர் சூட்டப்பட்டு அழைப்பதும் , 
வயதான பிறகு கடின வேலைகள் தரப்படாமல் இருப்பதும் 
நாம் இன்று படித்தறிந்து இன்புறத்தக்கதாக உள்ளது . 


ஆனந்த விகடன் , 

( 1926 ) : ஆசிரியர் பூதூர் 
வைத்திய நாதையர் ; பதிப்பாளர் - இ . கோவிந்தராஜுலு 
நாயுடு , சென்னை ; மாத இதழ் . குலை - 1 , காய் - 1 . 


விகடம் என்றால் எத்தன்மையாளரும் 

எத்தன்மையாளரும் சந்தோஷப் 
படுவார்கள் . விகடம் 

என்றால் நாடக 

மேடைகளில் 
கோமாளிகள் பேசும் கூற்றை யொத்ததல்ல . விகடம் என்பது 
அறிவாளிகள் , மன்னர்கள் , மகான்கள் முதலிய யாவரும் 
மெச்சத்தக்கதாயிருத்தல் வேண்டும் . விகடம் பேசுபவர் 
நன்றாய் வாசித்தவர்களாய் இருத்தல் வேண்டும் என்று 
ஆசிரியர் விகடம் என்பதற்கு வரையறை கூறுகிறார் . 


எழுத்தறிவித்தவன் எமனாகும் ! 
கல்விக்கழகு கைநாட்டுப் போடல் ! 

செல்வர்க்கழகு செருக்குக் கொள்ளல் ! என்று இதில் 
விகடமாகச் சொற்றொடர்கள் தரப்பட்டுள்ளன ! 


விகடம் , பாட்டு , கதை , கல்வி , தொழில் , ஞானம் 
முதலியவை கொண்டு முதலில் வெளியிடப்பட்டு வந்தது . 
பின்னர் திரு . எஸ் . எஸ் . வாசன் ஆனந்த விகடன் என்ற 
இதழை எழுத்தொன்றுக்கு ரூ . 20 பேசி , மொத்தத் தொகை 
கொடுத்து , வாங்கிக் கொண்டார் . 1928 பிப்ரவரி முதல் 
தாமே இதற்கு ஆசிரியராகி நடத்திக் கொண்டு வந்தார் . 
தாம் விற்பனை செய்து கொண்டு வந்த தொழிலுக்கு ஏற்ற 
சாதனமாக ஆனந்த 

விகட னை அவர் பயன்படுத்திக் 
கொண்டார் ! அப்போது ஓர் இதழின் விலை இரண்டணா 
ஆண்டுக்கு ரூ .1 . 


தலையங்கம் , கவிதை , காலத்தின் கோலம் , விவசாயம் , 
மாணவர் பகுதி , சுகாதாரம் , பெண் மக்கட் பகுதி , விகடன் 
பேச்சு , நாவல் பகுதி ( இந்திரகுமாரி ) ஆகியன கொண்டு ,, 
விகடன் புதிய ஏற்பாட்டில் வெளியாகியது . 


சுகத்தையும் சுதந்திரத்தையும் வேறுபடுத்த முடியாது ; 
சுகத்திலே சுதந்திரத்தைக் காண வேண்டும் . சுதந்திரத்திலே 
சுகத்தை அனுபவிக்க வேண்டும் . சுகத்துக்கு அடிப்படை 
சுதந்திரம் . சுதந்திரத்தின் முடிவு சுகம் . சுகமும் சுதந்திரமும் 
இரட்டைப் பிறவிகள் . பிரித்தால் இரண்டும் மாண்டு 
போகும் என்று திரு . வ . ரா . 

( ஆனந்த விகடன் 
தொகுதி - 3 , பகுதி - 3 , பக்கம் 94 ) சுகத்தையும் சுதந்திரத் 
தையும் பின்னிப் பின்னி எழுதியுள்ளார் ! 


சொற்புதுர் ( புதிர்க்குப் பதிலாக ) -1928 பிப்ரவரி 
ஆ . வி . யில் 

தொடங்கப்பட்டது . ஏட்டிக்குப் 
போட்டி என்ற கட்டுரையைத் திரு . ரா . கிருஷ்ணமூர்த்தி 


முதலே 


13 


( கல்கி ) மேற்படி ஆண்டின் ஆகஸ்டு 16 இல் ஆ . வி . யில் எழுதி 
யுள்ளார் . இக் கட்டுரையே அவருக்குப் புகழ்த் தேடித் 
தந்தது ; ஆ . வி . யில் அவரைத் தொடர்பு கொள்ளச் 
செய்து ஆசிரியராகத் துணை புரிந்தது ! 

விகடன் தொடங்கி 10 மாதத்திற்குள் விளம்பரங்கள் 
நீக்கி 64 பக்கங்கள் கொண்டு ஆ . வி . செல்வாக்கைப் பெற 
லாயிற்று . ஆனந்த விகடன் ஆண்டு மலரை நான்கணா 
விலைக்கு முதன் முதலாக வெளியிட்டனர் . ஆனந்த விகடன் 
தீபாவளி மலர் 1932 முதல் வெளியிடப்பட்டு வருகிறது ! 


ஆனந்த விகடன் தலைப்பில் உச்சிக்குடுமியுள்ள உருவ 
மும் , எல்லோரும் இன்புற்றிருப்பதன்றி வேறொன்று 
மறியேன் பராபரமே 

தாயுமானவர் வாக்குக் 
கொண்டும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றது . 


என்ற 


ஆனந்த விகடன் அலுவலகம் முதலில் தங்கசாலையில் 
இருந்தது . பின்னர் பிராட்வேவிற்கு மாறியது ; அடுத்து , 
ஆழ்வார்பேட்டைக்குச் சென்றது . பின்னர் மலைச்சாலையில் 
‘ இந்து அலுவலகம் இருந்த இடத்திற்கு வந்தது ; இப்போது 
அண்ணாசாலையில் உள்ள சொந்தக் கட்டிடத்திற்குக் 
குடியேறியுள்ளது . 


ஆனந்த விகட னுக்குக் கல்கியும் , ‘ துமில னும் தேவ 
னும் , சாவி யும் , மணிய னும் ஆசிரியர்களாகப் பொறுப் 
பேற்று வளர்த்து வந்துள்ளனர் . அது அம்மாமி நடையைப் 
பயன்படுத்துவதைப் படிப்படையாகக் குறைத்துக் கொண்டு , 
எல்லா வகுப்பினரும் புரிந்து கொள்ளக் கூடிய பொது 
நடையில் அதில் இப்போது எழுதப்பட்டு வருகிறது . 


கருத்துப்படம் வெளியிடுவதும் , நகைச்சுவை துணுக்கு 
களை அள்ளி வீசுவதும் , சுவையாக எழுதிச் சிந்திக்க 
வைப்பதும் , ஆனந்தவிகட னின் தொழிலாக மாறிவிட்டது 


4 


ஆனந்த விகடன் இதற்கு முன்பும் ஈடுகானம் ( ஜாமீன் ) 
கட்டியுள்ளது ! சென்னை அரசாங்கத்தார் தயவு கூர்ந்து 
ஆனந்த விகடன் அச்சாபீஸ் நடத்துவதற்காக அவசர 
சட்டத்தின்படி ஆயிரம் ரூபாய் ஜாமீன் கோரியிருக்கிறார்கள் . 
சில காலம் ஜாமீன் கட்டாததால் விகடன் நிறுத்தி வைக்கப் 
பட்டிருந்தது . ( 1930 ஜூன் மீ 7 - மாலை - 5 , மணி 5 ) வரை 
இதற்குப் பின்னர் 1930 m செப்டம்பர் மீ இதழ் ( மாலை - 
5 , மணி - 6 , 8 ) வெளி வந்துள்ளது . 

1930 ஆம் ஆண்டின் புதிய அவசர அச்சுச் சட்டப்படி 
விகடனிடம் ரூ .1,000 ஈடுகானம் கோரப்பட்டது . பிறகு , 
ஈடுகானம் கட்டி மேற்படி செப்டம்பர் மாத முதல் விகடன் 
வெளிவரத் தொடங்கியது . 


சில கருத்துப் படங்கள் ( கார்ட்டூன் ) வீக்லி ஏரால்டு வி 
லிருந்து ஆனந்த விகடனில் எடுத்துப் போடப்பட்டுள்ளன . 
ஆனந்த விகடனில் , ஆடல் பாட லையும் அப்பளாக் கச்சேரி 
யையும் , அரசியல் சரடை யும் விரும்பிப் படித்தவர்கள் 
உண்டு . கல்கியின் கள்வனும் காதலியும் , தியாக பூமி யும் 
போன்ற நவீனங்கள் தொடர்கதைகளாக விகட னில் 
வந்தவையேயாகும் . மேலும் , அவரது பல சிறு கதைகளும் , 
பயணக் கட்டுரைகளும் , இசைக் கச்சேரிகளின் திறனாய்வு 
களும்கூட ஆ . வி . யில் முதலில் வெளி வந்தவைகளே ஆகும் . 
இதே போல் தேவன் , சாவி , மணியன் பேரில் வெளியான 
நூல்களும் முதலில் 

வெளியிடப்பட்டவையே ! 
நாடோடியின் நகைச் சுவை கட்டுரைகளும் , எஸ் . வி . வி .யின் 
வாழ்க்கை அனுபவ சித்தரிப்புகளும் , 

டி . கே . சி . 

யின் 
ராமாயண சித்திரக் காட்சிகளும் , 

யின் 
வைணவ இலக்கியக் கட்டுரைகளும் ஆ.வி. யில் முதலில் 
மலர்ந்தவையே ஆகும் . 

ஆனந்த விகட னில் திரு . ரா . கிருஷ்ணமூர்த்தி ( கல்கி ) 
ஆசிரியராக இருந்தபோது , தனிப்பட்டோர் பங்கு கொள்ளும் 
அறப்போரில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார் . தேசிய 
வாதியும் முதலாளியுமான திரு . எஸ் . எஸ் . வாசன் அதற்கு 


ஆ.வி.யில் 


பி . ஸ்ரீ . 


சைவ , 


15 


சம்மதிக்கவில்லை ! கல்கி துணிந்து சிறை சென்றார் ; மோத 
கடுங்காவல் தண்டனை பெற்று , ஆ.வி.யிலிருந்து பிரிந்து 
கல்கி இதழைத் தொடங்கி நடத்தினார் . 


ஆனந்த விகடன் 

29-3-87 இல் வெளியிடப்பட்ட 
அட்டைப்பட கேலிச் சித்திரம் , தமிழக அமைச்சர்களையும் 
சட்டமன்ற உறுப்பினர்களையும் கீழ்த் தரமாகச் சித்தரித்தது 
என்று தமிழகச் சட்டமன்றத் தலைவர் தீர்மானித்து , ஆ.வி 
ஆசிரியரைச் சிறைத் தண்டனை அனுபவிக்கும்படி தீர்ப்பளித் 
தார் . அதன்படி ஆ . வி . ஆசிரியர் திரு . பாலசுப்பிரமணியம் 
மூன்று மாத கடுங்காவல் தண்டனையை ஏற்றுச் சிறையிலிருந் 
தார் . இக்கொடுமையான தீர்ப்பையும் தண்டனையையும் 
எதிர்த்து இந்திய இதழுலகமே கொதித்து எழுந்து கண்டித் 
தது ! அரசியல் தலைவர்கள் கட்சி வேறுபாடின்றி தமது 
கண்டனத்தைத் தெரிவித்தனர் . மூன்று மாத கடுங் காவல் 
தண்டனை மூன்று நாட்களுக்குள் தவிடு பொடியாகி 
விட்டது ! முன்னாள் ஆ . வி . ஆசிரியர் திரு . எஸ் . எஸ் . வாசன் 
சிறைப்படாத குறையை , அவரது மகனான திரு . பாலசுப்பிர 
மணியம் , தண்டனையை - மூன்று கறுப்பு நாட்களை - சிறை 
யில் அனுபவித்ததன் மூலம் போக்கி விட்டார் ! 


ஆனந்த குணபோதினி ( 1926 ) : ஆசிரியர் 
எஸ் . ஜி . இராமாநுஜலு நாயுடு . வெளியிட்டவர் : தி . இராஜ 
கோபால் முதலியார் . மாத இதழ் . டிம்மி 1/8 அளவினது . 
சென்னையிலிருந்து வெளியாகியது . 


ஆரம்ப 


(o 


அறிவை விளக்கி உற்சாகத்தைத் தந்துவந்த மாத இதழ் . 
நமது செந்தமிழ் நாட்டில் பத்திரிகைகளே , இல்லாத 

காலத்தில் ஜநவிநோதினி , தினவர்த்தமானி 
முதலிய பத்திரிகைகள் தோன்றி நம்மவர்க்கு எவ்வளவோ 
நன்மையைச் செய்திருக்கின்றன என ஆனந்தகுணபோதினி , 
கமலம் -1 இதழ் -1 இல் (1926 ஏப்ரல் ) எழுதப்பட்டுள்ளது . 

* தானே நூல் எழுதப் பழகும் வழி போன்ற கட்டுரை 
களும் , சிறு மணித்திரள் , பழமொழிக் குறிப்புகள் , பரமசிவம் 


படியளக்கிற கொள்ளை விகடப் பிரதாபன் , பெண்கள் 
பக்கம் , வாழ்க்கை வரலாறு ( எமிலிஸோலா ) , விநோதம் , 
சென்ற மாதம் , பத்திரிகா சாரம் , நாநா விஷயக் குறிப்பு 
கள் ஆகியன இவ்விதழில் இடம் பெற்றிருந்தன . 

ஸ்ரீமான் எஸ் . ஜி . இராமநுஜலு நாயுடு பத்திரிகைத் 
தொழிலில் நீண்ட அனுபவம் பெற்றவர் என்று லோகோப 
காரி இதழில் குறிக்கப்பட்டுள்ளது . 


" தமிழ் நாட்டிலே ஒரு பிறவி ஆசிரியனைக் காண 
வேண்டுமானால் அவர் திரு . எஸ் . ஜி . இராமாநுஜலு 
நாயுடேயாகும் . இவரது எழுதுகோல் அதியற்புதமான 
தொன்றாகும் . முத்துப் போன்ற எழுத்துக்களையும் , வீரஞ் 
செறிந்த சொற்களையும் , சுவை பொருந்திய நடையையும் , 
இனிமை நிறைந்த தமிழையும் சொரியும் சித்திரக்கோல் 
திரு . இராமநுஜலு ஒருவர்க்கே உண்டு . உலகானுபவத்தை - 
தமிழ் இலக்கியத் தேனை - அன் பின் ரசம் சொட்டும் அழகிய 
எழுத்தை - காதற் சுவை கொண்ட கன்னல் மொழிகளைக் 
காண வேண்டுமானால் திரு . நாயுடுவால் ஆக்கப்பட்ட நூல் 
களில் காணலாம் என்று " குடியரசு இதழில் திரு . எஸ்.ஜி. 
இராமநுஜலு நாயுடுவின் எழுத்தைப் பற்றித் திறனாய்வு 
செய்யப்பட்டுள்ளது . 


எ 


சென்று போன நாட்கள் என்ற தொடர் கட்டுரையைத் 
திரு . எஸ் . ஜி . இராமாநுஜலு நாயுடு , ஆனந்த குண 
போதினி ( மலர் -1 , இதழ் - 2 1926 மே 14 ) முதல் எழுதி 
யுள்ளார் . இத் தொடர் கட்டுரை முற்கால இதழாசிரியர் 
களின் குண நலன்களையும் அவர் தம் எழுத்தாற்றைலையும் 
அறிய பெரிதும் உதவக் கூடியதாக உள்ளது . இவர் திருவரங் 
கத்திலிருந்து பிரஜா நு கூலன் எனும் இதழையும் நடத்தி 
யுள்ளார் . 


1. திருச்சி நேசன் ( 1902 ) : ஆசிரியர் மருதூர் 
எம் . டி . சுப்பிரமணிய பிள்ளை . இது மாதமிரு முறை இதழ் . 
இதன் நடை கம்பீரமாக இருந்தது . ஆண்டார் தெரு ,, 


தெப்பக்குளம் , திருச்சியிலிருந்து வெளியாகியது . u ரூ . 3 . 
" தமிழ் நாட்டில் தமிழ் பேசும் தாய் வயிற்றில் பிறந்த 
ஒருவர் , தமிழ்ப் படித்தால் அகௌரவமெனக் கருதுவது 
அன்னோரின் மனோபாவம் எவ்வளவு கீழ் நோக்கிச் 
சென்றிருக்கிறதென்பதையே விளக்குகிறது . ஐயோ ! எந்த 
நாட்டிலும் இத்தகைய பரிதாப நிலை இருக்காது . என்று 
1902 - லே சுட்டப்பட்டுள்ளது . 


11. திருச்சி நேயன் ( 1926 ) ; 

ஆசிரியர்கள் 
பார்த்தசாரதி ஸகன் & ஏ.ஆர் . இராஜகோபாலன் . இது வார 
இதழ் . திருச்சி . 

( கலைமகள் ( 1936 ) ! இது தோன்றும் போது 
நிர்வாக ஆசிரியராக இருந்தவர் திரு . டி . எஸ் . இராமச் 
சந்திர ஐயர் . கௌரவ ஆசிரியர்கள் : திருவாளர்கள் 

எஸ் . 
அனவிரத நாயகம் பிள்ளை , 

சிதம்பரநாத 
முதலியார் , எஸ் . வையாபுரிப் பிள்ளை , பி . என் . அப்புசாமி 
ஐயர் , மு . இராகவையங்கார் , கே . வி . கிருஷ்ணசாமி ஐயர் . 
அழகான அச்சு , கலைப் பண்பு நிறைந்த 

வடிவம் 

ஆகிய 
வற்றில் சிறந்து வெளிவந்த திரிவேணி என்ற ஆங்கில 
காலாண்டு இதழை அடியொற்றி கலைமகள் இதழைத் 
தொடங்கினர் . 


டி . கே . 


மொத்தம் 


இலக்கியம் , நற்கலை , சாஸ்திரம் , சரித்திரம் மாதர் 
பகுதி , சிறுவர் பகுதி , மதிப்புரை , குறிப்பும் திரட்டும் என்ற 
பல பகுதிகளை அமைக்க வேண்டுமென்று திட்டமிட்டு , 

22 • விஷயங்கள் தாங்கி முதல் இதழ் உருவா 
யிற்று . பளபளப்பான வெள்ளைத் தாளில் 108 பக்கங் 
களில் படங்களுடன் இராயல் அளவில் ஆறணா விலையில் 
புத்தகம் போல் வெளியிடப்பட்டது ; ஆண்டுக் கட்டணம் 
ரூ . நான்கு . 1944 முதல் பத்திரிகைத் தாளிலே அச்சிடலா 
னார்கள் . 1943 முதல் இதழின் விலை எட்டணாவாயிற்று . 


5 


கலைமகள் ஒவ்வொரு ஆண்டிலும் ஆறு மாதத்திற்கு 
ஒரு தொகுதியாக இரண்டு தொகுதிகளைத் தொடர்ந்து 


பக்கமிட்டு வெளியிடப்பட்டு வருகிறது . முதல் 12 ஆண்டுகள் 
வரையில் கலைமகள் இழப்பிலே நடத்தப்பட்டு வந்தது . 
பிறகு தான் மெல்ல மெல்ல வருவாயைத் தரத்தக்கதாக 
மாறியது . 

1936 ஆம் ஆண்டில் சிறுகதைகளுடன் விஷவிருக்ஷம் 
என்னும் வங்க மொழி பெயர்ப்புத் தொடர்கதையும் வெளி 
யிடப்பட்டது . 

தொடர்சதைகளும் , சிறுகதைகளும் 
கலைமக ளில் மிகுதியாகி , கதை மகளாக மதிக்கப்பட்டது . 

சிறுகதைக்கும் தொடர்கதைக்கும் பரிசு தரும் திட்டமும் 
மேற்கொள்ளப்பட்டது . எங்கள் ஊர் , எங்கள் தொழில் , 
புதுமைப் பெண் , முதல் வேலை , கதையின் கதை , இரட்டை 
மணிமாலை , இரட்டைக் கதைகள் , கிழமைக் கதைகள் 
போன்ற புதிய முயற்சிகளும் தொடங்கப்பட்டன . 


டாக்டர் உ . வே . சாமிநாதையர் கலைமக ளுக்கு 
உற்ற உதவியாக இருந்தார் . அவரது உரைநடைப் 
படைப்புகள் கலைமக ளில் தொடர்ந்து 

வெளிவந்தன . 
அவர் 

கண்ட கருத்துகளும் , கேட்ட செய்திகளும் , 
அனுபவித்த அனுபவங்களும் , பழகிய மனிதர்களும் , பெற்ற 
பேறுகளும் கண்டதும் கேட்டதும் ’ ஆக , நினைவு மஞ்சரி ஆக 
பிற்காலத்தில் நூல் வடிவம் பெற்றன . 


" பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்ற புகழ் 
பெற்ற பாடல் , கவிமணி தேசிக விநாயகம் 

பிள்ளை 
எழுதியது , கலைமகள் 1936 சனவரி இதழில் வெளி 
யானது . சிறுகதைகளைத் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை 
திரு . சு . வையாபுரிப் பிள்ளை தொடக்கத்தில் ஏற்றிருந்தார் . 
ஆராய்ச்சிக் கட்டுரைகளும் எழுதினார் . கலைமக ளுக்குத் 
தொடக்கத்திலிருந்து 

வரை திரு . கி . வா . 
ஜகன்னாதனே பொறுப்பாசி.ரியராக இருந்து வருகிறார் . 
திரு . செல்லம் ஐயர் , திரு . கணபதி ஐயர் போன்றோர் 
துணையாசிரியர்களாகப் பணி புரிந்துள்ளனர் . ஓவியர் 
சங்கரும் இங்கு பணியாற்றியவரே ! 


இன்று 


19 


தமிழ் நாடு ( 1927 ) : ஆசிரியர் - பி . வரதராஜுலு 
நாயுடு . இது முதலில் சேலத்திலிருந்து வார இதழாகத் 
தொடங்கப்பட்டது . பின்னர் சென்னைக்கு மாறுதலாகியது . 
அளவு 56X43 செ.மீ. 8 பக்கங்கள் . தனி இதழ் விலை 
ஒரணா . 


இது நாட்டு விடுதலையை நோக்கமாகக் 

கொண்டு 
உழைத்த இதழ் . தமிழ் நாடு - நாளேடாக வளர்ச்சிப் 
பெற்ற பின்னர் உலகச் செய்திகளையும் , வெளிநாட்டு 
அரசியல் தலைவர்களின் பேச்சு செயல் முதலியவைகளையும் , 
நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்து கொள்ளும் வகையில் வெளி 
யிட்டு வந்தது . தமிழ் மக்கள் விரும்பிய செய்திகளும் 

இதில் 
வெளியிடப்பட்டன . இவ்விதழ் வெளிவரத் 

தொடங்கிய 
பின்னர் , சுதேசமித்திர னின் விற்பனை சிறிது குறையலா 
யிற்று ! 


போன்றவர் 


தமிழ் நாடு இதழில் திரு . டி . எஸ் . சொக்கலிங்கம் 

துணையாசிரியராக இருந்தனர் . 
திரு . ம . பொ . சி அப்போது தமிழ் நாடு அச்சகத்தில் 
அச்சுக் கோப்பவராகப் பணி புரிந்தார் . 


பத்திரிகைகளின் கடமை என்ற தலையங்கம் தமிழ் 
நாடு இதழின் வாரப் பதிப்பு ( 10-4-1931 , பக்கம் 12 ) இல் 
காணப்படும் முக்கிய பகுதி : 


பத்திராதிபர்கள் பொறுப்பு வெகு கஷ்டமானது . 
பத்திராதிபர்களுக்கு அளவற்ற ஆண்மை 

வேண்டும் . 
அதற்குத் தக்க அடக்கமும் 

அடக்கமும் வேண்டும் . உண்மையைச் 
சொல்ல வேண்டும் . உற்றார் உறவினர் தாட்சண்யங்களைப் 
பொருட்படுத்தலாகாது . ஜனங்களின் தவறுகளை 
தரமாக எடுத்துக்காட்ட வேண்டும் . அவர்களுடைய 
ஆத்திரத்தைக் கண்டு அஞ்சலாகாது . ஈசுவர 

சேவையை 
விடத் தேச சேவை உயர்ந்த 

தென்பதே நமது. 
அபிப்பிராயம் ! 


ஆணித் 


80 


நெஞ்சில் பேத புத்தியும் கையில் தேசீயக் கொடியும் 
பிடித்த பத்திராதிபர்களின் சேவை , கட்கத்தில் கன்னக் 
கோலும் கையில் ஜபமாலையும் வைத்தவர் செய்யும் பக்தி 
யைப் போன்றதாகும் ! 


திரு . வரதராஜுலு நாயுடு காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து 
வரும் வரையில் தமிழ் நாடு செல்வாக்குடன் திகழ்ந்தது . 
அவர் கட்சி மாறிய பின்பு அதன் வளர்ச்சி தடைபட்டது , 
பின்னர் நிறுத்தப்பட்டுவிட்டது . 


1918 இல் மதுரையில் ஆர்வி மில் , ‘ கோரல் மில் 
ஆகியவற்றில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற போது , வைகை 
ஆற்றங்கரையில் டாக்டர் நாயுடு , வேலை நிறுத்தத்தை 
ஆதரித்துப் பேசினார் ; தமது இதழில் எழுதினார் . இதற் 
காகத் தாய் மொழிச் சட்ட 3 - ம் பிரிவின்படி நாயுடுவுக்குத் 
தண்டனை அளிக்கப்பட்டது . திரு . வரதராஜுலு 

நாயுடு 
வின் சார்பில் சக்கரவர்த்தி இராஜகோபாலாச்சாரியார் 
வாதாடினார் . தமிழ் நாடு இதழைத் தொடர்ந்து நடத்தி 
வந்த போது திரு . நாயுடு பெருந்துன்பத்திற்கு உள்ளானார் . 
முதலாளி தொழிலாளி தகராறு முற்றியது ; சரியாகச் 
சம்பளம் தரவில்லை என்று ! 


தமிழ் நாடு இதழில் அக்காலத்து முறைப்படி ஆங்கிலத் 
தில் தனலப்பு தரட்டட்டி ருக்கும் ; எளிய தமிழ் நடை 
கையாளப்பட்டு வந்தது . திரு . நாயுடு சட்ட பிடிப்புக்கு 
உள்ளாகமலே மிகவும் விழிப்பாகவும் நாசூக்காகவும் எழுது 
வார் ; பேசுவார் ! தமிழ் நாடு அலுவலகம் சென்னையில் 
எர்ர பாலு செட்டித் தெரு முனையில் , பிராட்வேயில் 
தாம்ஸன் கோ . பக்கத்தில் இருந்தது . 


கலா நிலையம் ( 1928 ) : ஆசிரியர் - ஏ . ஆர் . 
சேஷாசலம் . இது 

சென்னை 

புரசைவாக்கத்திலிருந்து 
வியாழன் தோறும் வெளி வந்த வார இதழ் . 
பூல்ஸ்காப் அளவினது . u ரூ . 7.5 . 


1 


" தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் மிக்க தேர்ச்சி 
பெற்ற அறிஞர் பற்பலர் இந்த நாட்டில் பலவிடங்களில் 
இருக்கின்றனர் . அவர்களுள் ஒருவருக்கு ஒருவர் தொடர் 
பின்றி , அவரவர் ஆய்ந்துணர்ந்த அரும் பொருள்கள் 
மற்றவர்க்கு எட்டாமல் போக நேர்வது இக்காலத் தமிழின் 
நிலைக்கு உள்ள ஒரு பெரும் குறை . 


உண்ண 
சுவைப் பொருளை உண்போர் விருந்தோடு 
வேண்டுவர் . 


கவிகளில் அவரவர் கண்ட நயமும் , பயனும் கூறுவோர் 
கேட்போர் இருவருக்கும் இன்பம் அளிக்கும் தன்மையன . 
ஆதலால் , அனையவர் அனைவரும் தம்முள் அளவளாவி 
மகிழ்வதற்கு இப்பத்திரிகை புதியதோர் தூதுமாய் உலவும் . 


இப்பத்திரிகையில் தமிழ்ப் பாடம் 

என்னும் 
தலைப்பின் கீழ் வாரந்தோறும் பாடங்கள் ஓதி வருவோம் . 
இந்த முறையில் தொடர்ச்சியாய்ச் சிறிது கவனத்தோடும் 
படித்து வருபவர் எவர்க்கும் இரண்டொரு வருடங்களில் 
கம்பராமாயணம் , சிந்தாமணி 

நூல்களும் 
எளிதில் பொருள் விளங்காமற் போகா என்பது நிச்சயம் 
என்று மிகத் தெளிவாகத் தமிழ் இன்பத்தைத் துய்க்க அன்பு 
அழைப்பு விடுத்துள்ளது ‘ கலா நிலைய இதழ் . 


போன்ற 


இவ்வன்பு அழைப்பை ஏற்றுப் பல்லோர் இவ்விதழை 
விரும்பி வாங்கித் தொடர்ச்சியாகப் படித்துச் சுவைத்து 
இன்புற்று , கலாநிலைய இதழ்களைப் பேணிக் காத்துத் 
தமிழில் தேர்ச்சி பெற்றவர்களாக மாறினர் ! தமிழ் இலக்கியப் 
பாடம் சொல்லவும் திறன் பெற்றனர் என்பதையும் நன்றி 
யுடன் குறிப்பிட வேண்டும் . 


கலா நிலைய இதழில் கலித் தொகை யைப் பற்றி 
யாரும் வெளியிடாத முன்னரே , தொடர்ந்து மூலமும் 


- . 

வ . 6 


8 


பொருளும் கொண்டு வெளியிடப்பட்டு வந்துள்ளது என்பது 
சிறப்பாகக் குறிக்கத் தகுந்ததாகும் . 


சி 


கலா நிலைய இதழில் -- அகப்பொருள் வரலாறு , 
சேக்கிழாரும் கண்ணப்பரும் , கம்பராமாயணம் , காந்திமதி 
( தொடர்கதை ) , தமிழ்ப்பாடம் , மொழிபெயர்ப்பு , வர்த்த 
மானம் முதலியவை வெளியாகியுள்ளன . 

கலா நிலையம் 
சிறந்த இலக்கிய இதழாகத் திகழ்ந்தது . 


காந்தி ( 1931 ) : ஆசிரியர் - தெ . ச . சொக்கலிங்கம் , 
இதில் , சிறந்த ஆராய்ச்சியாளரது கட்டுரைகளும் , நெஞ்சை 
யள்ளும் உருக்கமான சின்னஞ் சிறு கதைகளும் , 

சிறந்த 
ஆசிரியக் குறிப்புகளும் எளிய நடையில் சுவையாகச் சொல்லப் 
பட்டு வெளியாகியது . இது மாத இரு முறை இதழ் . 
ரூ .2.50 . தனிப்படி 2 அணா . காந்தி அலுவலகம் சென்னை 
யில் இருந்தது . காந்தி இதழ் , வெள்ளையர் ஆட்சிக்கு 
எதிராக இயங்கியது . 


நல் 


மணிக்கொடி ( 1937 ) : இவ்வார இதழ் , சென்னை 
செம்புதாஸ் தெருவிலிருந்து , திருவாளர்கள் கே . சீனிவாசன் , 
டி . எஸ் . சொக்கலிங்கம் , வ . ரா . , அ . நா . சிவராமன் 
ஆகியோரின் பெருமுயற்சியால் நடத்தப் பெற்றது . புதிய 
முறையில் புதிது புதிதான துறைகளில் , புதிய சுவைகளுடன் 
இதில் கதை கட்டுரை நாடகங்கள் ஆகியன வெளியிடப்பட்டு 
வந்தன . 


. 


சுதந்திரப் பண்ணை என்ற தலைப்பில் அரிய சங்கதி 
கள் வெளியாகின . ஊர் வீண் வம்புகள் , குதர்க்கங்கள் , 
வீணான செய்திகள் முதலியவைகளுக்கு இம் மறுமலர்ச்சி 
இதழில் இடமே கிடையாது எனக் கூறப்பட்டது . எளிய 
நடை , தொடக்க முதல் இறுதிவரை சங்கதிகள் . குறைந்த 
ஆண்டுக் கட்டணம் ரூ .3.50 . இதன் சிறப்புகளாகும் . இது சில 
1937 ஆம் ஆண்டு வரை நடைபெற்று நின்று போனது . 


மணிக் கொடி இதழில் எழுதி வந்தவர்களில் 

பின்னர் திரு . பி . எஸ் . இராமய்யாவால் இதே பெயரில் 
1950 இல் ஓர் இதழ் தொடங்கப்பட்டுச் சில காலம் வரை 
மிகுந்த சிரமத்துடன் நடத்தப்பட்டது . எனினும் நீடித்து 
நடத்த முடியவில்லை ! 

புகழ் 
பெற்றவர்கள் : புதுமைப் பித்தன் , கு.பா.ராஜகோபாலன் , 
வ . ரா . , சிட்டி ஆகியோராவர் . சிலர் தம்மை மணிக் 
கொடிக் காலத்தவர் , என்று கூறிக் கொள்வதில் பெருமை 
அடைகின்றனர் ! மணிக்கொடி காலம் என்ற தொடர் 
கட்டுரையை எழுதிய திரு . 

எஸ் . இராமய்யாவுக்கு 
சாகித்திய அகாதெமிப் பரிசு கிடைத்தது ! 


பாரத மணி ( 1938 ) : ஆசிரியர் - கா . சீ . வேங்கட 
ரமணி . இது சென்னையிலிருந்து சில காலம் வரை நடத்தப் 
பட்ட வார இதழாகும் . 


போல் பரவ 


பாரத மணி யின் ஓசை , கடலோசை போல , என்காதில் 
கனவிலும் விழுந்து கொண்டேயிருக்கிறது ! என் ஆசைக்கு 
அளவேது ? என் கனவுக்குக் காலேது ? இம்மணி உலகெங்கும் 
கேட்க வேண்டும் ! இவ்வோசை கடலோசை 
வேண்டும் . சாந்தமும் சக்தியும் ஒரே குடிசையில் எங்கும் 
குடியிருக்க வேண்டும் --இது இவ்விதழ்ஆசிரியரின் பேரவா . 
இப் பாரத் மணி யில் , 

‘ போகிற 

போக்கிலே 
தலைப்பிலே ஆசிரியர் அவ்வப்போது தமது எண்ணத்தைத் 
தெரிவித்துள்ளார் . பலர் இவ்விதழில் எழுதியுள்ளனர் . 


என்ற 


* ஒரு தேசீய அரசாங்கத்தில் எல்லோரது உரிமைகளும் 
பாதுகாக்கப்பட வேண்டும் . எல்லோரும் 

ஆண்டவன் 
குழந்தைகள் . எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயிருந்தாலும் 
சரி , அயலானைக் கஷ்டத்துக் குள்ளாக்கினாலும் மதக் 
கொள்கைகளுக்கு விரோதம் . ஆனால் , சுயேட்சை என்பது 
எல்லா மதங்களைக் காட்டிலும் மேலானது . இந்தப் புனித 
மான சட்டத்தை எந்தச் சர்க்காராவது மீறினால் , பொது 


84 


ஜனங்கள் அதற்குக் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று டாக்டர் 
பி . வரதராஜுலு 

நாயுடு , பாரத மணி ( 2-7-1939 ) 
இதழில் தெரிவித்துள்ளார் . 


மாயமான 


“ எந்த நிமிஷம் நீங்கள் எதிர்க்கட்சியே இல்லை என்று 
உணருகிறீர்களோ , எந்த நிமிஷம் எல்லோரும் ஒரே கட்சியில் 
சேர்ந்து விடுகிறீர்களோ , அந்த நிமிஷம் ஜனநாயகத்தின் 
வேர்களையறுத்துக் கொடுங்கோன்மையின் விதைகளைத் 
தெளித்தவர்களாவீர்கள் . இந்தியாவில் ஜனநாயகம் நிலவ 
வேண்டுமென்று ஆசைப்படுபவர்கள் இந்த 
ஒற்றுமையை நாடக்கூடாது . சொல்லப்போனால் , பல வேறு 
அபிப்பிராய பேதங்களையும் வெளியிட வசதியளிக்க 
வேண்டும் ; 

எல்லாப் 

பிரச்சனைகளையும் விவாதிக்க 
வேண்டும் ; ஒரே ஒரு கட்சி மட்டும் இல்லாமல் பார்த்துக் 
கொள்ள வேண்டும் என்று சர் . ஆர் . கே . 

சண்முகம் 
செட்டியார் , பாரதமணி ( 29-1-1939 ) இதழில் எச்சரிக்கை 
செய்திருப்பது நாம் என்றும் விழிப்புடன் இருக்க வேண்டும் 
என்பதற்கு நல்லதோர் வழிகாட்டும் கருத்தாகும் . 


. 


பாரத மணி இதழ் சில காலம் 

வரை நடைபெற்று 
நின்று விட்டது . 

" ‘ பிரசண்ட மகாவிகடன் " ( 1928 ) ஆசிரியர் - 
வித்துவான் அமிர்த சுந்தர நாதனார்.பதுமம் -1 , இதழ் -1 . 
திருச்சியிலிருந்து வெளியான விகட மாத இதழ் . 

ஆசார சீர்திருத்தத்தையும் நல்லொழுக்கத்தையும் 
போதிக்கும் அதி ரச விகட மாத இதழ் . 

இந்து முஸ்லீம்கள் யாருமேற்கும் விகடனான் ; மைந்தர் 
பெண்டீர் மக்களென்றும் வாழ்த்தும் 

விகடனான் ; 

அரிய 
பெரிய விஷயமெல்லாம் அறையும் விகடனான் . 


விகடமும் விநோதமும் கேலியும் தமாஷும் நிறைந்தும் 
அரும் பெரும் விஷயங்களும் இதில் நிறைந்திருந்தது . இது ஒரு 
கட்சியையுஞ் சாராது , உலகிலுள்ள குற்றங்களையெல்லாம் 


விகடமாகவும் , தமாஷாகவும் , கேலியாகவும் சித்திரப் படங் 
களுடன் வரைந்து எடுத்துக் காட்டி உலகைச் 

சீர்திருத்த 
புறப்பட்ட இதழாகும் . 


வீரகேசரி ( 1930 ) : ஆசிரியர் - எச் . செல்லையா . 
இது கொழும்புவில் வீரகேசரி அச்சகத்தில் அச்சிடப்பட்டு 
வெளியாகிய நாளிதழ் . அளவு 56X46 செ . மீ . பக்கங்கள் 8 . 
தனி இதழ் 5 சதம் ; ஓராண்டிற்கு ரூ . 15 . 


இந்திய நாட்டுச் செய்திகளையும் , உள்நாட்டுச் செய்தி 
களையும் , பிறநாட்டுச் செய்திகளையும் உடனுக்குடன் 
விளக்கமாகவே இதில் வெளியிடப்பட்டன . 

" திருவரங்கம் பெரிய கோயில் ( 1930 ) : ஆசிரியர் 
எஸ் . பார்த்தசாரதி ஐயங்கார் . மாத இதழ் . u ரூ .1.50 . 


இது திருவரங்கம் பெரிய கோயிலில் 

நடை பெற்ற 
நிகழ்ச்சிகளையும் , அங்குள்ள நிலைமைகளையும் , திருவரங்கத் 
தில் ஏற்பட்ட முக்கிய சம்பவங்களையும் தனக்கே உரியதனிப் 
பாணியில் குறிப்பிட்டு வந்த இதழாகும் . 


7 


ஸ்ரீரங்கத்திலுள்ள அழகான கோபுரம் , மண்டபம் , 
மதில் முதலியவற்றில் செடி முளைத்து மரமாய் வளர்ந்து 
தர்மகர்த்தாக்களின் ஆளுகைக்கு அறிகுறியான பச்சைக் 
கொடி பறந்து கொண்டிருக்கிறது ! என்றும் , -தீண்டா 
தார்க்கு ஆலயத்தில் பிரவேசமில்லாததால் ஹிந்து மதம் 
தளரவுமில்லை ! அது அனுமதிக்கப்பட்ட மாத்திரத்தில் மதம் 
ரக்ஷிக்கப்படப் போவதுமில்லை ! என்றும் இவ்விதழில் 
கருத்துத் தெரிவிக்கப்பட்டது . 


மேலும் , வர்ணாச்சிரமம் அவசியம் வேண்டும் என்று 
சொன்ன 

காந்தி , வர்ணாச்சிரமத்தை அழிக்கக்கூடிய 
காரியத்தைத் தாமே அனுஷ்டித்துக் காட்டி விட்டாரென்று 
தைரியமாகச் சொல்லும்படி , தன் பிள்ளைக்குப் பிராமணப் 
பெண்ணைக் கண் வைத்திருந்து கல்யாணம் செய்து வைத்தது 


88 


மல்லாமல் , அது தர்மமான விவாஹமென்றும் தீர்ப்புச் 
சொல்லி விட்டார் ! என்று மேற்படி இதழில் ( 15-12-33 ) 
குறிக்கப்பட்டுள்ளது . 


10 -12-34 காலையில் காந்தி திருவரங்கம் வந்தார் . 
காந்தி போகும் வழியெல்லாம் ஏராளமாகக் கருப்புக் கொடி 
களும் , திரும்பிப் போ காந்தி என்னும் பல காகிதங்களும் 
ஒட்டப்பட்டிருந்தன . கருப்புக் கொடிகளை அறுப்பதும் , 
ஒட்டிய காகிதங்களைக் கிழிப்பதுமே காரியமாகக் காந்தி 
கட்சிக்காரர்கள் இருந்தனர் " என்று மேற்சொன்ன இதழில் 
( 12-12-34 ) காணக் கிடக்கின்றது . அன்றியும் , காந்தியடிகள் 
போகும்போது மிளகாய்ப் பொடியும் தூவப்பட்டதாகவும் 
அவ் வைதீக இதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது . 

1934 மே மாதத்திற்குப் பிறகு இம் மாத இதழ் , மாத , 
இரு முறையாக்கப்பட்டது . 


" தியாஜ்யம் , ராகு காலம் , திதி , யோகம் , கரணம் , 
நட்சத்திரம் முதலிய ஒன்றிலும் சம்பந்தப்படாத கிறிஸ்தவ 
ரான எல் . 

டி . சாமிக்கண்ணுப் பிள்ளையென்பவர் , 
நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரத்தின் கரைகண்டு 2,000 
வருடத்துக்குப் பஞ்சாங்கம் கணித்து நம் தேசத்துக்கும் 
மதத்துக்கும் மஹோபகாரம் செய்திருக்கிறார் 
பெரிய கோயில் இதழ் ஸஞ்சிகை -4 , பத்திரிகை -4 , பக்கம் 
71 இல் பாராட்டுத் தெரிவிக்கப்பட்டுள்ளது ! 


என்று 


உறையூரிலிருந்து வெளியாகும் வாரப் பத்திரிகையான 
நகர தூதன் ஒன்றே , நகரத்துக்கேற்ற தூதனாய் விளங்கு 
கிறது . முனிசிபாலிடி , ஜில்லா போர்டு முதலிய அதிகாரங் 
களைப் பற்றிய மர்மங்களை இப்பொழுது நாம் தெரிந்து 
கொண்டது முற்றிலும் நகர தூதன் செய்யும் உபகாரம் 
என்று ஒவ்வொருவரும் அறிவர் . சமீபத்திலுள்ள அதிகாரி 
களுக்குச் சிறிதும் தாட்சண்யப்படாமலே தவறுகளை நகர 
தூதன் தைரியமாய்க் கண்டிக்கும் நேர்மையும் மிகவும் புகழத் 


87 


தக்கது என்று மேற்படி இதழில் மதிப்புரையும் செய்யப் 
பட்டுள்ளது . 

" புலவர் உலகம் ( 1941 ) : ஆசிரியர் - ஜெகவீர 
பாண்டியன் . மதுரையிலிருந்து வெளிவந்த மாத இதழ் . முதல் 
தொகுதி , புத்தகம் -1 . ஆண்டுக் கட்டணம் 4 . 


மலர்க்கு மணமும் , மணிக்கு ஒளியும் போல் 
மனிதனுக்கு அறிவு பெருமை தருகின்றது . உயர் நிலையமான 
அவ்வுணர்வொளி குன்றிய பொழுது மனிதன் இரு கால் 
விலங்கென இழிந்து திரிகின்றான் . அவன் பிறப்பும் இருப்பும் 
பிழையாய் ஒரு வழியுமின்றி உருவழிந்தொழிகின்றான் . 
உள்ளொளியாகிய அறிவினையுடையான் தெள்ளியனாகித் 
தெய்வம் எனத் திகழ்கின்றான் என்று கம்பன் கலை நிலை 
பற்றி எழுதும்போது திரு . ஜெகவீர பாண்டியனார் குறிப் 
பிட்டுள்ளார் . 


புலவர் 


என்ற 


உலகம் 

தலைப்பின் கீழ் , கம்ப 
ராமாயணம் எனும் அரிய பெரிய இனிய நூலின் கனிவுகளை 
யெல்லாம் , இது பண்புற்று வருகின்றது . 


பல 


கவிகள் தோறும் பொருள் கூறிக் கதைகளை விரியாது 
உணர்வு நலம் கனிய உள நயங்களை விளக்கிக் கலைச் சுவை 
களையே இந் நூல் தலைப்பெய்து வந்தது . சுருக்கமாக ஆறு 
காண்டங்களின் கதைக் குறிப்புத் தந்து , பின்னர் 
அதிகாரங்களாகப் பிரித்துக் கொண்டு விளக்கிச் 

செல்கிறது 
புத்தகத் தொகுதி . இவ்விதழைத் தொடர்ந்து 
வாங்குவோர் பின்னர் எளிதாகப் புத்தகமாக்கிக் கொள்ளும் 
வண்ணம் தொடர் எண் தரப்பட்டது . இது பல ஆண்டுகள் 
தொடர்ந்து நடைபெற்று வந்தது . 


ஜி 


8 


கலைக்கதிர் ( 1948 ) : ஆசிரியர் 

ஆர் . 
தாமோதரன் . மாத இதழ் . முன்பு தனிப்படி அணா : 
ஆண்டுக்கு ரூ . 2. கோவையிலிருந்து வெளிவந்து கொண் 
டிருக்கிறது . 


இது அழகிய தாளில் நல்ல அச்சுடன் , சிறந்த அறிவுக் 
குணவாகும் கட்டுரைகளையும் , கதைகளையும் தாங்கி 
வெளிவந்துக் கொண்டிருக்கிறது . விஞ்ஞானத்தின் புதிய 
கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் விளக்கங்களையும் தமிழ் 
மக்களுக்கு நல்ல தமிழில் அறிமுகப்படுத்தி வரும் ஒரே இதழ் 
இதுவாகும் . 


சிறந்த வாணிபங் காரணமாய்த் தென்னாட்டின் இரு 
கடற்கரைகளுமே அயல்நாடுகளுடன் தொடர்பு வைத்திருந் 
தன . கடற்கரைப் பட்டினங்களே வழிப்போக்கர் குறிப்பு 
களில் இடம் பெற்றுள்ளன . ஏனெனில் வெளி நாட்டு 
வியாபாரிகளும் வழிப்போக்கர்களும் நாட்டிற்குள் செல்ல 
வில்லை ! அவர்கள் கரையையும் அதையொட்டியிருந்த 
பட்டினங்களையும் கண்டு சென்றனர் . 


வடக்கில் நெல்லூரிலிருந்து மேற்கில் கொல்லம் ( Quilon ) 
வரையிலுள்ள பகுதியை ‘ மாபார் எனவும் , கொல்லத்தி 
லிருந்து கோவா வரையிலுள்ள பகுதியை ‘ மலபார் எனவும் 
வழங்கினர் . 13 ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டில் முக்கிய 
துறைமுகங்கள் மோட்டுப் பள்ளி ( குண்டூர் மாவட்டம் ) 
காயல் ( திருநெல்வேலி மாவட்டம் ) , கொல்லம் (திருவாங்கூர் ), 
கோழிக் கோடு ( மலபார் மாவட்டம் ) முதலியன . 


மாபார் நாட்டை ஆண்ட முதலாம் மாறவர்மன் 
குலசேகர பாண்டியனுக்கு ( கி . பி . 1268-1361 ) 
புதல்வர் இருந்தனர் . " - கலைக்கதிர் -- மலர் -3 , இதழ் -1 . 


" சிற்பக்கலை ( 1947 ) : ஆசிரியர் - பூ . சீனிவாசலு 
நாயுடு . வெளியிட்டவர் எம் . வி . டி . பத்தர் . ஆந்திர மாநில 
சித்தூரிலிருந்து வெளிவந்த மாத இதழ் . கிரௌன் 108 
அளவினது . 


சிற்பம் தனிக்கலை போன்று தோன்றினும் அது பிற 
கலைகளைத் தனக்குள் அடக்கிக் கொண்டிருப்பதாகும் . 


89 


சிற்பக் கலைஞன் ஓவியக் கலைஞனாகவும் , காவியக் கலைஞ் 
னாகவும் இருக்கிறான் . காவியமும் ஓவியமுமின்றிக் சிற்ப 
மமைவது எங்ஙனம் ?. 


பொதுவாக 


ஆராய மிடத்துக் குறிப்பிடத்தக்க 
உருவின்றிக் கிடப்பவற்றையும் , உருமாறிச் சிதைந்துகிடப்பன 
வற்றையும் , எவரும் கண்டு வியக்குமாறு எழிலார்ந்த 
உருவாக்கியும் , ஒழுங்குப்படுத்தியும் அமைத்தலே சிற்பமாம் 
எனப் பொருள் கோடலே ஏற்புடைத்தாகும் . " -- "சிற்பக் 
கலை ( 1947 ) . 


புழல் ஈக்காடு கோட்டங்கள் திருவள்ளூர் தாலூக்கா 
வில் அடங்கியுள்ளன ; மணவூர்க் கோட்டம் திருத்தணித் 
தாலூக்காவில் அடங்கியுள்ளது ; படுவூர் சிற்றூர் தாலூக்கா 
வில் இருக்கின்றது . பல்குன்றக் கோட்டம் என்பது சித்தூரே ! 
கடிகை என்பது கடிகாசலம் என்னும் சோழ சிங்கபுரமாம் 
GT GT M ( Imperial Gazette of India , vol . ll page 1 , North 
Arcot District ) என்பதை மேற்கோள் காட்டி இவ்விதழில் 
தகவல் தரப்பட்டுள்ளது . 


‘ குடி நூல் ( 1940 ) : ஆசிரியர் கோவை . அ . அய்யா 
முத்து . கட்டு - 4 , சிட்டம் - 2. காந்திநகர் , திருப்பூரிலிருந்து 
வெளிவந்த கதர் இதழ் .. 48 பக்கங்கள் . கிரௌன் 
1X8 அளவினது . 
இதில் அறன் வலியுறுத்தல் , 

சர்க்கா சாஸ்திரம் , 
கண்டறியாதன கண்டேன் , சில கண்டனங்களுக்குப் பதில் , 
கதரின் சுய தேவைத் திட்டம் , சர்க்காசங்கத் தொண்டர்கள் , 
நூற்பதின் தத்துவம் , சேவா கிராமக் குறிப்புகள் , நமக்கு 
வந்த கடிதங்கள் , இந்தியக் கிராமங்கள் பண்ட விற்பனையும் 
பொருளாதார நிலைமையும் போன்ற பகுதிகள் வெளி 
வந்துள்ளன . 


காந்தியடிகளின் போதனைகளின் இலை மறைவு காய் 
போல மறைந்திருந்து , சிந்தித்துத் தேடினார்க்கேயல்லாது , 


90 


மற்றொருவருக்குக் கிட்டாத வேதாந்தப் பொருளை விளம்பி 
விளக்க எத்தனித்தார் அவர் ( திரு . வி . க . ) ... 


இருபது வருடங்களுக்கு முன்னர் 38 வயதுடன் கம்பீர 
மான தொனியுடன் நகைச்சுவை நிரம்பிய நடையுடன் 
பேசிய கலியாண சுந்தரனார் எங்கே ? அவரது பிரசங்கத்தை 
ஆவலுடன் கேட்டு அவரது சுவை ததும்பும் செந்தமிழ் நடை 
யைப் படித்து வந்த ஜனங்கள் எங்கே - என்று 
அய்யாமுத்து திரு . வி . க . வை பற்றி மேற்கண்ட இதழில் 
புகழ்ந்து எழுதியுள்ளார் . 


கோவை 


கல்கி ( 1941 ) : ஆசிரியர்- ரா . கிருஷ்ணமூர்த்தி 
( கல்கி ) . இது முதலில் எழுமூரிலிருந்து 1-8-1941 முதல் வார 
இதழாக வெளிவரத் தொடங்கியது . பின்னர் கீழ்ப்பாக்கத் 
திற்கும் , தற்போது கிண்டிக்கும் மாறியுள்ளது . முன்பு 
தனிப்படி விலை 2 அணா . 


அரசியல் , இலக்கியம் , கதைகள் , கட்டுரைகள் , 
நட்சத்திர மண்டலம் , பாப்பா மலர் , பல சரக்கு , படங்கள் - 
ஆகிய பல்வேறு பகுதிகளைக் கொண்டு ‘ கல்கி வெளி 
யாகியது . 


என்று 


திரு.டி.கே.சிதம்பரநாதரின் கம்பர் தரும் காட்சி , கல்கி 
யின் முதல் இதழிலேயே வெளிவரலாயிற்று . அஹிம்சையா 
அரசியலா ? 

கல்கி எழுதிய தலையங்கம் 
திரு . டி . எஸ் . சொக்கலிங்கம் போன்றவர்களால் மிகவும் 
கண்டிக்கப்பட்டுள்ளது . திரு . சி . இராஜகோபாலாச்சாரி 
யாரின் கிரிப்ஸ் ஆதரவு திட்டம் தோல்வியுற்றதைக் 
குறித்து , கல்கி யில் ( 16-5-1942) வட நாட்டுத் தலைமை 
என்று தலையங்கம் தீட்டப்பட்டுள்ளது . 


‘ கல்கி தமது அரசியல் தலைவராகக் கருதிய சி . ஆரை 
ஆதரிக்க வேண்டி 22-5-1942 முதல் கல்கி இதழை வார 
இரு முறையாக ஆக்கினார் . அது நன்கு விற்பனையாக 


51 


வேண்டி மகுடபதி எனும் தொடர்கதையை அதில் எழுதத் 
தொடங்கினார் . அதன் தனிப்படி அரையணா . 
14-8-1942 முதல் 21 இதழ்கள் வந்ததும் நிறுத்தப்பட்டு 


விட்டது . 


ஆனந்த விகட னுக்கும் கல்கி க்கும் கருத்துப் போர் 
ஏற்பட்டபோது , பத்து வருஷத்து முன்னால் விகடன் 
அபஸ்மார விளம்பரங்களைத் தாங்கிய கேட்லாக் பத்திரிகை 
யாக இருந்தான் என்று கேலியாக எழுதினார் ! 


“ கல்கி பத்திரிகையின் ஆசிரியர் பத்திரிகைத் தொழிலில் 
ஈடுபட்டு இருபது வருஷம் ஆகிறது . இந்த இருபது வருஷ 
காலத்தில் நாமாக முதலில் வேறொரு பத்திரிகையோ 
எழுத்தாளரையோ தாக்கியது கிடையாது . மற்றவர்கள் 
தாக்கினால் சில சமயம் பதில் சொல்வதுண்டு . அப்படித் 
தாக்குவோர் கௌரவமுள்ளவர்கள் என்று எண்ணினால் 
தான் பதில் சொல்வோம் . வெறும் குப்பைகளையும் வசைத் 
தாள்களையும் பொருட்படுத்துவது 

கிடையாது " 
கல்கி ( 16-6-42 ) தம் இதழில் எழுதியுள்ளார் . 


என்று 


சின்ன 


என்று 


தலையும் பெரிய பதவியும் 
தலைப்பிட்டுக் கல்கி எழுதியது , தனிப்பட்ட தலைவரைக் 
கேவலப்படுத்துவதாகக் 

கருதிப் பலர் 

கண்டனக் 
களைத் தொடுத்தனர் . 


கணை 


இளமை முதலே கதைப்பற்றும் இசைப்பற்றும் 
கொண்டவர்..ரா . கிருஷ்ணமூர்த்தி ( கல்கி ) . தமிழ் இசைக்கு 
ஆதரவு தந்ததும் , எதிரிகளின் நல்ல செயல்களைப் பாராட்டி 
யதும் , அவர் தம் திறமைகளைச் சந்தர்ப்பம் ஏற்படும்போது 
சுட்டிக் காட்டிப் போற்றியதும் , முன்னுக்கு வரவேண்டியவர் 
ஊக்குவித்ததும் அவரது 

அரிய பண்புகளாகும் . 
தொடர் கதைகள் மூலம் வாசகர் வட்டத்தைப் பெருக்கியதும் 
கல்கி யின் தனித் திறமையாகும் . 


களை 


91 


" தினமணி இவ்வளவு உயர்ந்த மதிப்பை அடைவதற்குக் 
காரணமாயிருந்தவர் ஸ்ரீ . டி . 

டி . எஸ் . சொக்கலிங்கம் தான் 
என்று சொல்ல வேண்டியதில்லை ! தினமணி யின் துரித 
வளர்ச்சிக்குக் காரணமே ஸ்ரீ சொக்கலிங்கத்தின் பேனா 
முனைதான் ! தினமணி என்றால் சொக்கலிங்கம் , சொக்க 
லிங்கம் என்றால் தினமணி என்று தான் தமிழ் மக்கள் 
கருதி வந்தார்கள் . திடீரென்று தினமணி யிலிருந்து சொக்க 
லிங்கம் விலகிக் கொண்டார் . என்று கல்கி யில் புகழ்ந்து 
எழுதப்பட்டுள்ளது . 

கல்கி யில் - தமிழ் வளர்ந்த கதை என்ற தொடர் 
கட்டுரையைத் திரு . பி . ஸ்ரீ . ஆசார்யா , 20-3-1942 முதல் 
தொடர்ந்து எழுதி வந்தார் . 

தமிழ்த் திரைப்படங்களில் எத்தனை அடி வேண்டும் ? 
என்ற கட்டுரையைக் கல்கி 1-7-47இல் திரு . எஸ் . எஸ் . 
வாசனுக்கு எதிராக எழுதி வந்தார் . பட முதலாளிகள் 
சிலர் தங்களுடைய மட்டத் தன்மையைத் தமிழ் மக்களின் 
மேலே ஏற்றுகிறார்கள் . ஏற்றி , தமிழ் மக்கள் மட்டப் 
படத்தை விரும்புகிறார்கள் என்று பழி சுமத்துகிறார்கள் 
என்று கல்கி வாதாடினார் . 14,000 அடிக்குள் படத்தை 
முடிக்க வேண்டும் என்றார் . அப்போதுதான் படப்போக்கும் 
கதை விறுவிறுப்பும் 

கொண்டதாக 

விளங்கும் 
வலியுறுத்தினார் . 

இதற்கு மறுப்பாகத் திரு . புதுமைப் பித்தன் பத்தாயிரத் 
தில் பரமபதம் என்று தினமணி யில் ரசமட்டம் என்ற 
பெயரில் பதில் தந்துள்ளார் . கல்கி கிருஷ்ணமூர்த்தி 
யின் நண்பர் திரு . சதாசிவம் , பக்த மீரா எனும் திரைப் 
படம் எடுத்த போது , அதை 14,000 அடிகளுக்கு மேல் படம் 
பிடிக்க வேண்டியதாயிற்று ! 

“ கல்கி யின் முதல் தீபாவளி மலர் 1942 இல் வெளி 
யாயிற்று . 

" தாங்கள் அடிக்கடி தங்கள் பத்திரிகையில் தமிழர்கள் 
என்றும் , தமிழ் மக்கள் என்றும் குறிப்பிடுவது யாரைக் 


என 


93 


குறித்து ? பிராமணரல்லாதவர்களைத் தான் என்று சிலர் 
நினைக்கிறார்கள் . அதற்குக் காரணம் தாங்கள் . தமிழ் 
இசையை ஆதரித்து எழுதியும் ஆதரித்துப் பேசி வருவது 
தான் . தமிழ் இசை இயக்கம் பிராமணரல்லாதவர்களுடைய 
இயக்கம் என்பது அவர்கள் கருத்து . ஆகையால் , கல்கி 
பத்திரிகை பிராமணர்களுக்கு விரோதமான பத்திரிகை 
என்று நினைக்கிறார்கள் . இதற்குத் தக்க பதிலை எழுதி 
அவர்களுடைய சந்தேகத்தைத் தீர்ப்பீர்கள் நம்பு 
கிறேன் - எனத் திருச்சி வி . முத்துக் கிருஷ்ண ஐயர் 
12-7-43இல் கல்கி க்குக் கடிதம் எழுதினார் . இதற்கு 
விளக்கமான பதிலைத் திரு . ரா . கிருஷ்ண மூர்த்தி கல்கி யில் 
தந்தார் . அது அவரது சங்கீத யோகத் தில் 

டம் 


என 


பெற்றுள்ளது ) 


" தமிழ் நேசன் : மலேயாவில் 10-9-1924 இல் 
திரு . சி . நரசிம்ம ஐயங்காரால் , வார இதழாகத் தோற்று 
விக்கப்பட்டது . அப்போது இதன் ஆசிரியராக இருந்த 
திரு . சி . நரசிம்மஐயங்கார் , தமது தலையங்கத்தில் எழுதி 
யிருப்பது : “ இம் மலாய் நாட்டில் தோன்றி மறைந்த 
ஏனைய பத்திரிகைகளைப் போலல்லாது இப்பத்திரிகையை 
நிர்விக்ன சாச்விதமாயும் நடத்த வேண்டுமென்று எண்ணியே 
யாம் எமது சொந்தப் பொறுப்பில் இப் பத்திரிகையை 
ஆரம்பித்திருக்கிறோம் . 


இவருக்குப் பின் தமிழ் நேச னை இவரது துணைவியார் 
லட்சுமி அம்மாள் கண்ணுங் கருத்துமாக இதனைக் காத்து 
வந்தார் . அடுத்து இதற்குத் திரு . பார்த்தசாரதி ஆசிரியராக 
வந்தார் . பின்னர் 

திருவாளர்கள் ஆதி . நாகப்பன் , 
ரா . வேங்கட ராஜுலு , கு . அழகிரிசாமி , கே . சி . அருண் 
முருகு சுப்பிரமணியன் ஆகியோர் ஆசிரியர்களாக வந்து 
திறம்பட நடத்தினர் . 


| 


தமிழ் நேசன் வார இதழாகத் தொடங்கப்பட்ட 
போது அதன் விற்பனை 1,200 படிகள் . 20-2-1937 இல் 


94 


நாளேடாக மாறிய பின்னர் 1964 இல் ஞாயிற்றுக் கிழமை 
களில் 25,000 படிகளும் , மற்ற நாட்களில் 18,000 படிகளும் 
விற்பனையாகியுள்ளன என்று தமிழ் நேசன் நாற்பதாண்டு 
நினைவு மலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது . சிங்கப்பூர் உட்பட 
மலேசியா முழுவதிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா ஊர் 
களிலும் தமிழ் நேசன் இதழே மற்ற தமிழ் இதழ்களைக் 
காட்டிலும் முதலிடம் வகித்தது 4 பக்கங்கள் கொண்டு , 10 
காசு விலையில் ! 


மலாயா இந்தியர்களின் , குறிப்பாகத் தமிழ்த் தோட்டத் 
தொழிலாளர்களின் குரலாகத் தமிழ் நேசன் 

முதலில் 
தமிழிலும் அதற்குத் துணையாகப் பின்னர் ஆங்கிலத்திலும் 
தொடங்கப்பட்டது . இரண்டாவது உலகப் போரின்போது 
ஜப்பானால் மலாயா பிடிக்கப்பட்டது . அப்போது மலாயா , 
முழுவதிலும் எல்லா இதழ்களும் நிறுத்தப்பட்டன . ஆனால் , 
தமிழ் நேசன் மட்டும் 1942 சனவரி 20 ஆம் நாள் வரை 
நிற்காமல் நடைபெற்று வந்தது ! பின்னர் நேதாஜி சுபாஸ் 
சந்திரபோஸ் தலைமையில் இயங்கிய இந்திய சுதந்திர சங்க 
ஆதரவில் ‘ தமிழ் நேசன் நடத்தப் பெற்றது . 


தமிழ் நேசன் , உள்நாட்டு வெளிநாட்டுச் செய்தி 
களைப் படப் பொலிவுடன் ஆங்கில இதழ்களுக்கு ஈடாக 
அன்றாடம் வெளியிட்டு மக்களின் பாராட்டைப் பெற்றது . 
இலக்கியம் , தத்துவம் , மாதர் பகுதி , சிறுவர் பகுதி ,, 
விஞ்ஞானம் , மருத்தும் போன்ற துறைகளில் புலமை 
பெற்றவர்களைக் கொண்டு எழுதச் செய்து தரமான 
கட்டுரைகளைத் தமிழ் நேசன் 

நேசன் வெளியிட்டு வந்தது . 
வயதால் மூத்தது சுதேச மித்திரன் ; அதற்கிளையது 
• தமிழ் நேசன் என்று திரு . கே . நரசிம்ம ஐயங்கார் தமது 
நண்பர்களிடம் பெருமையாய்ச் சொல்வாராம் ! 


* சக்தி ( 1940 ) ; ஆசிரியர் - திரு . அ . கிருஷ்ணமூர்த்தி ; 
வெளியிட்டவர் திரு . வை . கோவிந்தன் . சென்னையிலிருந்து 
வெளியிடப்பட்ட மாத இதழ் . விலை 4 அணா . இது ஆங்கில 


5 


இதழான டைம்ஸ் இதழ்மாதிரியில் , சுற்றும் சிவப்பு விளிம்பு 
இட்ட முகப்புப் படமுடன் , நல்ல தாளில் அழகான வடிவில் 
சிறப்பாக வெளியிடப்பட்டது . இதில் சுத்தானந்த பாரதி 
யாரின் பாரத சக்தி மகா காவியம் முதலில் தொடர்ந்து 
வெளியிடப்பட்டது . நல்ல அறிஞர்களின் கட்டுரைகளும் 
வெளியாயின . பின்னர் இது டிம்மி 1X8 அளவில் டாக்டர் 
உ . வே . சாமி நாதையர் , தமிழ்ப் பெரியார் திரு . வி . க . 
போன்றவரின் படங்களைமூவண்ணத்தில் முகப்புப் பக்கத்தில் 
அச்சிட்டு வெளியாகியது . திருவாளர்கள் தி . ஜ . ரங்கநாதன் . 
சுப . நாராயணன் , ரகுநாதன் முதலியோர் இதற்கு ஆசிரியர் 
களாக இருந்துள்ளனர் . திரு . மு . அருணாசலத்தின் கட்டுரை 
கள் இதில் வெளியாகிய பின்னரே நூல் வடிவம் பெற்றன 
நல்ல அச்சிலும் அழகான வடிவமைப்பில் சக்தி இதழ் பல 
ஆண்டுகள் வெளியிடப்பட்டு , தமிழ் 

இதழ் உலகில் 
தனக்கெனத் தனி இடத்தைப் பெற்றது . இதனை வெளி 
யிட்ட சக்திக் காரியாலயத்தினரும் தமிழ் நூல் வெளியீட்டில் 
தனிச்சிறப்புப் பெற்றுத் திகழ்ந்தனர் . 


: 


அறிவுச் சுடர் ( 1950 ) ஆசிரியர்- ந . சுப்பு 
ரெட்டியார்.இது துறையூர் ஜமீந்தார் உயர் நிலைப்பள்ளியின் 
சார்பில் வெளியிடப்பட்டது . இராயல் அளவினது . இதில் 
அறிவைத் துலக்கமடையச் செய்யக்கூடிய பல கட்டுரைகள் 
வெளியிடப்பட்டன . திரு . சுப்புரெட்டியார் , தமிழையும் 
விஞ்ஞானத்தையும் நன்கு அறிந்தவர் . பள்ளிக்கூடம் , 
கல்லூரி , பல்கல்கலைக் கழகங்களில் பணியாற்றியவர் . இவ் 
விதழில் , வெளியான சில விளக்கங்கள் பொருத்தமாகத் தரப் 
பட்டுள்ளன . 


புரவு வரி - என்போர் அரசிறை நீங்கிய ஊர்களின்றும் 
வரும் பிற வரிகளுக்குக் கணக்கு வைப்பவர்கள் . 


வரிப் புத்தகம் - என்போர் அரசனுக்கு ஒவ்வொரு 
ஊரிலிருந்து வரும் காணிக்கடனாகிய அரசிறைக்குக் கணக்கு 
வைப்பவர்கள் . 


பட்டோலைப் பெருமாள் - நாள்தோறும் நடக்க 
வேண்டிய நிகழ்ச்சிகளை , நிகழ்ச்சிக் குறிப்பில் எழுதி வைப் 
பவர்கள் . 
‘விடையதிகாரி , கிராம 

சபைகளிலிருந்தும் பிற 
அதிகாரிகளிடமிருந்தும் வரும் ஓலைகளைப் படித்துப் 
பார்த்து , அவற்றிற்குத் தக்கவாறு விடையெழுதி அனுப்பு 
பவர்கள் . 

திருவாய்க் கேள்வி , திரு மந்திர ஓலை இவர் 
களுக்குத் தலைவர் திருமந்திர வோலை நாயகர் 
சொல்லப்படுவார் . 


என்று 


சும்மை + அடு = சும்மாடு . சுமையை அடுத்திருப்பது 
என்பது இதன் பொருளாகும் . 

இருள் + ஆட்சி = இதுள் - ட் ஆகத் திரிந்து இருவாட்சி 
என்று ஆகியுள்ளது . நள்ளிருள் நாறி என்று செய்யுளில் 
பயின்று வந்துள்ளது . ( அறிவுச் சுடர் - மலர் - 2 ) 


: 


குமரி மலர் - ( 1944 ) ஆசிரியர் - ஏ . கே . 
செட்டியார் . முதலில் மாதம் ஒரு புத்தகமாக வெளிவந்தது . 
பின்னர் மாதந்தோறும் பல நல்ல கட்டுரைகளையும் , 
நூல்களில் இருந்து தொகுக்கப்பட்ட அறிவுரைகளையும் , பல 
இதழ்களில் இருந்து வெளியான நல்ல தகவல்களையும் வெளி 
யிட்டு வந்தது . இதற்குத் திரு . வெ . சாமிநாத சர்மாவும் சில 
காலம் பதிப்பாசிரியராக இருந்துள்ளார் . உலகம் சுற்றிய 
தமிழரான திரு . செட்டியார் அடக்கத்திற்குப் 

பேர்போன 
வர் : காந்தியவாதி . காந்தியடிகளைப் பற்றி மிகவும் கடின 
பட்டு ஒரு விளக்கப் படத்தை எடுத்து வெளியிட்டவர் . 
முறை உலகை வலம் வந்திருக்கிறார் . குமரி மலர் பெரிய 
அளவில் வெளியிட்ட ஆண்டுமலர் , படங்கள் 

நிறைந்து 
கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளித்தது . ஆசிரியர் 
வுடன் குமரி மலர் நின்று விட்டது . குமரி மலர் முதல் 
புத்தகத்தில் வ.ரா.வைப் பற்றித் திரு . டி . எஸ் . சொக்க 
லிங்கம் எழுதியுள்ளார் ... 


பல 


மறை 


ஆண்டு 


பெயர் 


மாதஇதழ்கள் 

இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1 


1834 1866 1874 1876 1886 1886 1887 


சென்னை 


தமிழ்ப்பத்திரிகை கலாவர்த்தினி ஜனவிநோதனி ஞானபாநு கலாதாரங்கிணி ஸ்ரீலோகஇரஞ்சனி ஸ்ரீலோகஇரஞ்சனி திராவிடஇரஞ்சனி ஜனோபகாரம் 
விவேக 
போதினி 
( 
i 
) விவேகசுந்தரம் மகாராணி விவேகசிந்தாமணி வித்யாபாநு(i) 

(ii) ஜனமல்லோசினி ஞானபோதினி (ஞானப்பிரியன் யதார்த்தபாஸ்கரன் அபிநவபத்திரிகை ஞானசாகரம் சுகுணசுந்தரம் 


மதராஸ்ரிலிஜியஸ்டிராக்ட்சொசைடிசென்னை ஊ.புஷ்பரதசெட்டிசிகோ ரெவ.எஸ்.ஐே.சௌரியப்பா செங்கல்வராயமுதலி இராஜகோபால்செட்டியார் டி.நாதமுனிநாயுடு 

பெல்லாரி சி.ஐ.அப்புமுதலி 

வேலூர் டி.வி.வெங்கட்டராஜூலுநாயுடுதிருச்சி சி.சடையாண்டிசெட்டியார் எ.எஸ்.இராஜூசெட்டியார் எஸ்.நமசிவாயசெட்டியார் வி.கிருஷ்ணமாச்சாரியார் சி.வி.சுவாமிநாதய்யா கே.என்.ஈஸ்வரய்யா 

கோவை (1909)-கந்தசாமிகவிராயர் 

மதுரை வி.பி.நாரணய்யா 

சென்னை எம்.எஸ்.பூரணலிங்கம்பிள்ளை கே.கிருஷ்ணசாமிஐயர் வி.எம்,சுவாமிபி. சி.ஆர்.சீனிவாசஅய்யங்கார் நா.வேதாசலம்பிள்ளை டி.பி.விஸ்வநாதபிள்ளை 


சென்னை 


1892 1893 


1896 1900 


1902 


தி 
ரு 


திருச்சி 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


- 


1902 1903 


செந்தமிழ் 
இகபர 
சுக 
சாதனி 


விவேக 
பாநு 


1904 


1906 


1908 1909 


98 


பிரஜாநுகூலன் 
பூலோக 
வியாசன் 
தமிழகம் ஸ்ரீவாணி 
விலாசனி 
சுபோத 
பரிஜாதம் 
விவேக 
போதினி 
( 
ii 
) 
செந்தமிழ்ச் 
செல்வி 
( 
i 
) 

(ii) கமலாஸனி வித்யா 
விஹாரினி 
பூலோக 
வியாசன் 
பூர்ண 
சந்திரோதயம் 
செந்தமிழ்ச் 
செல்வம் ஞானநாயகி தமிழ் ஞானசந்திரிகா 
லோக 
மித்திரன் 
சாந்த 

மனோல்லாஸ 
சபைப் 
பத்திரிகை 


ரா.இராகவய்யங்கார் 

மதுரை 
கே 
. 
லோகநாத 
முதலியார் 

சென்னை மு.ரா.கந்தசாமிகவிராயர் 

மதுரை 
எஸ் 
. 
ஜி 
. 
இராமாநுஜலு 
நாயுடு 

திருச்சி 
பி 
. 
முத்துவீரன் 
பிள்ளை 

சென்னை உலகநாதம்பிள்ளை 

தஞ்சாவூர் 
டி 
. 
கே 
. 
பாலசுந்தர 
ஐயர் 

திருவரங்கம் துரைசாமிஐயர் 

திருச்சி 
மயிலை 
ஜெனரல் 
சப்ளைஸ் 

சென்னை 
கே 
. 
அருணாசல 
தேவர் 

வேளாங்கண்ணி 
( 
1923 
) 
-- 
சைவ 
சித்தாந்த 
கழகம் 
சென்னை 
டி 
. 
எஸ் 
தியாகராஜ 
ஞானியார் 
திருவாரூர் 
என் 
. 
கிருஷ்ணசாமி 
ஐயர் 

சென்னை 
பி 
. 
முத்து 
வீர 
நாவலர் 
பி 
. 
நாராயண 
ஐயர் 

மதுரை 
அமிர்தம் 
சுந்தரநாத 
பிள்ளை 

திருச்சி 
சி 
. 
நாராயணசாமி 
முதலியார் 

சென்னை 
ஏ 
. 
சிவப்பிரகாசம் 
பிள்ளை 

திண்டுக்கல் 
விசாலாட்சி 
அம்மாள் 

மயிலாப்பூர் 
எம் 
. 
கோவிந்தராஜ 
அய்யங்கார் 

நாமக்கல் 
வி 
. 
ஆர் 
வைத்தியநாத 
ஐயர் 

வேலியூர் 


சி 
. 


1910 
1911 


1912 1913 


1913 


சென்னை 


ஜி 
. 
ஏ 
. 


1914 1915 


சென்னை 
சென்னை 


கற்பகம் செந்தமிழ்ச்சிந்தாமணி வித்யாவதி ஜனாபிமானி ஆனந்தபோதினி கதாரத்னாகாரம் ஜனோபகாரி திருவள்ளுவர் விவேகோதயம் பாரதி கலாசிந்தாமணி 


1916 


வேலூர் 


ஆர்.சஞ்சீவி 

திருநெல்வேலி வி.உலகநாதமுதலியார் எஸ்.எஸ்.சங்கரலிங்கநாடார் 

வைத்தியராமன் என்.முனுசாமிமுதலியார் எம்.ஏ.நெல்லையப்பர் 
வி 
. 
ஆர் 
. 
வைத்தியநாத 
ஐயர் 
கே 
. 
எஸ் 
. 
சுப்பிரமணிய 
பிள்ளை 
கோயம்புத்தூர் எம்.கோபாலகிருஷ்ணய்யர் 

மதுரை டி.கிருஷ்ணசாமிபாவலர் 

சென்னை சி.எம்.மாணிக்கவேலுமுதலியார் கே.ஆர்.கிருஷ்ணமாச்சாரியா 
எம் 
. 
ஆதிகேசவலு 
நாயுடு அ.மாதவய்யா 

சென்னை 
எம் 
. 
வி 
. 
ஈஸ்வர 
ஐயர் எஸ்.ஏ.சுப்பராயப்பிள்ளை 

தூத்துக்குடி தி.ஆதிநயினார் 

சென்னை 
சென்னைக் 
கலைக் 
கழகம் 


1917 


கல்பதரு 


*, 


-1918 


1919 


வித்யாகல்பம் தமிழர்நேசன் தமிழ்க்களஞ்சியம் கதாவருஷனி தருமசீலன் தமிழ்க்கழகப் பத்திரிகை சந்திரிகா தாரகதூதன் மதிபூரணி ஒற்றுமை செந்தமிழ்க்களஞ்சியம் பாரதமாதா 


1920 


எஸ் 
. 
என் 
. 
பாரதி 
ஐ.வி. 
கோபாலசுவாமி 
ஐயர் எம்.கே.இராஜம்அய்யங்கார் வ.கே.துரைசாமிஐயங்கார் மறைமலைஅடிகள் ஏ.ஆர்.இராஜகோபாலன் 


திருவள்ளூர் சென்னை 


திருச்சி 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1-9-20 


மதுரை: 


1921 


1922 


சென்னை 


சகலகலாவல்லி 
வித்யா 
போதினி 
தமிழபிமானி ஜெகத் 
போதினி உலகரகசியம் 
இரஞ்சிதம் இந்தியத் 
தாய் 
சத்திய 
வாணி 
விவேகானந்தம் தட்சிண 
நேசன் 
தேச 
ஊழியன் சரசுவதி இரஞ்சித 
போதினி பைந்தமிழ் ஜீவானந்த 
போதினி லட்சுமி ஆனந்தவிஜயன் ஆர்யமித்திரன் பாரதிவெற்றி நவரசமஞ்சரி 
தமிழரசு 


ஆர்.எம்.வி.வி.இராமகிருஷ்ண 
ஐயர் 
உசிலம்பட்டி 
பி.சி. 
புன்னைவன 
நாதன் 
வாசு 
தேவராவ் 
கெய்க்வார் 
அம்பாசமுத்திரம் 
ஆர் 
. 
எஸ் 
. 
முருகேச 
முதலியார் 

கடலூர் சி.கே.நாராயணசாமிமுதலியார் 
ஈரோடு 
கே 
. 
என் 
. 
நாராயணசாமி 
பிள்ளை 
மணப்பாறை ஏ.சுந்தரானந்தபிள்ளை 

திருச்சி 
எஸ் 
. 
என் 
. 
வேங்கடேச 
ஐயர் 
எம் 
. 
சக்கரவர்த்தி ஆர்.சேஷன் 

திருவரங்கம் ஆர்.வி.சுப்பிரமணியம் 

திருச்சி 
ஏ 
. 
மாதவராஜு 

சென்னை வாசுதேவராவ்கெய்க்வார் 
ஜகதீச 
ஐயர் 
கே 
. 
எஸ் 
. 
முத்தய்யா 
எல் 
. 
முத்துக் 
குமாரசாமி 
முதலியார் 
டி 
. 
மாசிலாமணி 
நாடார்பாளையங்கோட்டை 
எம் 
. 
குப்புசாமி 
முதலியார் 

சென்னை 
எம் 
. 
ஏ 
. 
வரதராஜ 
முதலியார் 
கல்லக்குறிச்சி 
போரூரான் 
செட்டியார் 

சென்னை 
எஸ் 
. 
சீனிவாச 
அய்யங்கார் 

மதுரை 


100 


1923 


1924 


1924 


1925 


2. 


பஞ்சாமிர்தம் 
பொக்கிஷ 
பரணி சிந்தாமணி குணநீதி 
பால 
பாரதி செந்தமிழ்ச்செல்வி கொங்குவேள் செந்தமிழ்ச்சிந்தாமணி புதுயுகம் தினகரன் 
சன்மார்க்க 
பாநு கொங்குமண்டலம் 
கொங்கு 
நாடன் 
மணிவாசகம் தமிழர் தமிழ்ப்பொழில் 
தெய்வீகன் நமதுபரதகண்டம் ஆனந்தவிகடன் ஆனந்தகுணபோதினி தமிழ்உலகம் மரசம் ஆனந்தவிஜயன் 
மாருதி விநோதனி 


அ.மாதவய்யா 

சென்னை ரெவ.எம்.சாலமென் வி.பாலம்மாள் 
எம் 
. 
கே 
. 
பிச்சைய 
தேசிகமணி 
திருவிடைமருதூர் 
வ 
. 
வே 
. 
சு 
. 
ஐயர் 

சேரமான்தேவி 
மணி 
திருநாவுக்கரசு 
முதலியார் 

சென்னை டி.எ.முத்துசாமிகோனார் 

ஈரோடு 
எம் 
. 
கே 
. 
ஜயராம 
நாயுடு 

சென்னை எஸ்.வி.கனகசபைபிள்ளை டி.இராகவாச்சாரி 
பி 
. 
சீனிவாசலு 
நாயுடு 

இராணிப்பேட்டை டி.ஏ.முத்துசாமிகோனார் திருச்செங்கோடு பி.ஆறுமுகம்பிள்ளை 

ஈரோடு எம்.எஸ்.மாணிக்கவாசகம் 

சென்னை யு.கே.பஞ்சரத்தினம் 

திருச்சி ரா.வெங்கடாசலம்பிள்ளை 

தஞ்சாவூர் 
எம் 
. 
துரைசாமி 
நாடார் 

திருச்சி வி.சூரியநாராயணசாஸ்திரி 

சென்னை 
எம் 
. 
எஸ் 
. 
வைத்திய 
நாத 
ஐயர் 
எஸ் 
. 
ஜி 
. 
இராமானுஜலு 
நாயுடு 
டி.வி. 
கோபாலய்யா எம்.ஏ.வரதராஜமுதலியார்விழுப்புரம் எஸ்.டி.பாலய்யாபிள்ளை 

ஈரோடு வி.கே.சடகோபாச்சாரி 

சென்னை 
டி 
. 
என் 
. 
நடராஜன் 


101 


1926 


ஆண்டு 


பெயர் 


இடம் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


அருணகிரி 


1926 1927 


காமதேனு 


. 


உதயபாரதி அறிவுவிளக்கம் இந்தியத்தாய் மித்திரன் வனவாசி அருட்பிரகாசம் பிராமணன் தேசநேசன் இராஜேஸ்வரி உலகஊழியன் 


31 


100 


1928 


எஸ் 
. 
ஆர் 
. 
இராமநாதன் 

சென்னை 
கே 
. 
எஸ் 
. 
சுப்பிரமணிய 
ஐயர் 

. 

கோபி 
செட்டி 

பாளையம் பி.இராமசாமிஅய்யங்கார் திருநெல்வேலி ஏ.கிருஷ்ணசாமிபிள்ளைஉடுமலைப்பேட்டை 
சுப்பிரமணிய 
ஐயர் 

திருவரங்கம் 
பி 
. 
ரொட்ரிக்ஸ் 

தூத்துக்குடி 
எம் 
. 
சி 
. 
வி 
. 
ஈஸ்வர 
ஐயர் 

சென்னை டி.ஜி.வரதராஜன் 

தில்லையாடி 
சி 
. 
சுப்பிரமணிய 
நாடார் 

மதுராந்தகம் 
வி 
. 
என் 
. 
சாமா 
ராவ் 

சென்னை 
எஸ் 
. 
ஜி 
. 
இராமலிங்க 
ஐயர் 

மதுரை கே.நாட்டார்கோனார் 

திருநெல்வேலி 
எஸ் 
. 
கோவிந்தசாமி 
பிள்ளை 

சென்னை 
எஸ் 
. 
ஜி 
. 
இராமானுஜலு 
நாயுடு 
கே 
. 
வெங்கடராவ் 

ஆதமன்கோட்டை 
கே 
. 
எம் 
. 
இராமசாமி 

சென்னை ஆர்.நாராயணசாமி 

உத்தமபாளையம் 
வி 
. 
செல்லைய்ய 
செட்டி 

விஜயபுரம் 
கே 
. 
எஸ் 
. 
இராமசாமி 
ஜயர் 

சென்னை ஆர்.வைத்தியநாதசர்மா 

தெட்டகுடி 
பி 
. 
எம் 
. 
நாச்சியப்ப 
நாடார் 

விருதுநகர் 


விவேக 
பாநு 


1929 


அமிர்தகுணபோதினி இந்தியன் பித்தன் பாரதி செந்தமிழ்ப் 
பாநு தர்மவிகாசம் கலாநிதி உண்மைவிளக்கம் 


1930 


1923 19-30 


1920 1931 


1932 


பாலவித்யா 
சென்னைச் 
சகோதரன் ஜீவகாருண்யம் நவமணி நவீனபாரதி நவசக்தி தேசகதாமஞ்சரி ஜீவரக்ஷகன் ஆனந்தலட்சுமி கானவித்யாபிரகாசினி 
லோக 
ரஞ்சனி தமிழகம் இந்தியஒளி கலைமகள் புலவர் பாரதஜோதி சன்மார்க்கன் 

விநோதன் தமிழரசு 
பிரசண்ட 

விகடன் 
சச்சிதானந்தம் தமிழ்மணம் உதயனபத்திரிகை வம்பன் ஆராய்ச்சி 


என் 
. 
வெங்கட்டராமன் 

கும்பகோணம் ஒய்.சி.கே.பாணி 

சென்னை 
எஸ் 
. 
எஸ் 
. 
இராமச்சந்திர 
கணபதி எஸ்.ஆர்.எம்.இராமநாதமுதலியார்பல்லட்டூர் எஸ்.சுப்பிரமணியம் 

உத்தமபாளையம் திரு.வி.கல்யாணசுந்தரமுதலியார்சென்னை 
எம் 
. 
வி 
. 
கோவிந்தராஜ 
ஐயங்கார் 
. 

சேலம் 
கே 
. 
எஸ் 
. 
மல்லிநாதன் 

சென்னை 
கே 
. 
பாட்சா 
நாயுடு 
வி 
. 
ஆனந்த 
கிருஷ்ணன்திருவைகுண்டம் என்.எஸ்.சீனிவாசன் 

நாவல்பாக்கம் 
ஏ 
. 
கே 
. 
சந்திரசேகரன் 

சென்னை 
கே 
. 
ஏ 
. 
ஏ 
. 
ஹமீது 
சாகிபு 

திருச்சி 
டி 
. 
எஸ் 
. 
இராமச் 
சந்திர 
ஐயர் 

சென்னை 
டாக்டர் 
பி 
. 
முகைதீன் டி.சி.நாராயணசாமி 
சி 
. 
சுவாமி 
சிவநேசம் 

பழனி 
பி 
. 
கோபாலசாமி 
நாயுடு 

சென்னை 
டாக்டர் 
எம் 
. 
மாசிலாமணி 
முதலியார் நாரணதுரைக்கண்ணன் 
கே 
.. 
ஜகதீச 
ஐயர் எஸ்.ஏ.சுப்பராயபிள்ளை 

துத்துக்குடி டி.டி.தாத்தாச்சார்யா 

திருவாடி டி.இராமநாதபிள்ளை 

சென்னை 
எஸ் 
. 
கே 
. 
இராமசாமி 

நாகப்பட்டினம் 


103 


1929 
1933 


ஆண்டு 


பெயர் 


இடம் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


1933 


1934 


184 


ஜனானுகூலன் வசந்தவிகடன் 
விநோத 
நேசன் 
களி 
ராட்டை குமாரவிகடன் குறும்பன் லீடர் 
விகட 
சக்கரம் நவீனம் கலிகாலம் 
கொங்குமலர் நகைக்களஞ்சியம் ஹாஸ்யன் விஸ்வபந்து கேசரி ஜீவரத்தினம் அறிவு இந்தியவாலிபன் கற்பகசோலை சௌந்தர்யலட்சுமி 
அன்னை 
பாரத 
தேவி தனலட்சுமி 


எஸ்.ஏ.இராமச்சந்திரன்பாளையங்கோட்டை எஸ்.ஜி.ராமலிங்கம் 

மதுரை வி.டி.முனுசாமிபிள்ளை 

சென்னை டாக்டர்டி.வி.எஸ்.சாஸ்திரி 

திருச்சி டி.கே.சாமி 

காஞ்சிபுரம் 
எஸ் 
. 
சுந்தரேச 
ஐயர் 

வேலூர் 
கே 
. 
ஏ 
. 
அப்துல் 
ஹமீது 

திருச்சி பி.வைத்தியநாதஐயர் 

சென்னை 
சி 
. 
எம் 
. 
வேதாசலம் எஸ்.ஜி.இராமலிங்கம் 
சி 
. 
எம் 
. 
இராமசந்திர 
செட்டியார் 
கோவை எஸ்.ஜே.அண்ணாவியார் 
மெய்ஞானபுரம் 

வி 
. 
கே 
. 
வேணுகோபாலன் 

சென்னை 
டி 
. 
எம் 
. 
நடராஜன் 

காரைக்குடி சி.நாகப்பன் 

கோயம்புத்தூர் 
ஜி 
. 
தங்கப்பழம் 

சாயர்புரம் இராகவன் 

சாத்தாங்குளம் 
திரிலோக 
சீதாராம் 

துறையூர் 
பி 
. 
சீனிவாசன் 

சித்தூர் 
ஆர் 
. 
பார்த்தசாரதி 

சென்னை டி.வி.பாண்டுரங்கம் 

உறையூர் 
வி 
. 
கே 
. 
நீலகண்டய்யா 

விளாத்தி 
குளம் 


1 


1935 


1936 


ப 


1937 


Registered No. 4-520 . 


வருட சந்தா ரூபா 2 . 


CHAKRAVARTINI. 


A TAMIL MONTOLY DEVOTED KAINLY TO THE SLEVATION 

OF INDIAN LADIES 


அசக்ரவர்த்தினி. 


தமிழ் நாட்டு மாதர்களின் அபிவிருத்தியே நோக்க 
மாக வெளியிடப்படும் மாதாந்தரப் பத்திரிகை . 


Vol.I. 


No.1 . 


Madras . August , 1903 . 
கென்னை . 1906 ஆகஸ்டு 


இவை 


தொகுதி . II . 


: 


பகுதி . 1 . 


CONTENTS . 

அட்டவனை . 

பக்கம் . 
PAGE . 11. நமது பத்திரிகையின் அபி 
1. OURSELVA8 - A RETROSPECT . 

விருத்தி . 

1 
3. RAJARAM MOHAN ROY - 

2. ராஜாராம் மோகனராயர் - 
By tho Enor . 

1 பத்திராதிபர் . 

மசாமி 
I. SATI - By L Namyாயர் 

S. விதி - எல் . காராயணசாமி 

5 
Aimr , B.A. 

அய்யர் , பீ ... 
4. CHANDRALATI -By 

4. சந்திரமதி - மகேச குமார .... 
Habagh Komata Safe 

10 சர்மா . 

10 
6. THE EDUOATION OF WOMEN 

5. பெண்கள் அபிவிருத்தியடை 
1F INDIA - A Rtcoil- ரே 

வரின் அவசியத்தன்மை - 
8. Sraivaa Alyst , BA . 

காஸ் . ஸ்ரீநிவாசய்யர் . 

14 
6. RANATILAKAK - By 

6.பாமதிலகம் - 
S. V. Sriraas Aiyer , B.A. 

17 

எஸ் . வி . ஸ்ரீநிவாசப்யர் . 17 
7. PARVATI 50.UANAK - By 

7. பார்வதிசோபனம் - ஸ்ரீமதி 
srinethra . S Subbeakshui Ammal , 13 

ஓர் . எஸ். சுப்புலக்ஷமி அம்மாள் . 19 . 
3. INTERESTING NEWS, NOTES 
ANDCUTTINGS . 

21 

8. பொதுயர்த்தமான கைம் . 21 


. 


P. Vaidyayachter 

Froprilor . 


6. பி uை nd Skaari 

Baim . 


Topy Right eared ! 


THE IMISII PPTS ; - HapA 
பாரதியாரை ஆசிரியராகக் கொண்ட மாத இதழ் ( 1906 - ஆகஸ்டு ) 


RegisteredNo.M:1315. 


TelephoneNo.903. 


PouBosNo.653.. 


DESABAKTAN" 


அடியாப் 

படம்,பசர்மேக்குயார்பால்வியாப 

சரதிபாபெரும்ஈபாய்தான்பெருமா 

வகர்வடபகப்பொடியாகபெபொமகயோபுகன்பாலே 

-larasan. 


தேசபக்தன் 


உத்துகள்பாசதரனும்பீடிக்கும்பொமுழகாகஞசவோ 

பம்பபெரும்பாவினிசம்4கரும்பிராலமருகாசொடுகு 

நா 
எங்கியோயைtagவாபத்கனிமபோவுதானே 


( தினப்பதிப்பு) 


தெய்வமிகழேல்" 


3 


“சக்கரதெறிதில்” 


"தேசத்தோடொத்துவாழ" 


கலர்2.J 


சித்தார்த்தனமார்கழிமீ8.செவ்வாய்க்கிழயை--19192டிசம்பர்23 


( 
இதழ் 
294 


فيهوقالب وارفالب 


தேச பக்தன் ( 1919 டிசம்பர்மீ 23s ) நாளிதழ் 


هالهدو 


--- 


. 


1.மயம் 


ஓம் 
, 
சோம் 


பம்பாய்வியாபாரம்.தஞ்சைஜில்லாகிராமபோகபோகவிரும்,தொகமகலக்க0euro.240 

வோமோடார்புறக்கணித்துவி-பயாதசொற்பசம்பாத்தில்இருந்துவருகிறடயதாரித்திரி.மாடிஉத்தியோகஸ்தர்கள்வாரம்ஜவுளிநிலைமை 

சளித்தரும்.தென்தம்அதன்கதிபோதைாகரவிசெ 

யாதசர்பாய்கே.கவோமேயபபதறிமிகஉருகயு அ.முதல் 
மகாநாடுசேமஉரியதாகன்இல.சுபாடானட்ேடு.பொன்வேவலத்தகா,ஈமே 
19 

வயில்பாபலாசமசரியசெய்த 

பிடதையு: ரிலகடைமாமனடிகாளிசேர்த்துவருவதால்வியாகடைபோக 
வி 
ஸ்ரீமான் 
பவ்பகதூர் 
கே 
. 
எஸ் 
. 
பாகாரேகிரக 

இதாவிஷயங்கள் 

ரேதடருஇருடுமபதிலது 

1தியோகரிகபந்தைஎதிர்பார்த்துவியாபாரிவெங்கடராமய்யர்,பி.ஏ,வார்தயமைலாபாபிருதாகக 

சிராகஉத்தியோரைவேக 

சேனாதுமானலிரிப்பாபேரும்சசான்..".அதபி.எல்.,அவர்கள்ஜோருவரபியகாலாபேசரு 

மயகாருஅசரிழந்தனாதிபதிமாளிகுதிசயலகவருகிறதுஇதுபோல் 

சாகுபடிசதறிப்பாக்கள்,1?.வர்கிசேப்பட்டிரு 

அக்கிராசனம் 
.3.ஏசாகு 

ஒந்தாயாமாமத்துசெய்தல், 

லேனசபாவியன்32விமவியா.34.பேந்து 

வியபட்டி-திருக்கிறாரேபாரவளைக்கவனிக்கல 

மேய 

Top 

சமீப.4சென்னைபல{மதுசீருபரிடமிருந்து.)நாகரிபபோதுபிpேsu">4 

பாத்தியதையைஎத.வேகமா* 
15 
! 
1 
- 
G 
- 
Eare 

R4 
படகேஅஞ்சாது 
- 
சம்பர் 
21 

நீசகசசோயாதுபாது.செசன 

வான்வெனஉபேரேரிருயதுசரிதாதான-5மாரதெரி 

9Tuசெயாபேரு-பெற் 

தாமேசபயர்தaPN+0+அச்சிராசனாபதியினவரவேற்பு.பலசியசவராக|சபலத 

மட்டகதககானடாடே3புட்பாதராநாடன்.இ*மாத மாட்மன்அரோனதுதிபதிஸ்ரீமான்கரையில்மதவாகளைசியம்பதியதடை 

1(படபனமவபவ) 

முதலியஅபி107.aar +3விகம் .ேஎஸ்டாமய்யர்அவர்கள்பிவ்யொறு.சாதாசாஉசளவாக 

வரியாம்தியோகமாக 

பொரகொதிநயாசோமோவியார்ஈ வீதிஸ்ரீவனலஇரயேபாலயயாஅவரூசோமபாகமாககாயங்கா 

களிதிருவrapo ஈம. 

ராம்பெருஉரு!பசிமுத்தாக1 
டிப்பாபாளுக 
. 
ஜாபிலிருத 
பானம் 
காத்தித் 
தெரிந்திருக்க 
Dr 

வயதுக்கொாமலும்மோதிரியாமதி 

யோபதிஅடைவாதான்இரட்டைக்கருதியாவண்டியில்விடுத்துமற்றாருவனாசியப்பரின்னிதரிசவீக்குமேபங்கனு 

பாலேலவககடவதுஈமதுபாருடாஎதி- 

கட்டிதொ.வாசித்தசெல்லப்பட டொருக்குவியசொரியம்தோராசோவாம் 

கபடிமறபபாஉாடாமாட்டாதேன்arr.பாத்தியம் 

வான்ழோடருதுபவாஎனஇவ்வாகவாயில்இவ்வி,சொம்பசமயமேகோரிநாமுயாற 

நகரபேதவே 

சர்க்குமடயகுரயைகோத்திமாநாடு 

இலங்னக்திதோட்டவத்திற்கு5ம்ஆயுக்காலமுமூ10மொறும்இது புநிதிமதமேன்றேதெரிய கொலாம்V.திருசங்க-முதவிரோகஉத்தியாககார்உலழா.|பதமாகபிறவும் 

கூலிகளின்நிலைமை.யா(இருவர்)சமியமுதலியாவசமாட்டார்கசென்றம்கோயிலில்மரியா 

தாசாஅதுருதபோடபோபேக)மாரியப்பலாம்.(பொன்வ.எரகசென்,பிகா 

பலம்திருபு.மாயா 

அன்புனா 

விசயனைசமதபாக,T )DHதொபமுதலியமரியாதைகளுகுபாதய 

8.முதாக 

சிலசாதகமான*விரமொரடெரப(காபுரி)Vகுருஞான்டைவிடவே 

கேபருப்பிஃப்ராய்ட் Runátom.OrecotAmate 

மசெலவிட்டிபட்டம்.. 

அனாபொம்-பா.பர்எைதவ 


. 


135v 


OLU 


4 


I.N.டாத 


மே 


f 


AttrD 


. 


அ 
- 
ன்4பாத்திபசேN944செய்ல்,ஓசைனா 
பரீடிசெய 
. 
| p2. 
முன்னாகு ேமெய 


பதிவு எண் 2041 


காத்மா கத்தி வாழ்க 


தனிப்பிரதி விலை அணா ஒன்று 


குடி அரக 


LIFIA 


வான்பாணம் 
8 tali > யதா 
சேவி நாட்டிற்கு 


வாரப்பதிப்பு ) 


ரூ1-12 


யோபாரிகள் 

விளம்பாம் அங்கச் ச 
கோாட விளம்பரம் அங்குலம் 1 க்கு ! 

8 தனி விகரமும் உண்டு 


ஆசிரியா 


ஈ . வெ . இராமசாமி நாயக்கர் 
ஈரோடு, பிரபலஹ 

மசாமாரக்கர் ) ஞாயிற்றுக்கிழமை . 


மால 


மலா 13 


மின் சார 


ர சம் . 


இ 


TRADE 


TERED 


REGIS 


MARK 


( " Ewalilasin 

LG மின்சாரரசம் , 
தவரே எல்லா வியாதிகளுக 

ஒரு புட்டி னயிலிருகம் விட 

டால வேறு டாகடாகளை தேட 
ம தேவாமிர்தம் போன்றதோ 

வேண்டிய அவசியமே இபாது மன 
சித்தி பெற்றளாது த 

ஆக்கு வட ஆபத்தை யா 
யோகம்- sakutas L. 
போகிரது 1.மிழ் மெ 

அறியா ! மபம பெட்டி pa 

5. மா 
CLARI . பத்திய wே thy , அனுபான : 

ஒரு வளி மினசாசமே ஒருவமை 
மில பால்யா முதல் விருந்தாப் 

மான அபாயத்திலிருந்து விடுவித்து 
பியா வரையில் வதிர்கள உாபட 

மிடலாம அப்படி அநேகர் உயிய 
எலலோரும , எக்காலத்திலும் பய 

நப்பியுமிரு.னேறனா. ஆகவே சோ 
மினரி இதை உபயோகிக்கலாம் . 

பாளிகளுக்கு இது நா உயாத தோ 
பாஷாண சம்மகதமான சாக்குகள் 

ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 
இதில் இல்லை. 

இன்றியமையா ஆபரக நேசன . 
புடி 1-3ரூ. 2 . 

இயறைக்கே எழுதுங்கள் . 
தபாற்பவே . 

வேரதயட மருது , பேடவா . இனம . 
வினம் - மின்சாரரசம் கம்பெனி லிமிடெட் , சேலம் . ( S. I- ) - ரிலாக - " Rasameer 
மதுரையில் இரட் 

பலன் T. N. சொக்கலிங்கம் பிள்மை & சன்ஸ் இங்கிலீஷ் மருந்து ஷாப்ரவியாபாரம் , வடக்கு சித்திமை வீதி , மதுரை 
மலாய் கேளுக்கு பூர் . இ முகம்மது காசீம் கம்பெனி, கிள்ளாங், பினாா, சிங்கப்பூர் 
• சோங் டுகர் 


MINSARA 


AASAMI 


பெரியார் ஈ.வே.ரா. தொடங்கிய குடியரசு வார இதழ் 


1930 1934 1935 


1937 


1938 


சித்தன் தமிழ்த்தாய் ஆனந்தக்கூத்தன் இளந்தமிழன் தாயகம் காலச்சந்திரன் பாரதபக்தன் ஆசியஜோதி 
வசீகரன் நவயுவன் ஹனுமான் மானிட 
இன்பம் 
வானொலி 
லோகோபகாரி அற்புதன் 
சக்தி காவேரி ஜனசேவை யுத்த 
சஞ்சிகை 
ஸ்ரீவேங்கட 
கிருபா 


சென்னை 


சி 
. 
பி 
. 
சாமி 

பழனி இ.மு.சுப்பிரமணியபிள்ளை திருநெல்வேலி பூர்.சுந்தரம் 

திருச்சி 
பி 
. 
விருத்தகிரி 

விழுப்புரம் எஸ்.அருணாசலம் 

துறையூர் 
எஸ் 
. 
இ 
. 
எம் 
. 
மௌலானா எஸ்.ஏ.சுப்பராயபிள்ளை 

தூத்துக்குடி 
பி 
. 
வி 
. 
ஜயராம 
சாஸ்திரி 

திருச்சி 
எஸ் 
. 
கிருஷ்ணமூர்த்தி 

சிதம்பரம் 
எம் 
. 
எம் 
. 
புகாரி 

கிவாளூர் சங்குசுப்பிரமணியம் 
கே 
. 
வெங்கட்டராவ் 

சேலம் 
விக்டர் 
பரஞ்சோதி 

சென்னை பரலி.சு.நெல்லையப்பர் 
ஏ 
. 
வி 
. 
நாயுடு வை.கோவிந்தன் 

சென்னை 
என் 
. ஆர்.இராமாநுஜம் 

கும்பகோணம் ஆர்.கிருஷ்ணமூர்த்தி 

சென்னை 
டி 
. 
ஏ 
. 
வி 
. 
நாதன் எஸ்.சந்தானகோபாலகிருஷ்ணன்திருப்பாதிரிப் 

புலியூர் 
பி 
. 
சுப்பைய்யா 

பாளையங்கோட்டை 
பிலிப் 
. 
சி 
. 
சலக்காப் 
கே 
. 
சீனிவாசன் 
என் 
. 
இராமசாமி 

விருதுநகர் 


165 


1940 


ஆரணி 


1941 1942 


1943 1944 


இளங்கதிர் கலைமலர் இராஜேஸ்வரி வைகாசிமலர் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1935 1940 
1943 1944 
1945 


1947 


தியாகி பாரதஜோதி வசந்தம் உதயம் 
தமிழ் 
பிரபஞ்சம் ஸ்ரீபாரதி மிராசுதார் தமிழணங்கு அழகு இளைஞன் 
பாரி 
ஜாதம் பாசரசு 
சென்னை 
ஜூனியர் தமிழகம் தமிழ்க்கலை தமிழ் 
முரசு 
தமிழ்த் 
தென்றல் 
வள்ளுவர் தேசசேவை இணக்கம் மாதமணி மாறநாடு 


இராமசடகோபன் 

சென்னை 
எஸ் 
. 
ஆர் 
. 
வெங்கடேசுவரன் 

கோவை 
ஆர் 
. 
திருஞான 
சம்பந்தம் எஸ்.ஆர்.சாரங்கன் என்.சி.நரசிம்மாச்சாரி 

சென்னை 
எம் 
. 
எஸ் 
. 
ராஜன் 
வி 
. 
ராமமூர்த்தி 

மாயவரம் அ.மு.சிவஞானம் 

வாணியம்பாடி ந.அறிவழகன் 

சென்னை 
கே 
. 
ஏ 
. 
அப்துல் 
ரஷீத் 

ஈரோடு 
வி 
. 
எஸ் 
. 
இராமகிருஷ்ணன் 

சென்னை 
எம் 
. 
எஸ் 
. 
பாசு 
திருமதி 
திரில்பி 
கில்பர்ட்டு 
எம் 
. 
எஸ் 
. 
சஞ்சீவிராஜ் 

திருச்சி 
அ 
. 
மு 
. 
பரமசிவானந்தம் 

சென்னை 
ம 
. 
பொ 
. 
சிவஞானம் 
வி 
. 
வி 
. 
இராமசாமி 

விருதுநகர் 
கே 
. 
விஸ்வலிங்க 
நாயனார் 

சென்னை 

பிட்சுசாமி 

கோவை 
எம் 
. 
ஏ 
. 
துரையரங்கசாமி 
பிள்ளை 

சென்னை டி.சி.இராமசாமி 

கோவை 
பிரான்சிஸ் 
ரோஸஸ் 

திருநெல்வேலி 


106 


1947 


சென்னை 


, 


இராசிபுரம் 


சென்னை 


விருந்து முல்லை 
சிற்பி திருக்குறள்ஆட்சி 
வீரமுரசு 
தமிழ் 
மழை 
தென்றல் நாடோடி 
விசுவ 
ஜோதி தமிழ்மகள் 


1948 


கல்பலதா 


கும்பகோணம் 


மஞ்சரி 


* 


சென்னை 


த.நா.குமாரசாமி பாரதிதாசன் இ.ஜெர்வாஸ் ஆர்.கே.அரங்கசாமி வி.நடராஜன் எஸ்.எம்.முனுசாமி குயிலன் நாடோடிவெங்கட்டராமன் வி.இராஜேஸ்வரன் கே.எஸ்.இராமய்யா எஸ்.சேதுராமசர்மா தி.ஜ.ர.பொறுப்பாசிரியர் வி.சுப்பிரமணியம் ஜி.சதாசிவம் க.அன்பழகன் 
கோரக் 
வி 
. 
நடராஜன் எம்.வி.வெங்கட்டராம் 

ஆர்.தாமோதரன் ஆர்.கிருஷ்ணமூர்த்தி எஸ்.பெருமாள்செட்டியார் எஸ்.முத்துசாமி ஏ.சண்முகவேலன் 
என் 
. 
சதானந்தம் டி.எஸ்.சர்மா 
பி 
. 
சீதாராமய்யா 


107 


அசோகா 
பாபுஜி புதுவாழ்வு சுதந்திரதேவி 
தேனீ கலைக்கதிர் ஜனசேவை ஸ்ரீவாஸவகன்னிகா அமிர்தவசனி 
கலைக் 
களஞ்சியம் 
மகிழ்ச்சி ஜோதி 
நிதி 
மோகினி 


கும்பகோணம் 
கோயம்புத்தூர் 

சென்னை 


1949 


. 


விருதுநகர் 

ஈரோடு 
சென்னை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1946 


புதுக்கோட்டை 


சென்னை 


1949 


திருச்சி 


பொன்னி இணக்கம் ஆனந்தோதயம் 
தமிழர் 
நாடு மானசீகம் அமுதசுரபி 
அருட்பெருஞ் 
ஜோதி 
செம்பிறை பார்வதி 


கோவை 
சென்னை 


1950 


ரதி 


. 


முருகுசுப்பிரமணியன் வி.நடேசபிள்ளை 
பி 
. 
எம் 
. 
கண்ணன் 
கி 
. 
ஆ 
. 
பெ 
. 
விசுவநாதம் 
பி 
. 
சோமசுந்தரம் டி.கே.சாமி 
எம் 
. 
இராஜ 
மாணிக்கம் 
வி 
. 
எஸ் 
. 
இஸ்மாயில் 
வி 
. 
நமசிவாயம் 
ஒய் 
. 
வி 
. 
ராவ் 
எஸ் 
. 
கே 
. 
தாஸ் 
பி 
. 
எஸ் 
. 
இராமய்யா 
ஆர் 
. 
எஸ் 
. 
கிருஷ்ணசாமி 
கி 
: 
சாம்பசிவராவ் 
வி 
. 
ஞான 
தேசிகன் 
என் 
. 
பாலசுந்தரம் 
பி 
. 
ராஜாமணி 
எல் 
. 
அருணாசலம் 
சி 
. 
எஸ் 
. 
ஜயராமன் 
பி 
. 
எல் 
. 
பழனியப்பன் 
பி 
. 
வி 
. 
சந்திர 
சேகரன் 
பி 
. 
சுந்தரம் 


தூத்துக்குடி 


108 


சென்னை 


சென்னை 


ஆயர்விடுதலை 
மணிக்கொடி 
( 
ii 
) நவநீதம் மஞ்ஜூஷா நீர்வீழ்ச்சி வாழ்க்கை வைப்பாறு அருணன் கலைஞன் முத்தம் தமிழரசி அஞ்சலி 


ராஜபாளையம் 


சாத்தூர் 
காரைக்குடி 

சிதம்பரம் 
நேமம்பட்டி மதாக்கின் சென்னை 


1951 


1935 
1942 1943 


சென்னை 


சென்னை 


1944 
1946 


சென்னை 


1947 


சிவாஜி 
தமிழன் வசந்தம் 
குமரிமலர் வெண்மதி முன்னோடி ரம்பா சேவா 
சூர்யா பொற்குவியல் புயல் சர்வோதயம் 
சிரஞ்சீவி தேன்கூடு 
தமிழ் 
இளைஞன் நாட்டியமாலா குடும்பக்கலை உமா இன்பக்கலை கெரோபெட் 
செய்தி தாரகை திரட்டு சந்திரிகை முப்பால்ஒளி 
வாழுந் 
தமிழகம் 


சென்னை 


டி.என்.இராமசந்திரன் 

திருச்சி 
சி.பா. 
ஆதித்தனார் ஆர்.திருஞானசம்பந்தம் 

கோவை 
ஏ 
. 
கே 
. 
செட்டியார் டி.எஸ்.இராஜலட்சுமியம்மாள் ரெவ.ஹோர்மன்ட் 

சேலம் ஆர்.ரங்கராஜன் 

சென்னை 
என் 
. 
சீனிவாச 
ராகவன் 
வி 
. 
சுந்தரராஜன் 

நாகப்பட்டினம் 
எம் 
. 
ஏ 
. 
தனபாக்கியம் 

கும்பகோணம் டி.எஸ்.எஸ்.மணி என்.இராமசாமி 
வீரபாண்டி 
( 
திருப்பூர் 
) டி.சம்பந்தம் 
கே 
. 
பி 
. 
எம் 
தர்மன் 

மதுரை ஆர்.தர்மன் 

திருப்பாதிரிப் 
புலியூர் எஸ்.எஸ்.சர்மா 
கே 
. 
வெங்கட்ட 
ராவ் 
ஜி 
. 
உமாபதி டி.டி.சொக்கலிங்கம் 
கே 
. 
எஸ் 
. 
பரமேசுவரன் 
எச் 
. 
மகமத் 

காட்டுமன்னார் 
கோயில் இ.பாலசுப்பிரமணியம் டி.எச்.ராவ் 
கா 
. 
அப்பாத்துரை பழனிபெரியசாமி 

அமெரிக்கா 


1950 


109 


1951 1953 


சென்னை 


1954 


சென்னை 


1966 
1983 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் வெளியீட்டாளர் 


இடம் 


1947 1951 1952 1953 


குருகுலம் அஞ்சல் உலகம் தட்சிணமித்திரன் 


திருச்சி 


விஜயா 


1954 


அரசன் 


1955 


என் 
. 
பி 
. 
தணிகையரசு 

வாலாஜாபாத் என்.முத்துக்குமாரசாமி 

பேராவூரணி ஆர்.தயாநிதி எல்.டி.மதுரம் 

மதுரை டி.கிருஷ்ணசாமி 

சென்னை ஏ.எம்.பாட்சா 

நெம்மாரா(கேரளா) 
வி 
. 
கோவிந்தன் 
( 
விந்தன் 
) 

சென்னை 
சிதம்பர 
ரகுநாதன் 

திருநெல்வேலி 
ரெங்கசாமி 
( 
மாஜினி 
) 

மதுரை ஜி.கேசவன் 

சென்னை 
வி 
. 
வி 
. 
முருகேச 
பாகவதர் 
கே 
. 
என் 
. 
இராம்இராமசாமி 

அம்மாபேட்டை 
வேதிகுண்டு 

திண்டுக்கல் 
மயிலை 
பி 
. 
சீனிவாசன் 

சென்னை ஆர்.ரங்கநாயகியம்மாள் பி.எம்.கண்ணன் 
என் 
. 
வி 
. 
கனக 
சபை 
எல் 
. 
சேஷாத்திரி 

கும்பகோணம் என்.பி.ரமீசா 

சென்னை 
ஏ 
. 
கே 
. 
ஏ 
. 
அப்துல் 
சமத் ரா.பத்மனாபன் நா.பார்த்தசாரதி 


110 


மனிதன் 
சாந்தி தமிழன் திருவிடம் அரன் அசரீரீ தரங்கி 
சங்கொலி விநோதன் கலாவல்லி கமலம் கன்னித்தமிழ் முஸ்லீம் 
முரசு 
மணிவிளக்கு பாரதி தீபம் 


.. 


1948 


4 


1957 


1957 
1959 


தமிழன்குரல் 
படைப்பு 


சிவகாசி 
முரசு 


1961 1962 


1965 


புதுடெல்லி 


கலை 
வேந்தன் அமைச்சன் பேச்சு 
மேடை அரவிந்தம் அன்பொலி கைவிளக்கு கணையாழி கலாவல்லி கற்பணை கதிர் உலகம் பூஞ்சோலை இராவணன் அறிவாலயம் சிந்தனைக் 
களஞ்சியம் இளைஞர் உலகம் 


எஸ்.கே.டி.சௌந்தரபாண்டியன் 
கோவில்பட்டி ஆர்.வி.பதி 

சென்னை 
எஸ் 
. 
எஸ் 
. 
வி 
. 
குருசாமி 

சிவகாசி 
எஸ் 
. 
எஸ் 
. 
நாதன் 

சென்னை 
கண 
. 
இராமநாதன் 
காந்தி 
தாசன் 

கோவை 
அரவிந்தம் 

சென்னை 
யோகி 
ராஜ 
வேதகிரி 
பூதை 
. 
சொ 
. 
அண்ணாமலை 
பூதப்பாண்டி 
கி 
. 
கஸ்தூரி 
ரங்கன் காண்டீபன் 

சென்னை ஆர்.பாலகிருஷ்ணன் 

கல்கத்தா ப.புகழேந்தி 

சென்னை காஞ்சிஅமிழ்தன் 
தி 
. 
மு 
. 
முகம்மது 
அலி 

காரைக்கால் 
எம் 
. 
எஸ் 
. 
இளஞ்சேரன் 

பந்தநல்லூர் சி.குலசேகரன் 

சென்னை சிந்தனைவாணர் கே 
. 
எஸ் 
. 
ராஜன் 

ஈரோடு என்.அம்மையப்பர் எ.புவனேசுவரி 
பி 
. 
ஆர்.லாட்டா 

நாதர்கோவில் 
சேதரசு 

இராமநாதபுரம் வே,கபிலன் 

சென்னை 
சிரஞ்சீவி 

தேவகோட்டை 


1966 


111 


1967 


. 


கோவை 


* 


புதிய 
தலைமுறை 
குமரிக் 
கடல் 
மல்லிகை கபிலர் 


1967 


வானளில் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் வெளியீட்டாளர் 


இடம் 


1967 1970 


பாரதிதாசன்குயில் அன்னைநிலம் மனம் செம்மலர் 


1971 


பிறைசூடி 


மாலா 


1972 


1973 


சு.மன்னர்மன்னன் 

புதுவை க.ர.நல்லசிவம் 

ஈரோடு 
சேர 
சச்சிதாநந்தம் 

சேலம் 
கே 
. 
முத்தையா 

மதுரை எஸ்.சந்திரசேகரன் 

திருவிதாங்கோடு எஸ்.எஸ்.சர்மா 

சென்னை திருவைசி.ஐயப்பன் 

நாகர்கோவில் வள்ளுவன்கிளாரன்சுமேத்தா 

சென்னை எஸ்.லட்சுமி நா.ரா.நாச்சியப்பன் 
எம் 
. 
அப்துல் 
சத்தார் 

திருச்சி 
நெ 
. 
சி 
. 
சாம்பமூர்த்தி 

சென்னை 
கஜேந்திர 
பாஸ்கரன் 

பாண்டிச்சேரி நீ.தருமலிங்கம் 

தஞ்சாவூர் 
எஸ் 
. 
டி 
. 
சுந்தரம் 

சென்னை 
இளஞ் 
செழியன் சுபநாராயணன் 
எம் 
. 
சி 
. 
அசுமல்லா 

மரவக்குறிச்சி 
இ 
. 
பா 
. 
சரசு 

பரமக்குடி 
ஆற்றலரசு 

சேலம் 
சோலை 
இருசன் 
கே.எம் 
. 
வேனுகோபாலன் 


தேன் 
மழை 
தேன் 
துளி இளத்தமிழன் வாய்மை ஜெயந்தி ஏப்ரல் தஞ்சை 
அமுதம் உலகநாடகம் முகில் ஒன்றேமுக்கால்பக்கம் அஞ்சாமை பனித்துளிகள் தோகை சங்கொலி விடியல் 


1974 


1975 


சென்னை 


மாதமிருமுறை 


1841 


4 


ஹென்றிமார்ட்டின் 
மானிப்பாய் 
( 
இலங்கை 
) கிறிஸ்தவசமயத்தினர் 

சென்னை அமெரிக்கன்மிசனரி 


9842 1876 


1183 1887 1888 1889 1902 1915 1926 1931 1933 1934 


உதயதாரகை ஜனசிநேகன் அரோரா கத்தோலிக்க 

பாதுகாவலன் சுகுணபோதினி மகாராணி இந்துநேசன் இந்துசாதனம் திருச்சிநேசன் வர்த்தமித்திரன் 
அபிநவமகயாவதி காந்தி விசித்திரன் பெரிய 
கோயில் 
சகோதரன் பாரதகேசரி 
மணிக்கொடி 


1113 


பிலிப்பைய்யா 

இலங்கை இ.பாலசுந்தரமுதலியார் 

சென்னை வி.கிருஷ்ணமாச்சாரி 

பினாங்கு நல்லூர்த.கைலாசப்பிள்ளை யாழ்ப்பாணம் எம்.டி.சுப்பிரமணியபிள்ளை 

திருச்சி 
கே 
. 
நடேச 
ஐயர் 

தஞ்சை எம்.எஸ்.ஏ.அப்துல்காதர்சாகிபுசேலம் தெ.ச.சொக்கலிங்கம் 

சென்னை ஏ.கே.சந்திரசேகரன் 

சென்னை எஸ்.பார்த்தசாரதிஐயங்கார்திருவரங்கம் 
வி 
. 
ஜி 
. 
தாஸ் 

சாயர்புரம் 
எல் 
. •ஏ.கபூர் 

திருச்சி 
கே 
. 
சீனிவாசன் 

சென்னை ஆர்.எஸ்.பதி வீர.சிதம்பரம் ரா.கிருஷ்ணமூர்த்தி டாக்டர்ஈ.சுப்பிரமணியம் 

ஆம்பூர் வி.ஆர்.இராஜகோபாலன் 

திருச்சி ஆர்.ஞானமாணிக்கம் 


1936 1938 1940 


காமதேனு 


1941 
1942 1943 1950 


மாலதி கல்கி 
தென்னாடு கலாமோகினி அனல் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1943 


வீரசக்தி ஆராய்ச்சிமணி 
ஜெய் 
பாரத் 
நீதி 


கோ 
. 
நீ 
. 
அண்ணாமலை கே.கே.சாமி சந்தானகிருஷ்ணன் 
வி 
. 
எஸ் 
. 
இராமசாமி 


கோவை திருச்சி 
சென்னை குகலூர் 


வாரஇதழ்கள் 


1877 


இலங்கை 
சென்னை 


the 


1882 
1882 1889 1919 1912 1919 1919 


இலங்கை 
தரங்ம்பாடி வேலச்சேரி சென்னை 


கத்தோலிக்க 

பாதுகாவலன் தினவர்த்தமானி 
சுதேச 
மித்திரன் உதயபானு திருநாள்நேசன் 
பாலிய 
சஞ்சாரி சைபுல்இஸ்லாம் இந்தியமித்திரன் இந்தியதேசாந்திரி சமரசபோதினி 
சுகோதயம் நவநீதம் கலாநிலையம் புண்ணியபூமி 
விடுதலை 


கத்தோலிக்கசமயவெளியீடு ரெவ.பெர்சிவல்பாதிரி 

சுப்பிரமணிய 
ஐய்யர் பெ.காத்திகேயபிள்ளை ஏ.பெஹல்பெர்க்கு திருமதி.டி.ஆலன் 
மௌலவி 
அகமத்சயித் ஜி.ஏ.வைத்தியராமன் 
டி 
. 
கே 
. 
சுவாமிநாதன் இ-சூரியநாராயணஐயர் வி.என்.ரங்கசாமிஅய்யங்கார் 
எம் 
. 
எம் 
. 
புகாரி ஈ.குமரய்யா 
பி 
. 
எம் 
. 
துரைசாமி 
ஆச்சாரி 
வி 
. 
எம் 
. 
சாமிநாதன் 


தஞ்சாவூர் 


ஆரணி 


1920 
1921 1927 1928 1931 


சிங்கப்பூர் 
சென்னை 


திருச்சி 


சென்னை 


1901 1929 1932 1 


T 


-- 


எல் 
. 
அனந்தய்யர் 
சி 
. 
ஆர் 
. 
சீனிவாசன் 
எஸ் 
. 
கே 
. 
கணபதி 
ஐயர் 
டி 
. 
எஸ் 
. 
சுந்தரம் 
பிள்ளை 
ஆர் 
. 
ஆனந்த 
ராவ் எஸ்.எஸ்.வாசன் 4.சிவஞானம் 
எம் 
. 
கே 
. 
திருவேங்கடம் 


திருச்சி 
தர்மபுரி 
சென்னை 

திருச்சி 
சென்னை 


1935 


1936 


திருச்சி 


1938 


சென்னை 


இந்துநேசன் சுதேசமித்திரன் 

தென்னாலிராமன் விஜயகேசரி இந்தியத்தாய் நாரதர் சிவாஜி லோகசக்தி தேவஸ்தான 

பத்திரிகை நம்நாடு 
பாரத் 
நாடு 
நாடோடி பாரத்தேவி பாரதமணி ஜன்சேவை சங்க 
நாதம் மதுரைமுரசு தமிழன் 
திராவிட 
நாடு புதுஉலகம் தமிழ்உலகம் தமிழ்ஹரிஜன் வெள்ளிமணி 
ஜனதா காமகோடி 


19.39 


115 


1940 1942 


L. 


எஸ் 
. 
பார்த்தசாரதி 
ஐய்யங்கார் 
பி 
. 
கோபாலரத்தினம் டி.கே.ஜகன்னாதாச்சாரியார் 
எம் 
எஸ் 
. 
விசுவநாதன் 
வி 
. 
ராமசாமி 
கா 
. 
சீ 
. 
வேங்கட்டரமணி 
கே 
. 
பி 
. 
திருவேங்கடம் ஆர்.கிருஷ்ணசாமி 
எஸ் 
. 
பி 
. 
ஆதித்தன் 

பா 
. 
ஆதித்தன் 
சி 
. 
என் 
அண்ணாதுரை 

ஆர் 
. 
நடராஜன் 
வி 
எஸ் 
. 
வெங்கட்டராமன் 
திரிகூட 
சுந்தரம் 
பிள்ளை 
எம் 
. 
எஸ் 
. 
விசுவநாதன் 
வி 
. 
ஆர் 
. 
இராதாகிருஷ்ணன் 
பி 
. 
வி 
. 
ரங்காச்சாரியார் 


மதுரை 


155 


காஞ்சீபுரம் 


சென்னை 


1946 1947 


சென்னை 


கும்பகோணம் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
வெளியீட்டாளர் 


. 


1946 1948 


1949 


காண்டீபம் ஆஸாத் நந்தினி மான் 
அரும்பு ஈரோட்டுவாசி உடுமலைபீரங்கி 
பேனா 
முனை நெல்லைச்செய்தி 
அமிர்த 
சஞ்சீவி 


116 


1950 


ஜனமணி 


எஸ்.எஸ்.மாரிசாமி 

சென்னை 
மௌலானா 
அப்துல் 
ஹகீம்கும்பகோணம் ஏ.குப்புசாமி 

திருச்சி கலைவாணன் 

சென்னை இ.எல்லப்பன் 

கோவை 
எஸ் 
. 
பி 
. 
சண்முக 
வேலாயுதம் 

ஈரோடு 
பி 
. 
ரங்க 
நாதன் 

சென்னை ஏ.அருணாசலம் 
என் 
. 
சோமயாஜலு 

திருநெல்வேலி இராம.நாச்சியப்பன் 

காரைக்குடி 
வி 
. 
பி 
. 
கோபாலகிருஷ்ணன் 

சென்னை 
பி 
. 
ஆர் 
சாமி 
நாதன் 

சிவகங்கை எம்.முத்துவேலு 

சென்னை 
எம் 
. 
ஆர் 
இராதா ஆர்.வீரமுத்து 

கும்பகோணம் ஏ.கோபாலதேசிகாச்சாரியார் 
வி 
. 
ஆர் 
. 
சந்தானம் 

சென்னை 
பாலகவி 
. 
இராமநாதன் 
செட்டியார் 
காரைக்குடி 
பி 
. 
அண்ணாமலை 

சென்னை 
எஸ் 
. 
பாலு 

மதுரை ளவழகனார் 

மாம்பாக்கம் 
ஜி 
. 
எம் 
. 
இரத்தினம் 

சென்னை 


சங்கநாதம் தியாகபூமி தூண்டுகோல் அறப்போர் ஆர்யதர்மம் சாணக்யா செட்டி 
நாடு குடியாட்சி முழக்கம் 
முல்லைக்கொடி நீதிக் 
களஞ்சியம் 


. 


1950 


19?7 1887 1950 


- 


1951 


{ 


ஜே.எஸ்.வாசன் 

சென்னை 

பினாங்கு 
எம் 
. 
பாஸ்கர 
நாயர்ஜலகண்டசோழபுரம் 
பண்டிட் 
. 
ஜெயிலானி 
விஷாரல் தாராபுரம் 
பி 
. 
ராமசாமி 

சென்னை 
பி 
. 
எஸ் 
. 
வேலுசாமி 

பொள்ளாச்சி 
கே 
. 
பழனியப்பன் 

மதுரை திறக்குறள்முனுசாமி 

திருச்சி 
எம் 
. 
எம் 
. 
ஜாமில் 

சென்னை 
கே 
. 
ஆறுமுகம் 
எம் 
. 
என் 
. 
இராஜமாணிக்கம் 
திருவத்திபுரம் 
விஜய 
பாஸ்கரன் 

சென்னை பழ.வ.பழனியப்பன் 

சேலம் ஆர்.என்.கண்ணபிரான் எஸ்.எஸ்.மாரிசாமி 

சென்னை 


3. 


ஹநுமான் உலகநேசன் 
பொய்யா 
மொழி 
இடி முன்னேற்ற 
முரசு பொள்ளாச்சிவாசி மதுரைமலர் குறள்மலர் 
பிரம்படி மக்கள் 
மன்றம் போராட்டம் விடிவெள்ளி மந்திரி மக்கள் 
தூதன் 
பேரிகை இமயம் தினமணி 
கதிர் யதார்த்தவசனீ சைபுல்இஸ்லாம் புதுயுகம் தம்பி வாரச்செய்தி கலைமன்றம் 
தென்றல் மறுமலர்ச்சி புத்துயிர் 


1952 


-117 


1953 1954 


1954 


டி,என். 


ஏ 
. 
என் 
. 
சிவராமன் 
ஹேமாவதி 
கோல்பத் 

கும்பகோணம் புதன்கிழமைதோறும்வெளியாகியது 
பர்மா 
ஆர் 
. 
ராமநாதன் 

சென்னை தில்லைவில்லாளன் 

சிதம்பரம் •நாராயணன் 

காரைக்குடி 
பால்வண்ணன் 

சென்னை 
கண்ணதாசன் எம் 
. 
யூசுப் 

திருச்சி 
எஸ் 
. 
என் 
. 
நரசிம்மராஜு 

சேலம் 


1951 1954 


ஆண் 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1929 1949 1954 


இந்தியமித்திரன் இனமணி திரும்பிப்பார் 
வழிகாட்டி 


Ul 


விஜய 


1955 


-- 


+t 


காந்தி 
சங்கப் 
பலகை 
சண்முகா தமிழ்முழக்கம் தியாகபூமி விக்டரி பிரங்கி 
பதுமை 
டைஜஸ்ட் எழுச்சி காவலன் 


811 


பி.வேணுகோபால்நாயுடு 

ஈப்போ த.வ.மு.மகாலிங்கம் எஸ்.வேலன் 

சென்னை டி.ராகவன் 
என் 
. 
சோமயாஜலு 

திருநெல்வேலி 
வி 
. 
பி 
. 
கோபால 
கிருஷ்ணன் 

சென்னை சின்னஅண்ணாமலை 
எஸ் 
. 
என் 
. 
கிருஷ்ணமூர்த்தி 

மதுரை 
கர் 
. 
மு 
. 
ஷெரிப் 

சென்னை ஓ.கே.வைத்தியநாதன் 

மதுரை எஸ்.எஸ்.குப்புராஜ் 

திண்டுக்கல் பி.கே.நாகசாமி 

மதுரை வி.கே.சுப்பிரமணியம் 

பினாங்கு கே.அண்ணாமலை 

சுங்கைசிட்புட் 
கே 
. 
ராதா 

பினாங்கு தேசியத்தோட்டத்தொழிலாளர்சங்கம் 

கோலாலம்பூர் 
சின்னத்தம்பி ஆர்.இராமநாதன் ராம்.சின்னையா 

சிறம்பான் கலாச்சாரஅமைச்சு 

சிங்கப்பூர் 


- 


1957 1959 1946 1951 


சங்கமணி 


1936 1947 1965 


சமத்துவன் சமுதாயஊழியன் சிறம்பான்செய்தி கண்ணோட்டம் 


1915 


1933 


கோலாலம்பூர் 

பினாங்கு 
சிங்கப்பூர் பினாங்கு 


1934 1937 


கோலாலம்பூர் 


1941 


மகாயுத்தசமாசார பத்திரிகை தேசநேசன் நவநீதம் ஜனவர்த்தமானி தேசாபிமானி தாழிலாளி ஜெயமணி ஜேய்ஹிந்த் சிறம்பான்கெஜட் 
பாட்டாளி 
முரசு மலாயாவர்த்தமானி 
செங்கதிர் 
தேச 
பக்தன் 
மலை 
நாடு 


ஹமீதுகளஞ்சியம் எம்.எம்.புகாரி எம்எஸ்.மணியம் 
எம் 
. 
ஜெகதாசன் ரெ.சீனிவாசன் சா.சுப்பிரமணியம் ஆதி.நாகப்பன் ராமசின்னையா வீரசேனன் எஸ்.பிச்சைப்பிள்ளை ஆர்.இரத்தினவேலு டி.எஸ்.கனசுசுந்தரம் 
வி 
. 
மீனாட்சி 
சுந்தரம் 


1943 1946 


பினாங்கு 
சிறம்பான் 

சிங்கப்பூர் 
கோலாலம்பூர் 

பினாங்கு 
சுங்கைசிப்புட் 


1963 
1964 1965 


15. 


வாரஇருமுறைஇதழ் 


1948 1950 


உரிமை தேஜோபிமானி செந்தமிழ்ச்செல்வி மறைத்தமிழன்) 
காந்தி 
நாடு 


எம்.மணியம் எஸ்.அம்பலவாணப்பிள்ளை எஸ்.முத்துசாமி பவுல்ஞானமுத்து கே.பி.திருவேங்கடம் எஸ்.ஏ.பி.அண்ணாமலை ஆர்.சிவானந்தம் 


ஈப்போ பேராக் 
பினாங்கு 
உசிலம்பட்டி 

கோவை 
சென்னை 


1951 


குமுதம் 


மாதர்முன்னனி 


கரூர் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் வெளியீட்டாளர் 


இடம் 


தாய்நாடு 


ஜிங்லி 


1958 


1953 


126 


1954 


ஞாயிறு தஞ்சைமணி கிளர்ச்சி சௌராஸ்டிரமணி சமரன் சுதந்திரம் 
காங்கிரஸ் 
செய்தி 
வழித்துணை இளைஞன் முயற்சி கேரள 
முரசு மகாஜனம் 
நம்மூர் கண்ணகி செம்பிறை அன்னை மலையரசு தொண்டன் உரிமை வானொலி 


எம்.மோராய்ஸ் 

மதுரை 
பி 
. 
வி 
. 
பார்த்தசாரதி 

சென்னை ஏ.கே.வேலன் 

கரந்தை 
எஸ் 
. 
கணபதி 

கும்பகோணம் ஆர்.எஸ்.தங்கப்பழம் 

திருமங்கலம் பி.ஆர்.கோவிந்தசாமி 

கும்பகோணம் ஏ.எஸ்.எம்.இஸ்மத்பாட்சா என்.இ.ரகுநாதன் 

சென்னை 
என் 
. 
ரங்கநாதன் 

விழுப்புரம் வி.திருவேங்கடஐயங்கார் 

சென்னை 
பி 
. 
கே 
. 
நடராஜன் 

விருதுநகர் திருக்கண்ணன் 

மதுரை 
கே 
. 
ஏ 
. 
சையத் 
மகமத் வண்டிப்பெரியார் பி.ஆர்.முத்துசாமி 

மதுரை ஹாஜி.ஜி.சாகிப்பு சக்திமோகன் 

மதுரை 
வி 
. 
எஸ் 
. 
இஸ்மாயில் 
ஜின்னா 

சிங்கப்பூர் ஏழுமலை 

கோலாலம்பூர் 
செல்லையா 
ரத்தினம் 
கே 
. 
ஒய் 
. 
அமரன் 

கோலாலம்பீர் சா.க.சாமி 

சிங்கப்பூர் இரா,சிவபெருமாள் 

சிங்கப்பூர் 


ஆத்தூர் 


> 


1955 1960 1963 1964 1965 1966 1967 


9 . 


சமய இதழ்கள் 


உலகில் மாந்தன் தொடக்கத்தில் இடி மின்னல் , காற்று , 
நெருப்பு முதலியவற்றைக் கண்டு பயந்தான் ; நடுங்கினான் . 
இயற்கையில் ஏற்படும் இவ்விளைவுகளுக்குக் காரணம் 
அறியாமல் , தன்னை மீறிய சக்தியால் , அற்புதத்தால் தான் 
அவை நிகழ்கின்றன என்று மாந்தன் முதலில் நம்பினான் ! 
ஆகவே , நீரை நெருப்பை காற்றை விசும்பைத் தன்னைவிட 
அதிக ஆற்றல் மிக்கதாக அவன் உணர்ந்தான் . நிலம் , நீர் , 
காற்று , தீ , விசும்பு என்னும் 

என்னும் ஐம்பூதச் சேர்க்கையால் 
உருவானதுதான் இவ்வுலகம் என்பதை அவன் 

விளங்கிக் 
கொண்டதே பிற்காலத்தில் தான் ! 


என்ற 


உலகம் தோன்றிய நாள் முதல் இயற்கையை வழி 
பட்டும் , கடவுள் உண்டு 

கொள்கையை ஏற்றும் , 
அதற்கு எதிராகக் கடவுள் இல்லையென்ற கருத்தை 
வலியுறுத்தியும் வரும் மக்கள் 

அவரவர் 
கொள்கையை நிலை நிறுத்தி வாதப் போராட்டங்களை 
ஞாலமெங்கும் நெடுகத் தொடர்ந்து நடத்தி வருகின்றது . 


கூட்டம் , 


வேதம் என்றும் உள்ளது . அது கடவுள் அருள் பெற்றவர் 
களால் உணரப்பட்டும் உணர்த்தப்பட்டும் வழிகாட்டப் 
பட்டும் வருகிறது என்றும் , கடவுளும் மறையும் என்றும் 
உள்ளன என்றும் , அவை அநாதி என்றும் வேதத்தைப் 
பின்பற்றுவோர் வலியுறுத்திச் சொல்லி வருகின்றனர் ! 
கண்ணால் காண முடியாததையும் உணர முடியாததையும் 
இருக்கின்றது என்று சொல்வது அறிவுக்கு ஏற்றதன்று 
என்று கடவுளை நம்பாத நாத்திகர் கூறி வருகின்றனர் . 
இப்படியாக ஆத்திக- நாத்திகக் கருத்துப் போர் உலகம் 
அறிவு பெற்ற நாள் 

முதல் 

தொடர் போராட்டமாக 
ஓயாமல் நடைபெற்று வருகின்றது ! 


இந்தியத் துணைக் கண்டத்தில் வேதத்தை ஒப்புக் 
கொண்டு , அதே சமயத்தில் கடவுள் இல்லையென்று வாதிப் 
போர் கூட்டமும் அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளதை தத்துவ 
வரலாற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம் . இப்படிப் 
பட்டவர்களை அகச் சமய வாதிகளாக - அவர்கள் நாத்திகக் 
கொள்கையை 

மேற் 

கொண்டிருந்தாலும் ஏற்றுக் 
கொண்டுள்ளனர் ! ஆனால் , வேதத்தை அடியோடு ஏற்காத 
சமண பௌத்த சமயத்தினர் புறச்சமய வாதிகளாக 
கருதப்பட்டு வருகிறார்கள் ! 


s 


i 


22 


1. கிறிஸ்தவம் : இயேசு கிறிஸ்து யூத இனத்தைச் 
சேர்ந்தவர் . சாதாரண மக்கள் பேசிய அரமேய்க் மொழி 
யில் பேசியவர் ; இவர் நூலறிவு இல்லாதவர் . என்றாலும் 
ஒழுக்கத் தவறு என்னும் கரையில்லாதவர் . மானிடராகப் 
பிறந்த இவருடைய வாழ்க்கை வரலாற்றைக் கூறுவன 
விவிலிய ( Bible ) நூலிலுள்ள நான்கு சுவிசேஷங்களும் 
அபோஸ்தலர் நடவடிக்கைகளும் ஆகும் . 


கடவுள் மனுக்குலத்தின் தந்தை , மக்கள் எல்லாரும் 
அவருடைய பிள்ளைகள் என்பது கிறிஸ்தவத்தின் முதல் 
அடிப்படைக் கொள்கை . அன்பால் மனிதன் கடவுளோடு 
ஒற்றுமைப் படுகிறான் என்பது கிறிஸ்தவ சமய சாரமாகும் . 


இயேசு கிறிஸ்து தமது கொள்கைகளைக் கூறிவந்ததாலும் , 
அவர் தம் காலத்தில் நிலவிய அட்டூழியங்களை எடுத்துக்கூறி 
கண்டித்ததாலும் , பல தொல்லைகளுக்கு உட்பட வேண்டிய 
வரானார் . பல இடங்களுக்கு அலைந்து திரிய 
வரானார் . கடைசியில் , சிலுவையில் ஏற்றப்பட்டு உயிர் 
துறந்தார் . 


வேண்டிய 


கிறிஸ்தவ மதத்திலிருந்து கி . பி . 1.054 கிரேக்க 
கத்தோலிக்கர் என்ற பிரிவும் , ரோமன் கத்தோலிக்கர் என்ற 
மற்றொரு பிரிவும் ஏற்பட்டன . 16 ஆம் நூற்றாண்டில் 
உண்டான சமயச் சீர்திருத்த இயக்கங் காரணமாகப் 
புராடெஸ்டண்டு ( Protestant ) என்றொரு பிரிவும் உண்டா 
யிற்று . இப்பிரிவினர் பின்பு பல சிறுசிறு பிரிவுகளாகப் பிரிந்து 
தொண்டு புரிந்து வருகின்றனர் . 

கிறிஸ்தவர்களுக்குத் தங்களது சமயத்தைப் பரப்புவதற் 
காக வேண்டியே இதழ்களைத் தமிழ்மொழியில் துவக்க 
வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது . அவர்கள் கத்தோலிக்கப் 
பிரிவினராலும் சீர்திருத்தப் பிரிவினராலும் பல வழிகளில் பல 
முறைகளில் வெவ்வேறு துறைகளில் இதழ்கள் தோற்று 
விக்கப்பட்டுள்ளன . அவற்றைப் பற்றி கிடைக்கக் கூடிய 
விவரங்களைக் கொண்டு ஒவ்வொன்றாக அறியலாம் . 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1831 1840 


கிறித்துவசங்கம் 


சென்னை 


நாகர்கோயில் 


ரெவ.டூத்தி கிறித்துவசமயத்தினர் 


பாளையங்கோட்டை 


, 


சென்னை 


1841 1842 1845 


தமிழ்மாகசின் மிஷினரி 

பார்வையாளன் பாலதீபிகை பிரண்ட்லி 

இன்ஸ்டிரக்டர் ஜனசிநேகன் அரோரா டமில் குவார்ட்டர்லி 

ரிபோசிட்டர் 
நற்போதகம் தமிழ்க்காலாண்டு வெளிப்படுத்துவோன் தர்மப்பள்ளிப்போதம் தேசோபகாரி உண்மைவிளக்கு தென்திருவிதாங்கூர் செய்தியாளன் அருணோதயம் திருச்சபைப்பத்திரிகை கற்பகவிருட்சம் அமிர்தவசனி 


அமெரிக்கன்நற்பணியாளர் திருநெல்வேலிடையோசிசன் 


1849 1854 


மதுரை திருவெல்வேலி 


ரெவ.இ.வெப் 


1859 1861 


ரெவ.எப்.பெய்லி 
ரெவ 
. 
ஆர் 
. 
எம் 
. 
பாபு 


மதுரை நாகர்கோயில் 

நெய்யூர் 
சென்னை 


1863 


நாகர்கோயில் தரங்கம்பாடி 


ரெவ 
. 
ஜோலோ ரெவ.எச்.பெயின்யெர்ஸ் எஸ்.சாமுயேல்பிள்ளை சுதேசகிறித்துவப்பெண்கள் 


சென்னை 


1884 1865 


சென்னை 


1875 1884 1890 1905 


சிநேக 
போதன் 
சத்திய 
வேதானுசாரம் வேதவிளக்கன் 
பாலர் 
தூதன் 


ரெவ.ஆர்.மெடோஸ்பாளையங்கோட்டை எம்.சி.யோகப்பிள்ளை ரெவ.டி.வேதநாயகம் எஸ்.பி.ஜி.குழந்தைகள்மிஷன் பாளையங் 

கோட்டை ரெவ.ஜே.பி.பிரண் 

திருச்சி 


1909 


சென்னை 


1919 


தரங்கம்பாடி 


எஸ்.ஞானாபரணம் 
எம் 
. 
ஷாபர் ஏ.பெஹ்ல்பெர்க்கு ரெவ.எஸ்.ஜெஹின் ரெவ.ஏ.சி.கிளேடன் ரெவ.எச்.ஒ.பாப்பிலி 


சென்னை பசுமலை 


1911 


சென்னை 


திரு 
இதயத்தூதன் இந்தியசுதேசமிஷனரி 

சங்கத்தீபிகை 
பிரசங்க 
விளக்கம் திருநாள்நேசன் 
திருப்பணித் 
தோழன் 
வேதியர் 
விளக்கு ஐக்கியசபைத்தூதிகை சந்தோஷதொனி மாசாந்திரசாட்சி நல்லஆயன் அனைத்து நாட்டு ஞாயிறுபள்ளிபாடங்கள் பாலியசஞ்சாரி 
பக்கத்து 
துணை நிகழ்காலசத்தியம் கத்தோலிக்க 

போதகன் ஜீவத்தண்ணீர் 
நற்போதகம் 


வி 
. 
எஸ் 
. 
தாஸ் ஏ.ஆர்.ஜா ன் 


சென்னை 


1912 


ஜே.எச்.வெய்காப் திருமதி.டி.ஆலன் டி.ஆலன் 
ஜ 
. 
எஸ் 
. 
ஜேம்ஸ் 


திருச்சி 


1913 


குடும்ப 


ஆர்.பி.குழந்தைசாமி எஸ்.ஜி.மதுரம் டி.எம்.பாக்கியநாதன் 


பாளையங்கோட்டை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1913 


சுவிசேஷ 
பிரபல்ய 

வர்த்தமானி 
மாதக் 
கடிதம் 


திருமதி 
. 
வி 
. 
எம் 
. 
வால்போர்டு 


திருநெல்வேலி பாளையங் 

கோட்டை 
இடையான்குடி 

நசரேத் 


சீர்மை 
முயற்சிகள் 
வாலிபர் 
மித்திரன் அர்ச்அந்தோனியார் 


ரெவ.ஜி.எச்.லாம்ப் 
பி 
. 
தேவவரம் 


1915 


தூதன் 


செயின்டுஅந்தோனிகோயில் 


திருச்சி 


1916 


ஆர்.வி.ஆசீர்வாதம் பாளையங்கோட்டை 
ரெவ 
. 
எம் 
. 
மோதியவாஸ் 


1917 


ஜே.எல்.மிராண்டா ரெவ.சி.பி.ஞானமணி 


திருச்சி 


1918 1919 


சென்னை 


அத்தியக்ஷாதீனப் 

பத்திரிகை 
கத்தோலிக்க 
நேசன் 
போ 

தனாசாஸ்திரப் 
பூங்கொத்து தமிழ்ச்சபைதீபிகை வேதமாணாக்கர் 
ஐக்கிய 
சங்க 
பத்திரிகை திருச்சபைமணி இரக்ஷணிய 

வர்த்தமானி கிண்டிவேதியநேசன் 
ஜுதிபேத 
மற்றோன் 


தேசசுந்தரம் ஜா.வேதக்கண் 


தஞ்சாவூர் 


1920 


1922 


எம்.ஸ்விப்ட் ந.ந.பிரௌன் ஜி.டேவிட் 


மதுரை 
சென்னை 


ஜார்ஜ்அதிர்ஷ்டம் 


பசுமலை 


ஜே.அன்புதயம் 


பாளையங்கோட்டை 


எம் 
. 
ஆர் 
. 
மகிமைதாஸ் 


சென்னை 


ரெவ.ஆர்.வி.ஆசீர்வாதம்பாளையங்கோட்டை 


எச் 
. 
திரோயர் 
எச் 
. 
தேவதாஸ் 


சென்னை 
தின்னனூர் 


1921பிரான்மலை 

சீர்திருத்தன் மிஷனரிஇன்டெலி 

ஜென்சியர் 1982கத்தோலிக்க 

பரோபகாரி திருநெல்வேலி 
டையோஸிஷன் 
பத்திரிகை 

அனைத்துநாட்டு 
பைபில் 
படிப்பகக் 
கழகம் கிறிஸ்துதாசன் நாசரேத்திருச்சபை 

வர்த்தமானி 1923ஆற்காட்டுமிஷன் 

வர்த்தமானி தமிழ்ச்சபைதீபிகை 
1924 
ஜீவ 
ஒளி கிறிஸ்தவபிரபல்ய 

போதினி பூச்செண்டு 

சுவிசேஷஎக்காளம் 1925 
ஆற்காட்டு அசம்பிளி 

வர்த்தமானி 1927தனியார்வேலை 

சங்கத்தீபிகை 
சத்திய 
தீபம் 


சி 
. 
ஜி 
. 
ஸ்டாப் 
ரேத் 


நாசரேத்து 


ர் 
. 
ஐே 
. 
எஸ் 
. 
வார்ஷன் 

பி.ஞானவொளி 
எஸ் 
. 
தேவப்பிரசாதம் 


ஆரணி 
( 
வ 
. 
ஆ 
. 
) 

கடலூர் அந்தியூர் 


சென்னை 


டி.ஏ.சாமுவேல் ரெவ.எல்.பரஞ்சோதி ரெவ.ஜே.ஜே.எல்லிஸ் 


திருச்சி 


மன்னார்குடி 


ஜே 
. 
ஏ 
. 
ஜாகப் 


ஆரணி 


டி.சாமுவேல் 
எம் 
. 
ஆர் 
. 
தாஸ் 


சென்னை பாளையங்கோட்டை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


எஸ்.ஜபரத்தினம் ஜே.ரோச்சு 


சென்னை 
தூத்துக்குடி 


சென்னை 


ஹார்வுட் எஸ்.கே.தேவசிகாமணி 


பி.ஏ.யோவான் 


திருச்சி 


ரெவ.வி.வேதநாயகம் 


சென்னை 


124 


1928 

சத்தியவேதபோதகம் 1929ஞானதூதன் 
வேத 
போத 
மாத 

தோழி 1930 
ஜீவவழி 1931 
சுதேச 
கிறிஸ்தவ 

மாதப்பத்திரிகை 1933 
கிறிஸ்தவஊழியரின் 

தோழன் கத்தோலிக்கஉண்மை 

உபதேசி 
சுவிசேஷ 
தூதன் 

அஸோஸியேடட் 
பைபில் 
மாணவர் 
மாத 
இதழ் 
1934 
குருஸ்அடி 

சத்தியதூதன் 

வழிகாட்டி 1935பனிமயம் 

ஜீவமணி கிறிஸ்தவசாட்சி 

புலரொளி 
1936பாப்திஸ்துதீபிகை 


ஜே.எம்.மிராண்டா ரெவ.டி.தேவபிச்சை 


திருச்சி சாவேர்புரம் 


ஏ.டி.பிரிஸ் 


வி 
. 
தேவசந்தோஷம் 

சென்னை ரெவ.பி.கிரேஸாக் 

உதகமண்டலம் வி.கே.பிளாக் 

சென்னை பாதர்எல்.பெச்சு 

கூனூர் 

தூத்துக்குடி டி.சி.சிங்காரம் 

திருச்சி 
பி 
. 
ஜே 
. 
பரமானந்தம் 
பாளையங்கோட்டை பி.ஆர்.இராஜசூடாமணி 

சென்னை எல்.வாட்ஸ் 

கோவில்பட்டி 


1. 


அருள்தங்கையா 

சென்னை 
ரெவ 
.வி.இக்னேஷியஸ்சாமா 

மதுரை ஓய்.ஜி.தாமஸ் 

பிரகாசபுரம் 


ரெவ.சாமுவேல்பாக்கியநாதன் 


மருதகுளம் 


1940ஜீவவெளிச்சம் 1941கத்தோலிக்கசேவை 1942 
தமிழ்த் 
தூதன் சுத்தாங்கசுவிசேஷ 

பிரபல்யம் 1945 
தமிழ்ச் 
சகாயத் 

தீபிகை 1946கத்தோலிக்கன் 1947வேதவியாக்கியானக் 

குறிப்புகள் 
1948 
மாதப் 
பத்திரிகை 

தினசரிவேதவாசிப்பு மிகாவேல் 

புத்துயிர் 
1950மெய்ஞ்ஞானம் 
1951கோயம்புத்தூர்தீபிகை 

ஸ்தானாபதி சற்பிரசாததூதன் 

அமெரிக்கன் ஆற்காட்டுமிஷன்செய்தித்தாள் 

குத்துவிளக்கு 

மைக்கேல்னி 1953வேளாங்கன்னிகுரலொலி 


பி 
. 
ரத்னய்யா 

சென்னை ஜே.டி.மணி 

கும்பகோணம் ரெவ.தாமஸ்டேவிட் 

கூனூர் 
டி 
. 
சி 
. 
தேவக்கண்ணு 

ஈரோடு 
எஸ் 
. 
பரமானந்தம் 

சென்னை 
ஜி 
. 
என் 
. 
இஸ்ரேல் 
எஸ் 
. 
தேவ 
இரக்கம் 

பாளையங்கோட்டை 
எஸ் 
. 
எம் 
. 
பக்தவத்சலம் 

சென்னை பி.டி.ஞானசிரோன்மணி 

கோவை 
ஏ 
. 
ஜே 
. 
மோரோலிங் 

தென்காசி 
ரெவ 
. 
எம் 
. 
எம் 
. 
சிங்கராயர் 

கோவை 


சி 
. 
ஏ 
. 
சாமுவல் 


வேலூர் 


ஏ 
. 
என் 
. 
இஸ்ரேல் 


சென்னை 


ஜ.எப்.பிண்டோ 
எச் 
. 
தேவதாஸ் 


தஞ்சை தின்னனூர் 


அமுது 


129 


இந்து சமயம் : இந்தியா மீது படையெடுத்து வந்த வெளி 
நாட்டினருக்கு முதலில் சிந்து என்னும் பெயருடைய ஆறு 
தான் தெரியவந்தது ! இச் சிந்து என்னும் பெயரை அவர்கள் 
ஹிந்து என்று அழைக்கத் தொடங்கினர் . ஆகவேதான் , பரத 
கண்டத்திற்கு இந்துஸ்தான் என்ற பொதுப்பெயர் அவர் 
களால் 

சூட்டப்பட்டது . * இந்துஸ்தான் அமராஅய் 
(இந்தியா எமக்குரியது ) என்று கவிஞர் இக்பால்கூடப் 
பாடல் இயற்றியுள்ளார் ! ஆகவே , இந்துஸ்தான் என்றால் , 
இந்து சமய நாடு என்று பொருளாகாது ! 


இந்து மதத்தைத் தோற்றுவித்தவர் என்று எவரையும் 
பெயர் குறிப்பிட்டுச் சொல்ல முடியாது . இந்த நாவலந்தீவில் 
நெடுங்காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்களின் எண்ணங்களும் 
அவர்கள் கொண்ட கொள்கைகளும் , கண்ட 

முடிவுகளும் 
பல்வேறு பட்டவையாக இருந்தும் , அவற்றை ஒன்று சேர்த்து , 

கூட்டுப் பெயராக - ஒட்டுமொத்தமாக - விளக்கப்படும் 
பெயரே இந்து சமயம் எனப்படுகிறது . 


என 


இந்து சமயத்தில் - வைதீகம் , சைவம் , வைணவம் 

உட்பிரிவுகள் காணப்படுகின்றன . அந்தந்த 
உட்பிரிவினருக்கென்று சில வரையறுத்தக் கொள்கைகளும் 
கோட்பாடுகளும் உண்டு . ஆகவே , இந்து சமயத்திலுள்ள 
ஒவ்வொரு உட்பிரிவினரும் தத்தம் சமய நலத்தைக் காக்க 
வேண்டி இதழ்களைத் தோற்றுவித்து நடத்தியுள்ளனர் . 
அவற்றுள் ஒவ்வொன்றைப் பற்றியும் இப்போது தெரிந்து 
கொள்வோம் . 


வைதீகம் 


1864 


சென்னை 


வேத 
சமாஜம் டி.கே.வெங்கட்டராமய்யர் சி.ஆர்.சீனிவாசசாஸ்திரி ஸ்ரீகனகர்சுவாமிகள் 


1888 


விஜயபுரம் 


1890 


தத்துவபோதினி(i) 

(1924)(ii) 
பிரம்ம 
வித்தியா 

(1944) வைதீகசித்தாந்த 

தீபிகை வேதாந்ததீபிகை 
லலித 
பிரசனோதயா வேதாந்ததீபிகை 

(1913-14) பிரம்மஞானப் 

பத்திரிகை 


டி 
. 
நாதமுனி 
நாயுடு ஆரியன்அச்சகம் 


சென்னை 


1898 1887 1887 


எஸ்.வாசுதேவாச்சார்யா 


1906 


13.0 


சீர்காழி 


ஆர்யன் 


1911 
1913 
1915 1922 


தர்மவர்த்தினி ஆத்மாபிரவர்த்தினி ஆர்யதர்மம் சநாதனதர்மம் 


ஏ.ராமய்யர் 
சி 
. 
எஸ் 
, 
இராதாகிருஷ்ண 
ஐயர்கும்பகோணம் துரைசாமிமுதலியார் 

கலவை 
( 
வ 
. 
ஆ 
. 
) கே.டி.ராமசாமி 

கீழானந்தம் 
பி 
. 
பஞ்சாபகேச 
சாஸ்திரி 

திருவரங்கம் கே.வி.எஸ்.ஆனந்ததேசிகாச்சாரிகோட்டை 

குப்பம் 
( 
வ 
. 
ஆ 
. 
) பழனிமலை 

திண்டுக்கல் 
பி 
. 
எஸ் 
. 
கிருஷ்ணசாமி 
ஐயர்கும்பகோணம் டி.கே.ஜகனாதாச்சாரியார் 

மதுராந்தகம் 
எம் 
. 
வி 
. 
கிருஷ்ணசாமி 
ஐயர் 

சென்னை டி.கே.சீனிவாச்சாரியார் 


1924 


ஆசிரமபோதினி தெய்வபக்தன் 
வைதீக 
இந்து கல்பதருஆர்யவித்யா 

விமர்சனை 
விஜ்ஞானபாஸ்கரன் 


1929 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(ஆ) 
வெளியீட்டாளர் 


இடழ 


1938 1931 1934 193,5 


சென்னை 


1936 


1940 1947 


1948 


ரிக்வேதம் யதார்த்தவாதினி ஆஸ்திகமித்திரன் இந்துதர்மம் 

திஇந்தியர் 
மார்க்க 
பந்து 
பக்தாம்ருதம் பிரகாசம் ஸ்ரீகாயத்ரி 
காமகோடி 
( 
i 
) 

( 
ii 
) 
( 
1950 
) 
ஸ்ரீ 
சங்கர 
ஸத்குரு 

ஸேவா ஸ்ரீசங்கரகிருபா வைதீகதர்மவர்த்தினி பிரமஞானம் (ஞானகுரு பக்தன்(i) 

(ii)(1952) அருள் தெய்வீக 
வாழ்க்கை 
: தர்மசக்கரம் ஆகமஜோதி 


சிவதயானந்தா 

சென்னை ர்.வி.ராமாநுஜாசார்யா திருவரங்கம் வி.கிருஷ்ணமூர்த்திபாகவதர் 

தர்மபுரி ஈ.எஸ்.ரங்கசாமி என்.இ.சுந்தரவரதாச்சாரி பி.எஸ்.வைத்தியநாதசாமிஐயர் ஆர்.நம்பெருமாள் 

திருச்சி கே,பி.பாலசிங்கம் 

புதுக்கோட்டை டி.கே.எஸ்.பாரதி பி.வி.ரங்காச்சார்யா 

கும்பகோணம் எம்.ஆர்.சாம்பசிவஐயர் 

கோனேரி 
ராஜபுரம் 
: டி.சச்சிதானந்தா 

சென்னை கே.ஆர்.வெங்கட்டராமன் 

திருச்சி, வத்ஸ.சோமதேவசர்மா குருகனகர்சுவாமி 

திருவாரூர் எஸ்.ஜி.ராமலிங்கம் 

மதுரை எம்.ஆர்.சம்பத்குமார் 

சென்னை எம்.ஓ.அலசிங்காச்சாரி மத்தாசன் 

தஞ்சை ஏ.ஏ.அரியநாயகம் 

விருதுநகர் சுவாமிசித்பவானந்தா 
திருப்பராய்த்துறை 

ஏ.பாலசுப்பிரமணியகுருக்கள் 
சென்னை 


1959 1946 


சென்னை 


1949 


1950 1951 1952 1452 


1954 


மணிமொழி யதார்த்தவசனீ ஸ்ரீகாமகோடிபிரதீபம் இராமகிருஷ்ண 

விஜயம் 


வி.கிருஷ்ணன் ஹேமாவதிகோல்பத் கே.பாலசுப்பிரமணியஐயர் 


திருப்பத்தூர் கும்பகோணம் சென்னை 


1959 1958 


சுவாமி 
பரமாத்மாநந்தா 


மயிலாப்பூர் 


சைவம் 


1877 1880 1881 


எச் 
. 
சின்னத்தம்பி 

இலங்கை ஊரெழுசரவணமுத்துப்பிள்ளை மூத்ததம்பிச்செட்டி உடுவில்வைத்தீசுவரஐயர் வல்வை.பொ.ஞானசபாபதிப்பிள்ளை எஸ்.ஆட்சிலிங்கம் 

யாழ்ப்பாணம் சபாபதிநாவலர் 


1884 1889 
1891 


182 


சென்னை 


1894 


இலங்கைநேசன் 
சைவ 
உதயபாது 
விஞ்ஞானவர்த்தினி சைவசம்போதினி சைவாபிமானி ஆறதுசாதினம் ஞானமித்திரன் சிவரத்னமகுடம் சண்முகவிஜயம் சண்முகவிலாசம் சிவபக்திசந்திரிகை சித்தாந்ததீபிகை சித்தாந்தம் திருநீலகண்டம் சைவம் சைவப்பிரகாசம் சைவவித்யா 


டி.ஏ.கிருஷ்ணசாமிஐயர் 


1890 1910 1912 1914 1915 1916 1918 


ஆனந்தவைத்தியநாதசிவன் 

திருவாடி வி.வி. 
இராமன் 

சென்னை பூவை.கலியாணசுந்தரமுதலியார் வி.ஏ.கனகசபாபதிபிள்ளை நாகப்பட்டினம் ஐ.ஆதிமூலம்முதலியார் 

சென்னை ஏ.கந்தசாமிபிள்ளை 

கோவை கயப்பாக்கம்சதாசிவசெட்டியார் 

சென்னை 


ஆண்டு 


பெயர் 


1921 


சிவானந்தபோதினி 


1927 1930 1933 1936 1961 1942 1950 1958 


சைவபரிபாலனம் வீரசைவம் ஞானகுரு திருப்புகழமிர்தம் சைவம் ஞானசம்பந்தர் குமரகுருபரன் திருக்கோயில் 


இதழாசிரியர்(அ) 

இடம் வெளியீட்டாளர் பி.எஸ்.ஆண்டியப்பபிள்ளை பாளையங் 

கோட்டை கந்தசாமிதம்பிரான் 

கரூர் வி.குமாரவீரய்யா 

முசிரி இராமலிங்கம் 

மதுரை கா.கிருபானந்தவாரியார் 

சென்னை குருகுலம்அழகரடிகள் தருமபுரஆதினவெளியீடு 

தருமபுரம் டி.எம்.குமரகுருபரன் 

திருவைகுண்டம் இந்துஅறநிலையபாதுகாப்புத்துறை 


சென்னை 


வைணவம் 


1914 
திராவிட 
பாகவதன் 1918இராமாநுஜன்(1) 

ஸ்ரீராமாநுஜன்(ii)(1948) 1920ஸ்ரீவைகானஸன் 


டி.கே.சீனிவாசஐயங்கார் ஸ்ரீரங்காச்சாரி 

உடையார்பட்டி பி.பி.அண்ணங்காச்சாரியார் காஞ்சிபுரம் பி.கே.ஆனந்தநாராயணஐயங்கார் 

பள்ளிமடை 
( 
கோவை 
) ஸ்ரீசர்மா 

காஞ்சிபுரம் 


1921ஸ்ரீதேசிகன் 1923 
விசிஸ்டாத்வைத சித்தாந்தபோதனாமாதப் 

பத்திரிகை 


ஏ.பார்த்தசாரதிநாயுடு 


சென்னை 


ஏரங்கராமாநுஜப்பிள்ளை 


மதுரை 


கோவை துறையூர் திருவரங்கம் 


1924 
ஹரி 
சமய 
திவாகரழ் 

சோளப்பாடி ஸ்ரீவைஷ்ணவபூந்துசபா 

பத்திரிகை 1929தேசீகப்பிரகாசிகை 1938 
தேவஸ்தான 

பத்திரிகை அமிர்தவர்ஷிணி 1937 வதளமாலை 1939 
காஞ்சி 
ஸ்ரீ 
தேவாஜ் 

ஸ்வாமி ஞானவிளக்கம் 1946ஸ்ரீவைஷ்ணவ 

சுதர்சனம் 1950ஸ்ரீநருஸிம்ஹப்பிரியா 
1961ஞானஒளி 
1964ஸ்ரீராமஜயம் 1965 பாதவததர்மம் 


பர்,சி.ராமாநுஜதேசிகர் ராமாநுஜதாசர் 
எஸ் 
, 
பார்த்தசாரதி 
ஐயங்கார் சீனிவாசராகவாச்சாரியார் 
ஆர் 
கேசவ 
ஐயங்கார் 
சி 
. 
பாஷ்யம் 
ஐயங்கார் 


கும்பகோணம் 


சென்னை 


காஞ்சிபுரம் 


134 


சென்னை 


எஸ் 
. 
கிருஷ்ணசாமி 
ஐயங்கார் 
புத்தூர் 
( 
திருச்சி 
) சீனிவாசதேசிகாச்சாரியார் ஜே.ராகவாச்சாரியார் 

சேரங்குளம் டி.பத்தவச்சலம் 

சென்னை டி.சி.சீனிவாசன் 


மாத்வம் 


1929 1930 1931 


மாத்வமித்திரன் ஹரிதாசன் துவைதபிரபாவம் 


பி 
. 
ரங்கனாதாச்சாரியா 
என் 
. 
தேவராஜ் 
ராவ் டி.வி.கிருஷ்ணசாமிராவ் 


கும்பகோணம் 
கொள்ளேகலம் 

திருச்சி 


சன்மார்க்கம் 


1888 1923 1927 1933 1935 1939 1952 1954 1963 
1965 1966 


சன்மார்க்கபோதினி ஞானசூரியன் சமரசமார்க்கம் சன்மார்க்கபிரதர்சனி சாந்தி அருட்பெருஞ்சோதி அருள் 
முரசு நம்மக்கள் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி சுத்தசன்மார்க்கம் அருள் 


சி.ஆர்.சீனிவாசசாஸ்திரி 

சிதம்பரம் கருணையானந்தமஸ்தான்சுவாமிகள்விஜயபுரம் எஸ்.சாமிநாதைய்யர் 

சென்னை டி.சுப்பிரமணியசாஸ்திரி 

மதுரை எஸ்.பி.மகமத்இஸ்மாயில் 

தாளக்குடி டி.கே.நாராயணசாமிநாயுடு 

கடலூர் த.ஞானசம்பந்தம் 

சூலூர்(கோவை) 
வெங்கட்டராமன்ஒட்டப்பட்டறை(நீலகிரி) 
கே 
. 
நாகரத்தினம் 

பெரம்பூர் 
வி 
. 
எம் 
. 
கடிகாசலம் 

சென்னை தர்.பால்வண்ணன் கலைச்செல்விமணிமேகலை 


பிரம்ம 
சமாஜம் 


1924 


பிரம்ஹக்கியான 

போதினி 


ஏ.ஐ.சேஷாசலமுதலியார் 


பங்களூர் 


தியாசபிகல் 


1930 1955 


தர்மஜோதி அருள்ஒளி 


தமிழ்நாடுதியாசபிகல்சங்கம், 
எஸ் 
. 
முத்துசாமி 


அடையாறு திருநெல்வேலி 


156 


பாதுகா , 


வாலை 


சமணம் : தருமசீலன் 

( 1918 ) தி . ஆதி நயினார் , 
சென்னை ; விவேக சக்தி ( 1937 ) , எம் . சக்கரவர்த்தி , 
முக்குடை , நல்லறம் அனுவிரதம் , ஆத்ம தர்மம் , மார்க்க 
பந்து . 

பௌத்தம் : புத்தர் அருளறம் ஜி . அப்பாத்துரை , 
கோலார் . 
வைதீகம் : பிரணவ மாயா , காமகோடி , ஜெகத் 

குரு , 
கடவுள் , பொதுமறை 

சைவம் : பிறைசூடி , திருக்கயிலை , ஒங்காரம் , சிவரத்ன 
மகுடம் , மெய்கண்டன் , வீரமணிகண்டன் 

நந்தி ( 1964 ) ; சைவாபிமானி வல்வை 
வைத்தியலிங்கம் , யாழ்ப்பானம் , 

வைணவம் : சனாதன சாரதி , இரங்கநாத 
வைணவன் , தேவி பாகவதம் 

மகாத்மியம் , சக்தி , சக்திமாலை , சக்தி ஒளி, 
குரு , சக்தி ஒளி , கீதாசார்யன் , இந்து சமய செய்தி , இந்து 
மதம் அழைக்கிறது . இந்து மித்திரன் , கலாச்சாரம் , ஆத்மீக 
ஆசாரம் , ஞானப் பிரகாசம் 

வல்வை 

வைத்தியலிங்கம் , 
யாழ்ப்பாணம் , ஞானப் பிரகாசம் - ஆ . சண்முக ரத்தினம் , 
யாழ்ப்பாணம் , ஞானசித்தி - 

வதிரி . 

தாமோதரன் 
யாழ்ப்பாணம் , அரிதாசன் , அருணகிரி , ஆத்திக மித்திரன் , 
இந்து அபிமானி , இந்து பால போதினி , இந்து மதாபிமானி , 

உதயபானு , சைவ போதினி , வைதீக மாத தீபிகை , 
இராமனுஜ சித்தாந்தம் , வைஜயந்தி , 

வாரிய 
சம்போதினி ( 1913 ) , யாழ்ப்பாணம் . 

குருதேவா- சித்தர் நெறியைப் பின்பற்றும் இதழ் .. 
திராவிட சமயம் ( 1984 ) மு . தெய்வ நாயகம் இறையியல் 
திங்கள் தாளிகை என்ற முத்திரையுடன் வெளிவருகிறது 
புலம்பல் ! 

* விடுதலை உலகிலேயே கடவுள் மறுப்பு இயக்கத்தின் 
முதல் நாளிதழாகும் , 

நாத்திகம் - இராமசாமியால் நாளிதழாகவும் வார 
தழாகவும் நடத்தப் பெற்றது . பெரியார் 
நடத்திய - குடியரசு , பகுத்தறிவு , புரட்சி , உண்மை எனும் 
இதழ்களும் எஸ் . குருசாமி நடத்திய குத்தூசியும் , ப . கண்ண 
னின் பகுத்தறிவும் , பாவலர் பாலசுந்தரத்தின் வோர்வாள் 
இதழும் பகுத்தறிவைப் பரப்பிய இதழ்களே ஆகும் . 


சைவ 


வே . ரா . 


137 


இஸ்லாம் : இவ்வுலகில் தோன்றியுள்ள மனிதக் கூட்டத் 
திற்கு இஞ் ஞாலத்தின் பல்வேறு பகுதிகளில் பல வழி 
காட்டிகள் தோன்றி மக்களை 

நன்னெறியில் செல்ல 
வழிகாட்டியுள்ளனர் . இப்படிப்பட்ட வழிகாட்டிகளில் 
ஒருவரான நபிகள் நாயகம் கி.பி. 571 ஆம் ஆண்டில் மெக்காவில் 
பிறந்தவர் ; கடமையணர்வு மிக்கவர் ; எழுதப் படிக்க 
தெரியாதவராக இருந்தவர் ; இதனால் இவரை ‘ உம்மி 
என்றனர் . இவர் தமது 40 ஆம் வயதுவரை ஹிரா எனும் 
மலையடிவாரக் குகைக்குச் சென்று தியானத்தில் ஈடுபட்டு 
வந்தார் . இதன்படி அடுத்த 23 ஆண்டுக் காலம் அவர் தாம் 
பெற்ற அருள் வெளிப்பாட்டை மக்களுக்கு எடுத்துரைத்து 
வந்தார் . 


அக்காலத்தில் அரேபியாவில் நிலவியிருந்த பல தெய்வ 
வழிபாட்டுக் கருத்துகளுக்கு எதிரானதாக முகம்மது 

முகம்மது நபி 
அவர்களின் ஒரே தெய்வ வழிபாட்டுக் கருத்துகள் இருந்த 
தால் , அவரது கருத்தைப் பிடிக்காதவர்கள் அவரை மெக்கா 
விலிருந்து மெதீனாவிற்கு விரட்டினர் . அவர் மெதீனாவிற்குச் 
சென்று தம்மை ஆதரிப்பவரின் கூட்டத்தைப் பெருக்கினார் . 
தம்மை எதிர்த்துப் போரிட வந்தவரை வென்று 
சூடினார் . 


வாகை 


முகம்மது நபிக்குக் கடவுள் அருளிச் செய்த உயர்ந்த 
அறிவுரைகளைக் கொண்ட கருத்துக் களஞ்சியமே 
திருக்குர்ஆன் . இதில் கடவுள் ஒருவரே என்பதும் அவருக்கு 
உருவம் கிடையாது என்பதும் , கடவுளிடம் தம்மை முற்றிலும் 
ஈடுபடுத்திக் கொள்வதே மக்கள் கடமை என்பதும் நன்கு 
விளக்கிக் கூறப்படுகிறது . ஆண்டவனுக்கு அடிபணிவது 
என்பதே இஸ்லாம் என்னும் சொல்லின் 

பொருளாகும் : 
குர்ஆன் என்பதற்கு வாசிக்கப்படுவது என்பது கருத்தாகும் , 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1873 1882 1887 1888 


நெயிந்தமரைக்காயர் சித்திக்லெப்பைமரைக்காயர் 


கொழும்பு இலங்கை பினாங்கு 
சென்னை 


முகம்மதுயூசுப் 


1887 1890 1892 1893 1901 1905 


புதினாலங்காரி முஸ்லிம்நேசன் உலகநேசன் 
ஷம்சுல் 
ஈமான் 
பினாங்கு 
விஜய 

கேதனன் 
சிங்கை 
நேசன் சைபுல்இஸ்லாம் ஞானதீபம் இஸ்லாம்மித்திரன் முஸ்லிம்பாதுகாவலன் றபீக்குல்இஸ்லாம் 


கண்டி 


குலாம்காதிறுநாவலர் 

சிங்கப்பூர் 

ரங்கூன் சித்திக்லெப்பைமரைக்காயர் 
எல் 
. 
எம் 
. 
உதுமான் 

இலங்கை அப்துல்அஸிஸ் தளவாய்ம.சின்னவாப்பாமரைக்காயர் 

சிங்கப்பூர் 


138 


1906 


கிளாங்கி 


சிலாங்கூர் 
வித்யா 

பாஸ்கரன் 
மிஸ்பாகுல் 
இஸ்லாம் வித்யாவிசாரிணி அஜாயிபுல்அக்பாற் லிவாவுல்இஸ்லாம் 
முஸ்லிம் 
தூதன் முஸ்லிம் இஸ்லாம்நேசன் அஜாயிபுல்அஃலம் 


குலாம்காதிறுநாவலர் த.முகம்மதுஅப்துற்றகுமான் 


பினாங்கு 
சென்னை 


1.906 


1909 


சுல்தான்சையத்அகமத்ராவுத்தர் ஏ.முகம்மதுதாகீர்சாகிபு 


1910 


மதுரை வழுதூர் 


இலங்சை 


1914 1916 1920 1921 1922 1923 
1924 1926 1927 


மௌலவிஅகமத்சயீத் 

சென்னை முஸ்லிம்சங்கம் 

நாச்சியார்கோயில் 
பா 
. 
தாவுத்ஷா 

சென்னை என்.கே.நயினார் 
கே 
. 
ஏ 
. 
அப்துல் 
மஜீத் 

சென்னை என்.இ.எம.எ.மௌலானா 
காயல்பட்டினம் 
எம் 
. 
ஏ 
. 
ஹுதா 

சென்னை எம்.எம்.புகாரி 

சிங்கப்பூர் தென்காசி 


1930 1929 


இலங்கைமுஸ்லிம் சைபுல்இஸ்லாம் 
சம்சுல் 
இஸ்லாம் தத்துவஇஸ்லாம் தாருல்இஸ்லாம் தாஜுல்இஸ்லாம் அல்கலாம் கமருஸ்ஸமான் இஸ்லாம் நவநீதம் தப்லீகுல்இஸ்லாம் முஸல்மான் ஹிபாஜத்துல்இஸ்லாம் 
ஷம்ஸுல் 
ஹுதா மலாயாமித்திரன் சத்தியஇஸ்லாம் லங்கைசோனகர் இஸ்லாமியதாரகை சாந்திஉலகம் இஸ்லாமியபிரசங்க 

நேசன் நூருல்ஹக் உதயசூரியன் நூருல்இஸ்லாம் அல்இஸ்லாம் தொண்டன் 


1189 


1931 1932 1935 


எஸ்.எஸ்.எம்.அப்துல்காதர்சாகிபு 

சென்னை எஸ்.எம்.முகமத்யூசுப்சாகிபு 

மன்னார்குடி 
ஏ 
. 
என் 
. 
ஹமீது 

கோலாலம்பூர் எஸ்.எஸ்.எம்.அப்துல்காதர்சாகிபுமன்னார்குடி 

இலங்கை 


1936 


எஸ்.இ.எஸ்.மகமத்மொகிதீன்கூத்தாநல்லூர் 


1937 


1947 1939 


காதிர்முகைதீன்மரைக்காயர் அறிஞர்கரீம்கனி ஏ.எம்.எம்.டி.யூசுப் 


மதுரை இரங்கூன் சென்னை 


1940 


இரங்கூன் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1942 1946 1.953 


கோலாலம்பூர் 

இலங்கை ஆத்தூர் 
சென்னை 


1954 1957 


1963 


மலாயா இலங்கை 


இஸ்லாமிய 
இளைஞன் 
• 
இஸ்லாமிய 
தாரகை இஷாத்தேஇஸ்லாம் பத்ஹுல்இஸ்லாம் 
மணிவிளக்கு பிறைக்கொடி மலாயா தாரகை முஸ்லிம்மஞ்சரி தேசாபிமானி முஸ்லிம் 
முரசு 
குர்ஆனின் 
குரல் முழக்கம் ரஹ்மத் ஒளிச்சுடர் ஒளிவகம் அல்இஸ்லாம் மறுமலர்ச்சி 


1948 1958 1960 1961 


ஓ.கே.மொஹிதீன் எஸ்.ஸாத்தாபதிப்பகம் 
எம் 
. 
எஸ் 
. 
அப்துல் 
குதூஸ் 

ஏ.அப்துல்சமத் சிலார்மியான் 
பக்கீர் 
முகம்மது 
கே 
. 
எம் 
. 
எம் 
. 
சாலிஹ் ஏ.எல்.எம்.கியாஸ் 
எம் 
. 
எம் 
. 
பி 
. 
முஹிதீன் 
என் 
. 
பி 
. 
ரமீசா அ.மு.அப்துல்ஜப்பார் 
கே 
. 
பி 
. 
செய்குத் 
தம்பி கலீலூர்ரஹ்மான்ரியாஜி 
கே 
. 
என் 
. 
எம் 
. 
முகையித்தீன் எஸ்.சாப்ஜான் 
கா 
: 
சை 
. 
அப்துல் 
கபூர் 
எ 
. 
எம் 
. 
யூசுப் ஏ.எம்.மீரான் அ.மு.கமாலுத்தீன் 
எம் 
. 
எ 
. 
அக்பர் டி.அமீருத்தீன் சாகுல்அமீதுஅலீம் 


140 


சென்னை 

மதுரை 
சென்னை திருநெல்வேலி திண்டுக்கல் மதுரை 


4 


1965 1966 


1963 


பிறை 


மறைக்கதிர் வளர்மதி ஸலாமத் அல்ஹிதாயா 


திருச்சி 
சென்னை திருநெல்வேலி சென்னை திருச்சி 
மதுரை 


1969 


1970 


1972 


ஜமாஅத்துல்உலமா 
சமாதான 
வழி 
பசுங்கதிர் 
மறைவழி வளர்பிறை 


1974 


திருச்சி 


பரீதா 
சிராஜ் 


மி 
. 
இ 
. 
மு 
. 
அபுல் 
ஹசன் 

திருநெல்வேலி 
மௌலவி 
முஹம்மத் 
உமர் 

சென்னை 
எம் 
. 
கே 
. 
இ 
. 
மவ்லானா 
எஸ் 
. 
எம் 
. 
கமாலுத்தீன் 
சாகிபு சிதம்பரம் 
எஸ் 
. 
எம் 
. 
குலாம் 
தஸ்தகீர் 
சாகிபு 
வீரவநல்லூர் 
டி 
. 
எம் 
. 
அக்பர் 
பாஷா 
எஸ் 
. 
அப்துல்ஹை 

திருநெல்வேலி 
அபிராமம்கனிசிஷ்தி 

சென்னை சயீத்முகமத்இப்ராகீம் 
எம் 
. 
எ 
. 
அக்பர் 
எம் 
. 
அனீஸ் 
பாத்திமா 

தூத்துக்குடி 
ஏ 
. 
எம் 
. 
யூசப் 
கலிலர் 
ஈஸ்மான் 
ரியாஜி 
ஹஜ்ரத் 
திருநெல்வேலி 
கே 
. 
ஏ 
. 
அப்துல் 
சமது 

சென்னை 


முஸ்லிம் 
குரல் 
முஸ்லிம் 
நேசன் முஸ்லிம்சுடர் நர்கிஸ் மறுமலர்ச்சி ரஹ்மத் மணிவிளக்கு மணிச்சுடர் 
முஸ்லிம் 
முரசு இலட்டு 


1975 


திருச்சி 


141 ) 


ஏ.கே. 


சமரசம் 


S. 
I. 
M. 
செய்தி 
மடல் மலர்மதி இதயக்குரல் இறைஅமுதம் ஷரீஅத் 


ஆளூர்ஜலால் 

இக்பால் 
என் 
. 
கே 
. 
முகம்மத் 
மௌலவி 
முகம்மது 
இப்ராகீம் 
ஜமாலி 
திருமதி 
ஹலிமா 
ஜவஹர் 

நாகர்கோயில் 
எஸ் 
. 
கே 
. 
அப்துல் 
ரஹ்மான் 

பழனி 

பாண்டிச்சேரி டி.ஜே.எம்.ஸலாவுதீன்ரியாஜிதிருநெல்வேலி 


ஆண்டு 


பெயர் 


இடம் 


இதழாசிரியர் 
( 
அ 
) வெளியீட்டாளர் 


அஷ்ஷரீஅத்துல் 

இஸ்லாமியா முத்துச்சுடர் 


காயிதேமில்லத் இஸ்மி நற்சிந்தனை முஸ்லிம்குரல் தீன்குரல் குர்ஆனின்குரல் மக்காஹ் ரப்பானி சிராஜ் 


டி 
. 
எம் 
. 
அபூ 
உபைதா 

உடன்குடி எஸ்.கே.எம்.நூஹுத்தம்பிஆலிம்ஜுமானி 

காயல்பட்டணம் கா.மு.ஆதம் 

சென்னை இ.பதுருத்தீன் 

சென்னை மூ.முஹம்மதுஹசன்காதிரி காயல்பட்டணம் எஸ்.எம்.கனிசிஷ்தி 

சென்னை ஜி.முகம்மதுஇஸ்மாயில்நூரிமேட்டுப்பாளையம் எ.முகம்மதுஅஷ்ரப்அலி 

மதுரை எம்.சே.சுலைமான்ஹஜ்ரத்பாக்கவிசென்னை 

மலப்பாளையம் எஸ்.எஸ்.கலந்தர்மஸ்தான்ரஹ்மானி 

கடையநல்லூர் கா.முகம்மதுபாருக் 

திருநெல்வேலி 
கே 
. 
எம் 
. 
காதர் 
முகைதீன் 

திருச்சி எஸ்.கே.எம்.கனிஆமிரி 

சென்னை 


மதிநா தாருல்குர்ஆன் கனியமுதம் 


இஸ்லாமியர்இதயக் 

குரல் இளம்பிறை இன்ஸான் முஸ்லிம்செய்தி தோழன் நவயுகம்பால்யன் 


முஸ்லிம் 


சென்னை 


சுதந்திரநாடு மணிச்சுடர் இஸ்லாமிய தீன்குரல் 


ஏ.சாகுல்ஹமீது 

தென்காசி எம்.ஏ.ரஹ்மான் 

கொழும்பு 
எஸ் 
. 
எச் 
. 
ஏ 
. 
வதூத் 

மருதானை முகம்மதுஅலிஹுசைன் 

கொழும்பு 
வி 
. 
நூர் 
முகம்மது 

இலங்கை ஹனிபா கே.டி.எம்.அகமதுஇப்புராகீம் எம்.ஆர்.எம்.அப்துற்றஹிம் 
ஏ 
. 
கே 
. 
அப்துல் 
சமது அபுஉபைதா 

கீழ்குடியிருப்பு மௌலவி 

மேட்டுப்பாளையம் மௌவிமுகம்மதுசாலிஹ்சாகிப் 

சென்னை எம்.எம்.ஹனிபா 
எம் 
. 
பி 
. 
எம் 
. 
மாஹீர் செய்துல்ஹுஸைன் எம்.கே.எம்.மன்சூர்நூரி 

சென்னை எம்.ஐ.அப்துல்ஹமீதுநூரி 


மின்ஹாஜ் 


சமுதாயம் மாணவன், மாணவர் வாலிபமுஸ்லிம் தீனுல்இஸ்லாம் நேர்வழி 


10 . 


சமூக இதழ்கள் 


இந்தியத் துணைக் கண்டம் பல்வேறு இனத்தினரையும் 
சமயத்தினரையும் கண்டிருக்கிறது ! இங்குத் திராவிட இனம் 
ஆரிய இனத்தையும் , மங்கோலிய இனத்தையும் சந்தித்து 
இருக்கிறது ; போராடியிருக்கிறது ; உறவு கலந்தும் உள்ளது ! 
பண்டைய சமயக் கொள்கை 
கைகளும் வந்து 

குடியேறியவர் 
களின் சமயக் கொள்கையுடன் முட்டி மோதியும் , கொண்டு 
கொடுத்தும் தாக்கம் பெற்றுள்ளன . இப்படிப்பட்டவற்றுள் 
ஒன்றுதான் இந்து சமயம் . 


இந்து சமயத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் 
என்ற கோட்பாடு கொண்டவர்களும் இருந்தனர் ; இன்றும் 
இருக்கின்றனர் ; பல தெய்வ வழிபாடுகளை ஏற்றுக்கொண்ட 
வர்களும் இடம் பெற்றுள்ளனர் . தெய்வம் உண்டு என்பவர் 
களும் அது இல்லை என்பவர்களும் அடங்கிய சமயமே இந்து 
சமயம் . 


பொதுவாக இந்து சமயம் அந்தணர் , அரசர் , வணிகர் , 
வேளாளர் என்ற நால்வகை பிரிவை ஏற்றுக் கொண்ட 
தாகும் . இந்த நால்வகை பிரியும் பிறப்பு வகையில் ஏற்படு 
கிறது என்றும் , என்னதான் தூய்மையான வாழ்வு வாழ்ந் 
தாலும் கீழ் மட்டத்தில் இருப்பவன் மேல் படிக்கு 

உயர்ந்து 
வரமுடியாது என்ற திட்டவட்டமான - அறுதியிட்ட - கட்டுப் 
பாடுகள் கொண்ட - அமைப்பாக அது அமைக்கப்பட்டுள்ளது . 
எல்லோரும் மனிதர்கள் தாம் என்றாலும் , ஒருவனது பிறப் 
பாலும் சாதியாலும் ஏற்றத்தாழ்வு உள்ளவனாகவே அவன் 
சாஸ்திரத்தாலும் சம்பிரதாயந்தாலும் நடைமுறைகளாலும் 
கருதப்படுகிறான் என்பது இன்றும் உள்ள அப்பட்டமான 
நிலைதான் ! ஒன்றே குலம் , நான்கு குலமாகப் பிரிக்கப்பட்டு 
நாற்பதாயிரம் பிரிவுகளாகி , ஒன்றுடன் மற்றொன்று எவ்வகை 
யிலும் கலந்து உறவாட முடியாத அவல நிலைக்கு உள்ளாகி 


யள்ளது ! 


ஆகவேதான் நால் வகை வருணப் பாகுபாட்டிலும் 
நாற்பதாயிரம் சாதி வேறுபாட்டாலும் பல்வேறு சமூகங்கள் 


145 .. 


ஏற்பட்டு , தத்தம் சமூக நலன்களைப் பேணிக் காக்க வேண்டிய 
பெரும் பொறுப்புக்கு அவை உள்ளாக்கப்பட்டுள்ளன . 


பண்டைய வரலாற்றில் - யார் ரிஷிகளாக ஆகலாம் , 
யார் பிரம்ம ரிஷிகளாக ஆகலாம் என்பதிலும் , யார் 
கோயினுள் பூசை செய்யலாம் , யார் எந்த அளவிற்கு 
வெளியில் இருக்க வேண்டும் , யார் கோயிலினுள் நுழையக் 
கூடாது , யார் பொதுக் கிணற்றில் நீர் எடுக்கலாம் , யார் 
எடுக்கக் கூடாது , யார் தவம் செய்யலாம் , யார் தவம் 
செய்யக்கூடாது என்பன போன்ற பல சிக்கல்கள் 
போராட்டங்கள் நடைபெற்று ஓய்ந்து சாய்ந்து போயுள்ள 
நிகழ்ச்சிகள் பலவற்றை நாம் காணக்கிடக்கின்றன . 


எழுந்து , 


வர்ணப் பிரிவும் சாதி வேற்றுமையுமே மக்களை 

ஒன்று 
சேர்க்க ஒட்டாமல் பிரிவுப்படுத்தியும் பிளவுப் படுத்தியும் 
ஒரே நினைப்பும் ஒரே சிந்தனையும் கொள்ள 

முடியாமல் 
செய்து , நம்மை பின்னடைய 

வைத்து , 

நம்மை ஆயிரம் 
சாதிகளாக்கி , அந்நியர் இந்நாட்டினுள் எளிதாக நுழைந்து 
ஏற்றங்கொள்ளச் செய்துள்ளன என்பது , உண்மை அறிந்த 
எவரும் தட்டிக் கழிக்க முடியாத ஒன்றாகும் . 


தமிழ் நாட்டில் பல சமூகங்கள் வாழ்கின்றன . இவைகள் 
கல்வியில் பின் தங்கியும் , பொருளாதாரத்தில் பிற சமூகங் 
களுடன் ஒத்த அளவில் முன்னேற முடியாமலும் தாழ்வுற்ற 
நிலையிலே இன்றும் உள்ளன . 


என்று 


த்தகைய சமூகங்களுள் ஒன்று சாணார் சமூகம் . இச் 
சமூகம் சாணார் , நாடார் , வன்னியர் , சத்திரியர் 
பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு 

வருகின்றது . 
இப்படிப்பட்ட சமூகம் வாழ்க்கையில் 

எல்லா 

வகையிலும் 
முன்னேற , இச் சமூகத்தின் முன்னோடிகளாக இருந்த 
சிலரால் , இதழ்கள் பல்வேறு பெயர்களில் தோற்றுவிக்கப் 
பட்டுள்ளன . அவைகளைப்பற்றி அறிந்து கொள்வோம் . 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


நாடார் 


1909 


ஏ.டி.கோவிந்தசாமிநாடார்கேளரியம்(தஞ்சை) 


1902 


1910 1918 1919 


சான்றோர் 
குல 

விவேக 
போதினி 
வன்னிய 
குல 
க்ஷத்திரிய 

தீபம் தட்சணதீபம் ஞானோதயம் நாடார்குலமித்திரன் க்ஷத்திரியகுலமித்திரன் 
வன்னிய 
குல 

க்ஷத்திரியன் 
கிராமணி 
குலம் 
சான்றோர் 
குல 
போதினி 


கே.ஆலாலசுந்தரம்பிள்ளை காஞ்சிபுரம் ஜான் எஸ்.வி.வி.இராமலிங்கநாடார்தூத்துக்குடி சி.ஏ.முத்துநாடார்அருப்புக்கோட்டை டி.விஜயதுரைசாமிகிராமணி 

சென்னை 


1928 


146 


1986 1909 


எ.சி.பாலசுந்தரநாயகர் டி.எஸ்.உமாபதிகிராமணி 


தஞ்சை 


ஆச்சாரி 


1913 


பி 
. 
கல்யாண 
சுந்தர 
ஆச்சாரி 


விஸ்வகர்மம் 
விஸ்வகர்ம 

குலோபகாரி 
விஸ்வகலாநிதி 
விஸ்வரூபம் 


1935 
1949 


சி 
. 
கே 
. 
சுந்தராச்சாரி டி.எம்.தெய்வசிகாமணிஆச்சாரி 
வி 
. 
எஸ் 
. 
சுந்தர 
மூர்த்தி 


திருச்சி 


நகரத்தார் 


1914 


பி.எஸ்.ஆண்டியப்பபிள்ளை 


பாளையங் கோட்டை 


நாட்டுக்கோட்டை 

வைசியம் 
செட்டிநாடு நகரத்தார் ஆச்சிநகரத்தார்குரல் தனவணிகன் தனவைசியஊழியன் வாரச்செய்தி 


1931 


ஆயிரவர் 


1923 


வைசியன் 


எஸ்.வி.கே.வீரபத்திரசெட்டியார் 


அறுப்புக் 
கோட்டை சென்னை 


147 


1940 1955 


பேரிவைசியன் ஆயிரவைசியன் 


தி.தி.சொக்கலிங்கம் பி.எஸ்.செட்டியார் 


வணிகவைசியர் 


1924, 


வணிக 
மித்திரன் 


கே.ஏ.டி.ஞானசம்பந்தம்செட்டியார் 


பர்யவைசியர் 


1914 


ஆர்யவைசியாபிமானி 


வி.ஆர்.நாகமய்யசெட்டி 


தெலம் 


ஆண்டு 


பெயர் 


| 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1935 


சாது 
செட்டி 
செட்டியார் 
குல மித்திரன் 

என். 
. 
மாடசாமி 
செட்டியார் 


தூத்துக்குடி 


மீனவர் 


1918 


பரதபோதினி 


பவுல்வி.ராயர் 


1 


மீனவர் 
ஓசை 
யவ்வன 
பரதன் 


148 


செங்குந்தர் 


1921 1952 


செங்குந்தன் செங்குந்த 
மித்திரன் 
செங்குந்தர் 
முரசு 


சி.எஸ்நாகலிங்கமுதலியார் 
காஞ்சி 
மணிமொழியார் 


சென்னை 


குயவர் 


1922 


குகவேளாளர் 


டி.பி.பரிமணப்பல்லவராயர் 


உத்தமச்சேரி 


1923 


1924 


ஏ.ஜி.சீனிவாசகம்பிள்ளை 


ஆம்பூர் 


குகராஜன் தற்காலசீர்திருத்தம் இந்திரகுலபோதினி தற்காலசீர்திருத்தன் குகன் குலாலமித்திரன் குலமணி 


முக்குலத்தோர் 


1923 1930 


ஏ.துரைசிங்கராஜபாண்டியன் 


தூத்துக்குடி 


ஆர்.செல்லம்பிள்ளை 


மதுரை 


149 


1928 


மறவர்குல 
தூதன் 
அகம்படியார்குல 

சேகரன் 
முக்குல 
முரசு 
தேவர் 
முரசு கள்ளர்கோமான் 
தேவர் 
குரல் அகம்படியார் மறவர்தூதன் அகம்படியார்குல 

நேசள் முத்துராஜமகாஜன் 

சங்கப் 
பத்திரிகை 


1930 


1922 


திருச்சி 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


கருணீகர் 


சென்னை 


. 


1926 1949 1925 


கருணீகமித்திரன் 
சீர் 
கருணீக 
விஜயம் 
தேவாங்க 
மஹாஜோதி 


டி.துரைசாமிபிள்ளை 
வி 
. 
எஸ் 
. 
மயிலேறும் 
பெருமாள் டி.வி.கோபாலய்யா 


பார்ப்பனியம் 


பிராம்மணன் அந்தணர் 


டிகே.ஜகன்னாதாச்சாரியார் கி.வ.ஜகன்னாதன் 


சென்னை 


150 


1948 


வேளாளர் 


1928 1929 


குலாபிமானி வேளாளமித்திரன் 


திருச்சி 


ஏ.எம்.முத்துசுவாமிபிள்ளை எம்.ஏ.பாலசுப்பிரமணியமுதலியார் 


கோவை 


ரெட்டி 


ரெட்டிகுலம் இராஜகுலதீபிகை 


பி 
. 
பால 
சுந்தர 
செட்டி 
ஜோ 
. 
ரங்கராஜு 


சென்னை 


வேளாளவாலிபன் 
வேளாளர் 
நல்வாழ்வு 
வேளாளன் 


யாதவம் 


1929 


இ.மு.கோபாலகிருஷ்ணகோனார் 


மதுரை 


யாதவமித்திரன் யாதவர்மணி யாதவச்சுடர் 
கோகுல 
மித்திரன் 


ஆயர் 
முரசு 


சாலியர் 


151 


1937 1939 


சாலியர் 
நேசன் 
சாலியர் 
குரல் 
தொண்டை 
மண்டலம் 
சௌராஷ்டிரமணி 


1952 


எம் 
. 
பெருமாள் 

இராஜபாளையம் 
வி 
. 
கோபால 
சாமி 
முதலியார் 
மன்னார்குடி 
பி 
. 
ஆர் 
. 
கோவிந்தசாமி 

கும்பகோணம் 
ஆதித் 
தமிழர் 


1869 
1885 
1888 1900 


சூரியோதயம் திராவிட 
பாண்டியன் 
மகா 
விகட 
தூதன் பூலோகவியாசன் 


ஜான்ரத்தினம் 


சென்னை 


ஆண்டு 


பெயர் 


இடம் 


இதழாசிரியர்(அ) 

வெளியீட்டாளர் இரட்டைமலைசீனிவாசன் சீனிவாசன் பண்டிதசி.அயோத்திதாஸ் பண்டிதமணிஜி.அப்பாத்துரை 


1893 
1898 
1907 1926 1907 
1919 1924 
1933 


உதகை உதகை 
சென்னை 


பறையன் இல்லறஒழுக்கம் 
பைசாத்தமிழன் தமிழன் திராவிடகோகிலம் ஆதித்திராவிடன் 
தீனபந்து ஆதித்திராவிட 
மித்திரன் சமுத்துவம் 


எஸ்.இ.பெட்போர்டு ஆர்.இராஜகோபால் 


கொழும்பு வேலூர் 
சென்னை 


1945 


டி.முத்துசுவாமி கம்வார் 


நாமக்கல் 


15 


1973 


மதுரை 


கம்வார்ஊழியன் நாயுடுசமுதாயம் 
சேனையர் 
முரசு முத்தரையர்முழக்கம் 
வேட்டுவர் 
குரல் பூஜாமணி பூஜாதீபம் திருக்கயிலை 


கொங்கு 


கொங்குவேள் 


153 


11. பல்வகை இதழ்கள் 


நாம் இதுவரை நுழைவாயில் நுழைந்து பொதுவாகஉலக 
இதழ்களின் தோற்றத்தையும் இந்தியாவில் ஏற்பட்ட இதழ் 
களின் முகிழ்ப்பையும் அறிந்தோம் . சிறப்பாகத் தமிழ் இதழ் 
களின் தோற்றத்தையும் , அவற்றின் முற்கால இதழ்களின் 
போக்கையும் விவரமாகத் தெரிந்து கொண்டோம் . 


மேலும் , மாத இதழ்கள் , மாதமிருமுறை இதழ்கள் , 
வார இதழ்கள் , வார இருமுறை இதழ்கள் , சமய இதழ்கள் , 
சமூக இதழ்கள் ஆகியவற்றின் விவரங்களையும் அறிந்து 
கொண்டுள்ளோம் . 


இன்னும் தமிழ் இதழ்களில் பல்வேறு துறைகளில் வெளி 
யானவற்றைப்பற்றியும் ஒவ்வொன்றாக இனிமேல் அறிய 
முற்படுவோம் . 


கடமை 


இந்தியத் துணைக்கண்டத்தில் பெரும்பாலோர் சிற்றூர் 
களிலே வாழ்கின்றனர் . பேரூர்களிலும் , நகரங்களிலும் 
மாநகரங்களிலும் கணிசமானவர் குடியேறியுள்ளனர் . 
ஊராட்சி , பேரூராட்சி ,நகராட்சி , மாநகராட்சி இவைகளின் 
நிர்வாகங்கள் எப்படி நடைபெறுகின்றன 

நடைபெறுகின்றன ? இவற்றிற்குத் 
தரப்பட்டுள்ள உரிமைகளும் பணிக்கப்பட்டுள்ள 
களும் , அவற்றை அவைகள் எவ்வாறு நிறைவேற்றி வரு 
கின்றன என்பனபற்றியெல்லாம் பொது மக்கள் அறிந்து 
கொள்ளக்கூடிய வகையில் தமிழில் இதழ்கள் தோற்றுவிக்கப் 
பட்டுள்ளன . நாட்டு நிர்வாகம் , சட்டம் , கல்வி , தொழில் , 
கலை , ஆகியனபற்றிய விவரங்களை ஒவ்வொன்றாகத் 
தெரிந்து கொள்வோம் . 


எஸ் 

. 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


நாட்டு 
நிர்வாக 
இதழ்கள் 


1900 1918 1923 1924 1925 1927 1930 


எஸ்.கோதண்டபாணி 
பி 
. 
ஸ்ரீ 
. 
ஆசார்ய 
என் 
. 
ஆபத்சகாய 
ஐயர் 
கே 
. 
பி 
, 
சேஷாதிரி 
ஐயங்கார் எம்.எஸ்.ஆர்.சந்திரன் ஓ.சம்பந்தமுதலியார் 
ஜி 
: 
ஹரி 
சர்வோத்தமராவ் 


நாகப்பட்டினம் 

தென்னூர் திருநெல்வேலி கும்பகோணம் சென்னை 

திருச்சி 
செங்கல்பட்டு சென்னை 


1933 


154 


1935 1938 


கிராமாதிகாரி பஞ்சாயத்து கிராம 
பரிபாலனம் 
கிராமாநுகூலன் கிராம 

பாழ்க்கை 
கிராம 
பஞ்சாயத்து 
கிராம 
- 
முன்னேற்றம் 
கிராமப் 
பஞ்சாயத்து 
. சமரசமும்கிராமக் 

கல்வியும் 
கிராம 
ஊழியன் கிராமவாசி 
கிராம 
பஞ்சாயத்துப் 

பத்திரிகை 
கிராமதூதன் கிராமசேவை கிராமசுயாட்சி 
கிராம 
ராஜ்யம் கிராமஇயக்கம் மதுரைநகரசபை 

செய்தி 


எஸ்.வி.கனகசபைபிள்ளை 

இராஜகோபாலன் ஆர்.ஹரிராவ் 


மன்னார்குடி துறையூர் சாத்தூர் 


1939 


1943 1946 1949 1951 


வி 
. 
வீயன்னா ஆர்.ஜி.நல்லகுற்றாலம்பிள்ளை பி.ராமசாமி 
கே 
. 
அய்யா 
நாயக்கர் 
ஜி 
. 
வெங்கடாசலபதி 
எம் 
. 
கானசாஸ்திரி 


சென்னை மதுரை 
சென்னை 
சென்னை மதுரை 
சென்னை 


டி.ஞானஒளி 


மதுரை 


1953 


திருாபூர் 


கிராமோதயம் கிராமசக்தி கிராமத்திருப்பணி கிராமத்தொண்டன் 


பி 
. 
கோவிந்தசாமி டி.புருஷோத்தம் பி.எஸ்.இராதாகிருஷ்ணன் ஜே.சாம்பொன்னையா 


1954 1955 


கடம்பத்தூர் 
வட 
ஆற்காடு 


விகட 
இதழ்கள் 
: 


1926 1928 


எச்.வைத்தியநாதஐயர் 


சென்னை 


1933 1934 


ஆனந்தவிகடன் ஆனந்தவிஜயவிகடன் பிரசண்டமகாவிகடன் பிரசண்டவிகடன் ஹாஸ்யன் விகடசக்கரம் குமாரவிகடன் ஆனந்தஜோதி விகடகேசரி இரயில்வேவிகடன் புன்னகைவிகடன் வாடாமலர் வசந்தவிகடன் நகைக்களஞ்சியம் 


1933 1938 1939 1941 


i ! 


நாரணதுரைக்கண்ணன் வி.கே.வேணுகோபாலன் பி,வைத்திய 

Aாத 
ஐயர் டி.கே.சாம் 
வி 
. 
ராமச்சந்திர 
நாயுடு எஸ்.கிருஷ்ணமாச்சாரி 
என் 
. 
எஸ் 
. 
விசுவநாத 
ஐயர் 

பர்.இராமய்யங்கார் எஸ்.எஸ்.மணிஐயர் எஸ்.ஜி.இராமலிங்கம் எஸ்.ஜே.அண்ணாவியார் 


காஞ்சிபுரம் 

சென்னை கும்பகோணம் சென்னை 


. 


1949 1933 1934 


மதுரை 
மெய்ஞானபுரம் 


சட்ட 
இதழ்கள் 1877சித்தாந்தசங்கிரகம் 1878ஐகோர்ட்டுவிதிகள் 


சி.இராமராவ் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1893 


வி.டி.வெங்கட்டராமையர் 


சென்னை 


1903 


சென்னை 


பி 
. 
பி 
. 
பார்த்தசாரதி 
ஐயங்கார் 
எம் 
. 
ஏ 
. 
லோகநாதன் 


1906 1908 1909 


பி.அழகப்பமூப்பனார் ஏ.நடேசபிள்ளை 


மாயவரம் அரியலூர் மாயவரம் 


19 


மாதச்சட்டப் 

பத்திரிகை கிராமாதிகாரி கெஜெட் 
இந்திய 
சட்ட 
கெஜெட் 

லாயர் இந்தியன்லா 

ரிபோர்ட்டு கள் 
தமிழ்ச் 
சட்ட 
புஸ்தகம் இந்தியன்லாகேஸஸ் 
ஐகோர்ட்டுத் 

தீர்மானங்கள் 
சட்டபோதினி 
தென்னிந்திய வியவகாரசிந்தாமணி 
வக்கீல் 
குமாஸ்தா 

ஜர்னல் இந்தியன்லாஜர்னல் பத்திரலேகரி அகிலஇந்தியசட்ட பத்திரிகை வக்கீல் 


16 


பி 
. 
வி 
. 
சபாபதி 
முதலியார் 


இசன்னை 


1914 


1914 1922 1929 


என் 
. 
சுப்பிரமணிய 
ஐயர் 
கே 
. 
எஸ் 
. 
சுப்பிரமணிய 
ஐயர்நாகப்பட்டினம் 
எஸ்.சுப்பிரமணிய 
ஐயர் 

சென்னை 
எம் 
. 
வி 
. 
கிருஷ்ணசாமி 
ஐயர் எம்.எஸ்.பார்த்தசாரதிஐயங்கார்திருவள்ளூர் எம்.ஆர்.ராஜகோபாலன் 

சென்னை 


1949 


தொழில் 
இதழ்கள் 
: 


1900 1905 


1912 1914 1915 1917 1920 1926 


விநோதவிசித்திர 
போலீஸ் 
வர்த்தமானி 
பிழைக்கும் 
வழி சென்னைவியாபாரி தொழிற்கல்வி| 
வர்த்தக 
மித்திரன் தொழில் வணிக 
நேயன் வியாபாரகேசரி தொழிற்கல்வி11 ஏலவிவசாயி இரயில்வே தொழிலாளர் வியாபாரி தொழிலாளன் 
வர்த்தக 
ஊழியன் விவசாயி 
அகில 
இந்திய 
போஸ்டல் ஜமீன்விவசாயி 


ஹகீம்மகமத்நிஜாமுடின்சாகிபு 
சென்னை டி.கே.சுந்தரஐயர் ஜி.ஏ.வைத்தியராமன் மௌலானாஅப்துல்சுபான்சாகிபு சி.நாகலிங்கமுதலியார் 
கே 
. 
நடேச 
ஐயர் 

தஞ்சாவூர் கே.கன்னியப்பஆசாரி கே.ஏ.திருஞானசம்பந்தசெட்டி 

சென்னை கே.பி.எஸ்.ஐயங்கார் ஏ.ராமசாமிஐயர் 

திருவிடைமருதூர் ஆர்.நாராயணசாமி 

உத்தமபாளையம் 


1927 


திருச்சி 


சென்னை 


1929 1931 1933 1937 1939 


ஆர்.சிருஷ்ணமாச்சாரி 
கே 
. 
எஸ் 
. 
சுந்தரர் டி.எம்.பார்த்தசாரதிமுதலியார் டி.கே.நாயுடு 


திருச்சி 
சென்னை 


ஏ.கே.வேணுகோபாலாச்சாரி என்.எஸ்.ராமசாமிஐயர் 


1938 


கடவூர் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) 
வெளியீட்டாளர் 


இடம் 


ஆரணி 


1941 1945 1947 


1948 
1949 


அற்புதன் 
இந்தியத் 
தொழிலாளி 
தொழில் 
தொழிலாளர் தொழில் 
முரசு 
உழவர் 
நாடு தொழில்மணி தொழில்வளம் 
குமாஸ்தா பர்மாஷெல் கைத்தறி இராமன்நூல்வேலை 

புத்தகம் 
தொழிற் 
செய்தி 
தொழில் 
அணி வியாபாரி வர்த்தகம் 
பெருக 
தொழிலரசு 
தொழிலாளர் 
முரசு 
தோட்டத்தொழிலாளி 
தையல் 
தொழில் யந்திரஉலகம் 


எம் 
. 
கிருஷ்ணசாமி 
நாயகர் 
ஜி 
. 
செல்வபதி 
செட்டியார் 

சென்னை 
கே 
. 
பெருமாள் 
உடையார் சி.எஸ்.விஸ்வாசம் 

மதுரை 
ஆர் 
. 
பாலகிருஷ்ணன் 

கும்பகோணம் 
என் 
. 
எஸ் 
. 
அழகர்சாமி அருப்புக்கோட்டை டி.மரியாஜோசப் 

சென்னை 
மது 
கரை 
தொழிலியல் 
கழக 
வெளியீடு 

கோவை 
கே 
. 
எஸ் 
. 
ஜுனகிராமன் 

சென்னை 
ஏ 
. 
சண்முகவேலன் 
எம் 
. 
கே 
. 
. 

கோவை 


1951 
1952 


158 


1953 


1954 


சீதாலட்சுமி 
சங்கர 
ஐயர் 
எஸ் 
. 
கோவிந்தன் பி.ஏ.கன்னைய்யா 
பி 
. 
எஸ் 
. 
சிவசாமி 
எல் 
. 
ஆர் 
. 
நாராயணன் 
என் 
. 
கிருஷ்ணசாமி 
டி 
. 
வி 
. 
ஆனந்தம் 
எஸ் 
. 
எம் 
. 
நாராயணன் 
என் 
. 
கண்ணன் 
பண்டிட் 
ஜய்லானி 


சென்னை 
விழுப்புரம் திருநெல்வேலி கும்பகோணம் 

திருச்சி 
பொன்மலை பெரம்பூர் 

கூனூர் 
சென்னை கோவை 


. 


1955 


மருத்துவ 
இதழ்கள் 
: 


1909 1923 


1926 


பி 
. 
பி 
. 
அனந்தாச்சாரி 
எஸ் 
. 
ஆர் 
. 
தாஸ் ஏ.லட்சுமிபதி 
சி 
. 
பி 
. 
ரங்காச்சார்யா 
எஸ் 
. 
நாராயண 
அய்யங்கார் 
டி 
. 
வி 
. 
எம் 
. 
பில்வநாத 
ஐயர் 
எஸ் 
. 
சந்திரசேகர் 
எம் 
. 
துரைசாமி 
ஐயங்கார் 


காஞ்சீபுரம் 

வேலூர் 
சென்னை காஞ்சீபுரம் 

மதுரை 
திருப்பத்தூர் கும்பகோணம் 

சென்னை 


1932 1910 1913 1870 1887 1926 


சி 
. 
பி 
. 
சோமசுந்தரம் 
கே 
. 
எஸ் 
. 
பொன்னம்பலம் 
எஸ் 
. 
நல்லதம்பி 


1. -- 


ஆயுர்வேதபாஸ்கரன் ஆயுள்வேதம் ஸ்ரீதனவந்தரி ஸ்நானதர்மம் 
வைத்திய 
சந்திரிகா 
ஆயுர் 
வேதஜீவரக்ஷகன் 
வைத்திய 
போதினி 
வைத்திய 
கலாநிதி 
அகத்திய 
வர்த்தமானி சுகசீவணி 
சித்தர் 
திரு 
உளம் 
சுதேச 
மித்திரன் 
தமிழ் 
வைத்திய 

களஞ்சியம் 
தமிழ் 
வைத்தியம் 
செல்வக் 
களஞ்சியம் மருத்துவன் வைத்திய 
போதினி 
சித்தர் 
களஞ்சியம் 
அகஸ்தியன் 
தமிழ் 
மருத்துவப் 

பொழில் 
வைத்திய 
மலர் மூலிகைமணி 


பெங்களூர் சென்னை யாழ்ப்பாணம் 


1922 


து 


1923 1926 
1929 1930 1934 1941 


கே 
. 
பி 
. 
காதர் 
முகைதீன் 
ராவுத்தர் 
திருநெல்வேலி 
எஸ் 
. 
வி 
. 
சிவஞான 
யோகி 
கோவில்பட்டி ஆர்.எஸ்.பதி 

மதுரை 
எஸ் 
. 
எஸ் 
. 
ஆனந்தம் 

சென்னை 
சி 
. 
எம் 
. 
நடராஜன் 
கே 
. 
வேலன் 
ஜி 
. 
தட்சணாமூர்த்தி 
திருத்துறைப்பூண்டி 


1952 


எம் 
. 
வடிவேலு 
முதலியார் முத்துக்கருப்பபிள்ளை கண்ணப்பர் 


சென்னை மதுரை 
வேலூர் 


T 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1912 1948 1951 1952 


ஹக்கீம்பா.முகம்மதுஅப்துல்லா 
சென்னை வி.ஆர்.மூர்த்தி 

கும்பகோணம் வி.எஸ்.சுப்பிரமணியம் 

சென்னை 


எஸ்.சீனிவாசன் 


திருவாரூர் 


1954 


ஜி.சீதாராமன் 


திருச்சி 


1908 1909 1914 


சுகாதார 

போதினி ஹோமியோபதி ஹோமியோபதி ஹோமியோ 

பிரகடனம் 
‘ 
தி 
வாய்ஸ் 
ஆப் 

ஹோமியோபதி 

ஆரோக்கிய 
வழி நல்வழி 
வைத்திய 

கலாநிதி சுகாவிருத்தினி 
ஆரோக்கியமும் 
சிசு 

வின் 
சுகவாழ்வும் 
வைத்தியக் 
களஞ்சியம் 
ஆரோக்கிய 
தீபிகை 
ஆரோக்கியசிந்தாமணி 
வைத்தியக் 
களஞ்சியம் ஆத்மரட்சகன் 
சித்தன் வைத்தியசந்திரிகை 
லேகியத் 
தொண்டன் 


160 


1916 


புனா பாண்டிச்சேரி 


அன்னதாமசு 


பாளையங்கோட்டை 


1929 


1930 


ஐ.பொன்னையாவைத்தியர் 


யாழ்ப்பாணம் 


1933 1935 
1938 1935 


மகளிர் 
இதழ்கள் 


சுதேசகிறிஸ்தவப்பெண்கள் 


சென்னை 


1865 1887 


, 


வி.கிருஷ்ணமாச்சாரி திருமதிஏ.ருடிளில் 


1891 1901 1905 1906 1911 


அமிர்தவசனி சுகுணபோதினி மகாராணி மாதர்மித்திரி 
பெண் 
மதி 
போதினி மாதர்மனோரஞ்சனி சக்கரவர்த்தினி தமிழ் 
மாது மாதர்போதினி பெண்கல்வி சிந்தாமணி தமிழ்மகள் தமிழ்ப்பெருமாட்டி கிரகமணி மறுமணம் 


சி.எஸ்.இராமசாமிஐயர் பி.வைத்தியநாதஐயர் கோ.சொப்பனஈசுவரி திருமதி.இங்கலீஸ் ஆர்.ஜெயம்மாள் 


1924 1926 1934 1936 


161 


- 


எம்.மங்களம்பாள் வடுவூர்கே.துரைசாமிஐயங்கார் திருமதிவி.கே.பிளாக் மு.மரகதவல்லி 


காரைக்குடி 


பாவை 


கோலாலம்பூர் 


1937 1947 


தமிழரசி கிரகலட்சுமி மங்கை புதுமைப்பெண் குங்குமம் சகோதரி 


ச.கமலாவதி எஸ்.கிருஷ்ணன் கிசாவித்திரியம்மாள் *குகப்பிரியை எஸ்.விசாலாட்சி ஆர்,ரஞ்சன் 


1948 


கோவை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) வெளியீட்டாளர் 


இடம் 


கதைக்கடல் 


1911 1915 
1918 1920 1925 


1923 
1924 


152 


ஸர்வஜன 
ரஞ்சனி கதாரத்னாகரம் நாவல்.. 
மனோரஞ்சனி கதாரஞ்சனி ஜெகன்மோகினி மனமோகினி நவீனகம் அமிர்த 
சாகரம் கதாமாலிகா கதாசந்திரிகை 
தர்ம 
போதினி கதாரஞ்சனி கதாசரஸ்வதி 
மனோல்லாசினி 
சந்திரோதயம் கதாநிதி நவநீதம் ஆனந்தமோகினி 
காதல் டிடெக்டீவ் 


ஆர் 
. 
வைத்தியநாத 
ஐயர் 

மாயவரம் எம்.ஏ.நெல்லையப்பர் 

சென்னை 
டி.சண்முகானந்தர் கே.துரைசாமிஐயங்கார் 
பிரபாகர 
சாஸ்திரி 

திருப்பாதிரிப்புலியூர் 
வ.கே.துரைசாமி 
ஐயங்கார் 

சென்னை ஆரணிகுப்புசாமிமுதலியார் 
எம் 
. 
எஸ் 
. 
கிருஷ்ணய்யர் எஸ்.ஜி.இராமலிங்கஐயர் 

மதுரை எஸ்.எஸ்.அருணகிரிநாடார் 

சென்னை பி.ஏ.பாஷ்யம்அய்யங்கார் கூட்டாசிரியர் 

சேலம் 
பி.எல் 
. 
அஜ்ஞசாமி 
பிள்ளை 

சென்னை அனந்தகிருஷ்ணய்யர் 
கல்லிடைக்குறிச்சி வி.ரங்கநாதஐயங்கார் 

சென்னை எம்.ராஜசிகாமணிரெட்டிபாளையங்கோட்டை 
ஜே.பி. 
சம்பந்தம் 
அம்மாள் 

சேலம் ஆர்.சீனிவாசன் 

திருப்பாதிரிப்புலியூர் 
எஸ் 
. 
சாம்பமூர்த்தி 

கும்பகோணம் அரு.இராமநாதன் 

திருச்சி 
கே 
. 
ராமநாத் 

சென்னை 


1928 1929 
1931 
1933 
1938 


1939 1948 
1949 


1954 


மர்மக்கதை 
சிறுகதை 


டி.எஸ்.எஸ்.மணி சுப்பிரமணியம் 


சென்னை 


சிறுவர் 
இதழ்கள் 


1840 1841 


கிறிஸ்தவ 
சமயத்தினர் 


நாகர்கோயில் 


1859 1905 1911 


பாளையங்கோட்டை 
வில்லியம் 
சின்னத்தம்பி 

யாழ்ப்பாணம் 
எஸ்.பி.ஜி. 
மிஷன் 

பாளையங்கோட்டை ரெவ.ஜோசப்பாஸ்மோர் 

சென்னை 


எம்.சி.இராஜா 


1912 
1918 
1930 
1935 


டி.ஆலன் 
டி 
. 
எ 
. 
சுப்பிரமணிய 
பாரதி 


வேலூர் வேலச்சேரி சென்னை 


163 


பால 
தீபிகை சிறுபிள்ளையின் 

நேசத் 
தோழன் 
பாலியர் 
நேசன் 
பாலர் 
தூதன் 
பாலியர் 
மித்திரன் 
ஊரிஸ் 
கல்லூரி 
கிண்டர் 
கார்டன் 
இதழ் 
பாலிய 
சஞ்சாரி 
பால 
விநோதனி 
பால 
வித்தியா பாலசிந்தாமணி 
சிறுவர் 
அறிவுக் 
கதிர் 
பாலர் 
பத்திரிகை 
பால 
போதகன் பாப்பா அணில் அம்புலிமாமா வானவில் 
சௌ 
சௌ 
கல்கண்டு 


1937 
1938 
1941 
1946 
1947 1948 


எப்.ஈ 
. 
ஜான்சன் 
கே.ஜே. 
வேதமுத்து 
டி 
. 
இராமாநுஜம் 

கோதண்டராமன் இராம.தியாகராசன் 
வை 
. 
கோவிந்தன் ஸ்ரீசூடாமணி 
வி.கே. 
மூர்த்தி 
சௌந்தராஜன் 
தமிழ்வாணன் 


ஈரோடு 

சென்னை 
பாளையங்கோட்டை புதுக்கோட்டை சென்னை 


திருச்சி 


சென்னை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1949 


சென்னை 


வேலூர் 
சென்னை 


மாணவர் 
விருந்து 
சந்திர 
ஒளி 
பேபி டிங்டாங் ஜில்ஜில் ரயில் ரோஜா சித்திரக் 
குள்ளன் ரசமணி தம்பி பாபுஜி கண்ணன் 
கிண்கிணி பூஞ்சோலை கதர்மலர் 
சாக்லெட் ரவி பால 
பாரதி 
சிறுவர் 
முரசு 
கரும்பு 
பால் 
கோவா 
பொக்கிஷ 
பரணி 


திருநெல்வேலி புதுக்கோட்டை 

சென்னை 


164 


கே 
. 

•நாகராஜராவ் 
சாமி எஸ் 
. 
திருவேங்கடம் 
எம் 
. 
இராதாகிருஷ்ணன் 
ஜி 
. 
திருநாவுக்கரசு 
எஸ் 
. 
கே 
. 
சன் 
முகம் 
சி.ஏ. 
காந்தி 
ஆர் 
, 
சந்தான 
கிருஷ்ணன் 
ஆர் 
. 
நடராஜன் 
வி 
. 
எஸ் 
. 
மணி ஜி.சதாசிவம் 
என் 
. 
ராமரத்தினம் 
வி 
. 
கே 
. 
கிருஷ்ணமூர்த்தி அழ.வள்ளியப்பா 
என் 
. 
இராமசாமி 
யு 
. 
இராமசாமி 
எஸ் 
. 
சாந்தாலட்சுமி 
டி.வி. 
இராமநாதன் டி.கே.சாமி பூவண்ணன் ஞானதாசன் கிறிஸ்தவ 
இலக்கியக் 
கழகம் 


1961 


திருச்சி 


1952 


சென்னை திருப்பூர் 
சென்னை 


1953 
1954 


கல்வி 
இதழ்கள் 


1859 


தென்னிந்தியகிறிஸ்தவப்பள்ளிபுத்தகசபையினர் 


1879 


அண்ணாதுரைஐயர் 


சென்னை 


1887 


சி.கோபாலய்யர் 


கே 
. 
பார்த்தசாரதி 
ஐயங்கார் 


1897 1892 1906 1908 


கா.நமச்சிவாயமுதலியார் 


மிஷன்பள்ளி 

பத்திரிகை நடுத்தரஉயர்தரப் 

பள்ளி 
நண்பன் வித்தியாவர்த்தினி கிராமப்பள்ளி 

ஆசிரியன் உபாத்தியாயர் தமிழ்க்கல்விபத்திரிகை மாணவர்போதகன் நல்லாசிரியன் இந்துதியாலாஜிகல் 

ஜர்னல் 
போதனா 
விஷய 

பூங்கொத்து 
மாணவ 
, 
ஆசிரிய 
, குழந்தைகள்பத்திரிகை 
ஊரிஸ் 
கல்லூரி 

பத்திரிகை பெண்கல்வி சற்குரு தொழிற்கல்வி கல்வி 


பி.ஜெ.என்.சர்மா 


1909 


திருச்சி 


1911 


கே.எஸ்.ராய்ப்பா திருமதிஏ.எம்.நாயிஸ் 


பாளையங்கோட்டை 


எம்.சி. 
இராஜா 


வேலூர் 


சென்னை 


1912 1914 


சி 
. 
சோமசுந்தரம் 


1917 


ஆர்.எஸ்.நாராயணசாமிஅய்யர் 


மதுரை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) 
வெளியீட்டாளர் 


இடம் 


சி.சோமசுந்தரம்பிள்ளை 


சென்னை 


1917 1920 


ஆரணி 


1921 19:22 1924 


எம்.மாணிக்கவாசகபிள்ளை 
பி.சி. 
புன்னைவனநாதன் ஏ.கந்தசாமிதீக்ஷதர் டி.கே.பழனிசாமி டி.சஞ்சீவிமுதலியார் 


மதுரை வடார்க்காடு திருவரும்பூர் 


சென்னை 


பேராசிரியன் வித்தியாபிமானி நன்மாணாக்கன் வித்தியாபோதினி 
பாலபோதாயன் ஆரம்பஆசிரியன் ஆரம்பாசிரியன் கிராமஆசிரியத் 

தோழன் கல்விக்கடல் ஜனமித்திரன் பொதுஜனக்கல்வி அனுபவ நவீனக்கல்வி 
ஆசிரியர் 
இதழ் பாலர்கல்வி வித்யாதானம் 

ளைஞர்கல்வி புதுக்கல்விஉலகம் ஆதாரக்கல்வி முதியோர்கல்வி மாணவர்விருந்து 


தரங்கம்பாடி தின்னனூர் சென்னை 


166 


ஆசான் 


ஈரோடு 


நாகமங்கலம் 


பி.ஸ்ஜோஸ்டராண்ட் 
எச் 
. 
தேவதாஸ் 
வி.என் 
. 
சாமாராவ் கே.இராமய்யசெட்டி டி.சங்கரலிங்கம் ரெவ.எச்.ஏ.பாப்பிலி ஜி.சுப்பிரமணியம் 
ஏ.கே. 
சீதாராமன் ரெவ.டி.ஏ.பென் எஸ்.ஏ.இராமநாதன் ஜே.எல்.பி.ரோச்சு ஏ.கே.எஸ்,சர்மா டி.ஜே.ஆர்.கோபால் கே.நாகராஜராவ் 


1927 1928 
1933 1934 1936 1937 1938 1947 1948 1951 1952 


சென்னை 





1953 


1961 1963 1963 1966 


ஆனந்தம் மாணவர் 

உலகம் கல்விமனம் தமிழகக்கல்வி கல்விஉலகம் சர்வதேசக்கல்வி 
கல்வி 
ஆசிரியர் 
குரல் தமிழகக்கல்வி நற்பண்பு 
கண்டுபிடி 


டி.ஜே,ஆர்.கோபால் 

சென்னை 
எஸ் 
. 
சோமசுந்தரம் 

புத்தனாம்பட்டி கே.ஹஸ்ஸன் 

ஈரோடு தமிழ்நாட்டுக்கல்விநிறுவனம் 

சென்னை டி-வி.சிவப்பிரகாசம் 
இலத்தேரி 
[ 
வ.ஆ 
] ஈஸ்வரமூர்த்தி 

பிச்சனூர் 
( 
கோவை 
] மு.அன்பரசன் 

சென்னை திருமதிசந்திராபக்தவச்சலன் எச்.எஸ்.எஸ்.லாரன்ஸ் 

சென்னை 
பெ 
. 
இராமையா 

மதுரை 
பி 
. 
கே 
. 
வைத்தியநாதன் 

சென்னை 


1967 1974 1975 


திரைப்பட 
இதழ்கள் 


1935 


சென்னை 


1936 


ஆடல்பாடல் 
சினிமா 
உலகம் 
டோக்கிஸ் சினிமா 
கொடி 
, தாய்நாடு இந்தியன்ஸ்டார் 
சினிமா 
ரசிகன் சினிமா மாடர்ன்ஸ்கிரின் ‘டாக்கிடாக் சில்வர்ஸ்கரீன் 


எம்.வி.வீரராகவன் பி.எஸ்.செட்டியார் வி.ஆர்.கோதண்டராமன் 
கே 
. 
ஜி 
. 
இராஜு பி. எம்.பாட்சாமுதலியார் டி.வி.சுந்தரம் பி.ஆர்.நாராயணன் ஆர்.எஸ்.கோபாலன் வி.கே.இராகவன் ஆர்.ஆர்.சாமி 
எஸ்.ஜி. 
ஐயர் 


கும்பகோணம் 

சென்னை 
கும்பகோணம் சென்னை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1937 


திருச்சி 
சென்னை கோவை 
சென்னை கும்பகோணம் சென்னை 


1938 


* 


. 
1938 


1939 


சினிமாரசிகன் மூவிஹெரால்டு 
சினிமாலோலன் 
சித்ரா சினிமா 
உதயம் 
சித்திரோதயம் சித்திரவாணி 
பிலிம் 
மெயில் 

நாடோடி ஒளிஉலகம் 
மின்னொளி ஜோதி சிட்டிசினிமா கபாலி சினிமாநிலையம் தமிழ்ப்படம் 
பேசும் 
படம் 
‘ 
பிலிம் 
ஸ்டார் 

சினிமா 
முரசு கலை நவீன 
சினிமா 
நிலையம் திரைஉலகம் 


கே.ஆர்.எஸ்.கோபாலன் எஸ்.ஜி.ஐயர் 

ஆர்.நாதன் 
ஸ் 
. 
எம் 
. 
பாஸ்கரன் ஜே.டி.மணி ஆர்.கே.பாலன் ஏ.முத்துசாமி 
சி 
. 
எஸ்.வி. 
ஐயர் 
எம்.எஸ் 
. 
விசுவநாதன் என்.ஆர்.சாமி பி.ஆர்.எஸ்.கோபால் ஈ.டி.தியாகசுந்தரம் 

.கே 
. 
சீனிவாசன் டி.எம்.ஜானகிராம் பத்மன்செல்லப்பன் 
எஸ் 
. 
ஆர் 
. 
வேங்கடேசுவரன் 
டி.வி. 
இராமநாத் 
கே 
. 
சீதாராமன் 
எம் 
. 
செங்கல்வராயன் எம்.எஸ்.பாசு 
வி 
. 
பச்சையப்பன் டி.கே.கோவிந்தன் 


168 


1940 1943 
1945 1944 1.946 1947 


. 


திருச்சி 


1947 


சென்னை 


திருவரங்கம் 


சென்னை 


1948 1949 


திருச்சி 


சென்னை 


சினிமா 
ரசிகன் குண்டூசி மின்னல் படக் 
கூத்து 
பொழுது 
போக்கு 
திரை 
ஒலி 
பிலிம் 
சமாசார் கலைமணி 
திரை 
தூதன் 
சினிமா 
மலர் 
சினிமா 
துப்பு நட்சத்திரஉலகம் திரைநேசன் நவீனவிகடன் திரைச்செய்தி 

ஸ்டேஜ் 

ஸ்கிரின் 

சினிமா கலைஅரங்கம் மூவிபிலிம்ஸ் தமிழ்சினிமா 
திராவிட 
சினிமா கலைப்படம் “ 
சினிமா 
ஸ்டார் 


இந்தியன் 
மூவி 
நியூஸ் 
சந்திரோதயம் 
பிலிம் 
மெயில் 


என் 
. 
கோவிந்தராஜ் 
பி 
. 
ஆர் 
. 
எஸ் 
. 
கோபால் 
எம்.ஆர் 
. 
எஸ் 
. 
மணி 
கே 
. 
இராமநாதன் ச.து.சு.யோகி 
இராம 
. 
தியாகராசன் 
எஸ்.ஜி. 
ஐயர் 
ஏ.ஆர் 
. 
சண்முகம் 
எம் 
. 
எஸ் 
. 
செல்வராஜன் 
இராஜாராம் 
எம் 
. 
பாட்சா 
வீ 
. 
ஆர் 
. 
சாந்தாராம் 
கே 
. 
வேங்கடேசன் 
டி.எஸ் 
. 
கிருஷ்ணமூர்த்தி 
எஸ் 
. 
வேலு நவீனன் சக்கரபாணி கலைச்செல்வன் 
எஸ்.வி.கே. 
சபாபதி 


1950 


1951 


மதுரை 
சென்னை 


169 . 


1953 1954 


. 


ஏ.கரீம் 


1955 


விருதுநகர் சென்னை 


ஏ.வி.பி. 
ஆசைத்தம்பி எஸ்.வேலன் 
டி 
. 
எதிராஜன் 
( 
கோரா 
! 
எஸ்.எஸ் 
. 
எஸ் 
. 
சர்மா 
என் 
. 
விஜயகுமார் 
கே 
. 
சுப்பிரமணியம் 
. 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


யதார்த்தம் 
பொன்னுசாமி 


1913 1934 1938 1953 1960 
1956 1960 1963 
1966 


பல்கலைக் 
கழக 
இதழ் 
டி 
. 
சீனிவாச 
ராவ் 
பி 
. 
சண்முகம் 


சென்னை 


பைரன் 


ir 


1969 


நாடகஉலகம் கானவித்யாபிரகாசினி 
சங்கீத 
அபிமானி 
சில்ப 
ஸ்ரீ 
நாரதர் மதி 
ஒளி 
கலைப் 
பூங்கா 
திரை 
உலகம் 
திரைச் 
செய்தி 

பொம்மை 
பேசும் 
சினிமா மூவிடைம்ஸ் 
திரை 
மடல் 
* 
பிலிம் 
ரோல் 

சினிமா 
முரசு கலைரசிகன் 
சினி 
பீல்டு 
சிவாஜி 
ரசிகன் மூவிமேக்கர்ஸ் 

பிவிம் 
நியூஸ் இதயக்கனி 
சத்யா 
புதல்வன் 


. 


1970 
1971 1972 


ஜி 
. 
கே 
. 
துரைராஜ் 
தஞ்சை 
நவநீதன் 
பி 
. 
விஸ்வநாத 
ரெட்டி எஸ்.எஸ்.நடராசன் மணிசங்கர் 
சி 
. 
ஆர் 
. 
கோவிந்த 
சர்மா கே.பி.எஸ்.மணி அப்துல்லா ஜெயபாண்டியன் 
கே.ஏ. 
சாகுல் 
அமீது 
சின்ன 
அண்ணாமலை 
எஸ் 
. 
ராதாகிருஷ்ணன் 
டி.வி. 
ராமாநுஜம் 
எம் 
. 
என் 
. 
சரத்சந்திரன் 
எஸ் 
. 
குமார் 


3 


சேலம் 
சென்னை 


1973 
1974 


மதுரை வேலூர் 


1974 1975 


திரைக்கதிர் டெலிவிஷன் 


சித்ரா 
லட்சுமணன் 
ம.கி. 
தட்சிணாமூர்த்தி 


சென்னை 


கலை 

இதழ்கள் 


1913 


எஸ்.வி. 
ரங்கசாமி 
ஐயங்கார் 


சென்னை 


1915 


வி 
. 
சீனிவாச 
ஐயங்கார் 


பெருங்களத்தூர் 


1922 


சங்கீத 
சத்சம்பிரதாய 

தீபிகை கானவித்யா 

பிரகாசினி 
சங்கீத 
சமுத்தரண 

சஞ்சிகை அச்சுத்தொழில் சங்கீதாபிமானி சிற்பக்கலை கர்னாடகசங்கீதம் கந்தர்வ கானாலயம் நாட்டியம் 


1926 1934 1947 


சென்னை 
காரைக்குடி சென்னை 


பி 
. 
சீனிவாச 
ஐயர் 
டி.எம் 
. 
ஆறுமுகம் 
எம்.வி.சுவாமி எம்.வி.டி. 
பத்தர் எஸ்.ஆர்.குப்புசாமி 
எஸ்.ஏ. 
கிருஷ்ணமூர்த்தி ரஞ்சன் 


சித்தூர் 
( 
ஆ.பி. 
) 
- 


கோவை 
சென்னை 


1949 


வேளாண்மைஇதழ்கள் 


. 


1903 


என் 
. 
வனமலைப் 
பிள்ளை 
கே.எல் 
. 
முத்துசாமி 
ஐயர் 


1907 


விவசாயத் 
தீபிகை உழவன் தென்னிந்திய 

விவசாயம் 
கிருஷிகன் 


ஜி.இராஜகோபால் 
கே.ஆர்.ரங்கராஜூ 


. 


1909 


% 

ல 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


பு 


1910 


. 


1920 
1927 


கும்பகோண 
விவசாய 

பத்திரிகை இந்தியவிவசாயம் ரூரல்இந்தியா ஏலவிவசாயி 
விஞ்ஞான 
விவசாயம் இந்தியவிவசாயி 


கும்பகோணம் சென்னை 


விவசாயசங்கம், 
ஜி 
. 
கிருஷ்ணமூர்த்தி 
ஐயர் 
ஏ 
. 
சாமிநாத 
ஐயர் ரா.நாராயணசாமி 
ஜி 
. 
சௌந்தராஜன் 
ஆர்.பி. 
நாயுடு 


1949 


உத்தமபாளையம் திருப்பாதிரிப்புலியூர் 

கோயம்புத்தூர் 


) 


அரசியல் 
இதழ்கள் 


1844 





சென்னை 


இலட்சுமி 
நரசு 
செட்டியார் 
மூண்டி 
அரங்கநாத 
முதலியார் 


ஹென்றி 
மார்ட்டின் 



கிரஸெண்ட் 


நேடிவ் 
பப்ளிக் 

ஒபினியன் 
விருத்தாந்தி உதயதாரகை இராஜவர்த்தினி 
தினவர்த்தமானி இலங்கைநேசன் 
முஸ்லீம் 
நேசன் 
சுதேச 
மித்திரன் 
இலங்கை 
தின 

வர்த்தமானி 


1833 1841 
1855 1855 
1877 1882 
1882 1886 


சென்னை 


ரெவ.பெர்சிவல் 
எச்.எம் 
. 
சின்னத்தம்மி 
முகம்மது 
காசிம் 
சித்திக்லெப்பை 
ஜி 
. 
சுப்பிரமணிய 
ஐயர் 


இலங்கை 


சென்னை 


இலங்கை 


இலங்கை 


1893 1896 1897 1902 


வி.பி. 
நாராயணய்யா 


பினாங்கு 


வி.எம்.சுவாமிபி.ஏ. பகடாலுஇராமாநுஜலுநாயுடு 


1904 


கோவை திருச்சி 
சென்னை 
தஞ்சாவூர் சென்னை 


1909 1913 


நாமக்கல் 


இஸ்லாம்மித்திரன் ஜனமல்லோசினி பினாங்கு 
வர்த்தமானி யதார்த்தபாஸ்கரன் சுதேசபரிபாலனி பிரஜாநுகூலன் பூலோகவியாசன் தமிழகம் பூலோகவியாசன் 
லோக 
மித்திரன் ஜனாபிமானி ஜனோபகாரி பாரதி தமிழர் 
நேசன் 
இந்திய 
மித்திரன் ஒற்றுமை 
பாரத 
மாதா தமிழபிமானி 
ஜெகத் 
போதினி லகரகசியம் 
இந்தியத் 
தாய் 
தேச 
நேசன் தேசஊழியன் பாரதிவெற்றி 


பி.முத்துவீரப்பிள்ளை டி.ராஜம்அய்யங்கார் 
பி 
. 
முத்துவீர 
நாவலர் 
எம் 
. 
கோவிந்தராஜய்யங்கார் ஜி.ஏ.வைத்தியநாதன் 
வி.ஆர் 
. 
வைத்தியநாத 
ஐயர் தெ.கிருஷ்ணசாமிபாவலர் ஏ.ரங்கசாமிஅய்யங்கார் 


சென்னை வேலூர் 
சென்னை 


1916 1916 1917 
1919 1920 


1921 


உ 


வ.கே.துரைசாமிஐயங்கார் 

சென்னை ஏ.ஆர்.இராஜகோபரலன் 

திருச்சி வாசுதேவராவ்கெய்க்வார் அம்பாசமுத்திரம் ஆர்.முருகேசமுதலியார் 

கடலூர் 
சி.கே 
. 
நாராயணசாமி 
முதலியார் ஈரோடு ஏ.சுத்தானந்தபிள்ளை 

திருச்சி ஆர்.சேஷன் 

திருவரங்கம் ர்.வி.சுப்பிரமணியம் 

திருச்சி 
எம்.ஏ. 
வரதராஜ 
முதவியார்கல்லக்குறிச்சி 


1921 


1924 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1920 1924 


-4 


சென்ை 
சென்னை 
, 


1925 


சென்னை 
, 


1927 


1,926 1927 


சென்னை 


1928 


நவசக்தி புதுயுகம் 
தமிழரசு பாலபாரதி தினகரன் தமிழர் உதயபாரதி 
விநோதனி 
இந்தியத் 
தாய் 
மித்திரன் தமிழராட்சி தேசநேசன் 
உலக 
ஊழியன் இந்தியன் பித்தன் பாரதி நவமணி லோக 
ரஞ்சனி 
தமிழகம் இந்திய 
ஒளி 
தமிழரசு 
பிரசண்ட 
விகடன் 


திரு 
. 
வி 
. 
கல்யாணசுந்தர 
முதலியார் 

னை 
எஸ்.வி. 
கனகசபை 
பிள்ளை 
எஸ் 
. 
சீனிவாச 
அய்யங்கார் 

மதுரை 
, 
வ.வே.சு. 
ஐயர் 

சேரமான்தேவி டி.இராகவாச்சாரி 
யு.கே. 
பஞ்சரத்தினம் 

திருச்சி 
பி 
. 
இராமசாமி 
. 
ஐயங்கார் திருநெல்வேலி 
டி.என் 
. 
நடராஜன் ஜி. 
சுப்பிரமணிய 
ஐயர் 

திருவரங்கம் ஜே.பி.ரொட்ரிக்ஸ் 

தூத்துக்குடி 
ஜே.என் 
. 
இராமநாதன் 

சென்னை 
வி.என் 
. 
சமா 
ராவ் கே.நாட்டார்கோனார் 

திருநெல்வேலி 
கே 
. 
வெங்கட்ட 
ராவ் 
, 

ஆதமன்கோட்டை 
கே 
. 
எம் 
. 
இராமசாமி 

சென்னை ஆர்.நாராயணசாமி 

உத்தமபாளையம் 
எஸ்.ஆர்.எம்.இராமநாத 
முதலியார் 
பல்லட்டூர் 
என்.எஸ் 
. 
சீனிவாசன் 

நாவல்பாக்கம் 
ஏ 
. 
கே 
. 
சந்திரசேகரன் 

சென்னை 
கே 
. 
ஏ 
. 
ஏ 
. 
ஹமீது 
சாகிபு 

திருச்சி 
டாக்டர் 
எம் 
. 
மாசிலாமணிமுதலியார் 
சென்னை நாரணதுரைக்கண்ணன் 


1928 


1929 
1930 1930 


1932 
1933 


1932 1933 1934 


1935 





193.6 1937 


விநோதன் லீடர் அன்னைபாரததேவி தமிழ்த்தாய் கேசரி இளந்தமிழன் தாயகம் தியாகி இந்தியவாலிபன் பாரதபக்தன் தமிழ்ஞாயிறு ஆசியஜோதி நவயுவன் ஹனுமான் லோகோபகாரி காங்கிரஸ்பேரிகை சூறாவளி 


1938 


பி 
. 
கோபால 
சாமி 
நாயுடு 

சென்னை 
கே 
. 
ஏ 
. 
ஹமீது 

திருச்சி டி.வி.பாண்டுரங்கம் 

உறையூர் இ.மு.சுப்பிரமணியபிள்ளை திருநெல்வேலி நாகப்பன் 

கோயம்புத்தூர் பி.விருத்தகிரி 

விழும்புரம் எஸ்.அருணாசலம் 

துறையூர் இராமசடகோபன் 

சென்னை 
திரிலோக 
சீதாராம் 

துறையூர் எஸ்.ஏ.சுப்பராயபிள்ளை 

தூத்துக்குடி 
எஸ் 
. 
நடராஜ 
ஐயர் பி.வி.ஜெயராமசாஸ்திரி 

திருச்சி 
எம் 
. 
எம் 
. 
புகாரி 

கிவாளூர் சங்குசுப்பிரமணியன் 

சென்னை நடராஜஐயர் ஓ.வி.அளகேசன் க.நா.சுப்பிரமணியம் வை.கோவிந்தன் எஸ்.ஆர்.வெங்கடேசுவரன் ஆர்.கிருஷ்ணமூர்த்தி பி.சுப்பய்யா 

பாளையங்கோட்டை ஆர்.திருஞானம் 

கோவை எஸ்.ஆர்.சாரங்கன் ந.அறிவழகன் வி.ஆர்.கிருஷ்ணன் 


15 


1939 1940 


சக்தி 


1941 1942 1944 


பாரதஜோதி ஜன்சேவை இளங்கதிர் வசந்தம் உதயம் அழகு ஜனதா 


1947 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


1946 
1947 
) 


குயிலன் 


தென்றல் 

தமிழகம் 
தனியரசு 
இன 
முரசு 
தமிழ் 
முரசு 
தமிழ்த் 
தென்றல் 


இணக்கம் மாதமணி 


வீர 
முரசு 
தமிழ் 
முரசு 


176 


1948 


சென்னை 
எஸ் 
. 
எம் 
. 
சஞ்சீவி 
ராஜு 

திருச்சி ஏ.வி.பி.ஆசைத்தம்பி 

விருதுநகர் டி.ஜி.கிருஷ்ணசாமி 

சென்னை கோ.சாரங்கபாணி 

சிங்கப்பூர் 
வி 
. 
வி 
. 
இராமசாமி 

விருதுநகர் எம்.ஏ.துரையரங்கசாமிபிள்ளை 
சென்னை டி.சி.இராமசாமி 

கோவை 
வி 
. 
நடராஜன் 

சென்னை 
ம 
. 
பொ 
. 
சிவஞானம் 
பி 
. 
சீனிவாசன் 

கும்பகோணம் 
கே 
. 
எஸ் 
. 
இராமய்யா க.அன்பழகன் 

சென்னை 
கோரக் 
நடராசன் ஆர்.கிருஷ்ணமூர்த்தி சி.விஜயரங்கம் வி.இராமச்சந்திரன் 
எஸ் 
. 
ஆர் 
. 
சௌந்தராஜன் எஸ்.சீனிவாசன் 
பி 
. 
வி 
. 
சந்திரசேகரன் 

மதாக்கின் டி.எஸ்.எஸ்.மணி 

சென்னை ஆர்.தர்மன் 

திருப்பாதிரிப்புலியூர் 


தமிழ்ஜனமித்திரன் தமிழ்மகள் புதுவாழ்வு சுதந்தரதேவி ஜனசேவை ஜனயுகம் போரணி உலகஅரசியல் 
மணிக்கொடி 
தமிழரசி புயல் 
தமிழ் 
இளைஞன் 


1949 


1950 


1951 1952 


வெண்மதி சர்வோதயம் உலகம் 


1943 1947 1952 1953 1953 1954 1954 


உமா 


தட்சணமித்திரன் மனிதன் 


அரசன் 


விஜயா 


டாக்டர்டி.எஸ்.இராஜலட்சுமியம்மாள்சென்னை என்.இராமசாமி 

வீரபாண்டி ஆர்.தயாநிதி 

திருச்சி ஜி.உமாபதி 

சென்னை 
எல்.டி. 
மதுரம் 

மதுரை 
‘ 
விந்தன் 


சென்னை ஏ.எம்.பாட்சா 

நெம்மாரா(கேரளா) டி.கிருஷ்ணசாமி 

சென்னை ஜி.சேதுராமன் 

திருச்சி 
சிதம்பர 
ரகுநாதன் 

திருநெல்வேலி மாஜினி 

மதுரை ஜி.கேசவன் 

சென்னை 
வேதி 
குண்டு 

திண்டுக்கல் 
ஏ.கே.ஏ. 
அப்துல் 
ஸமது மயிலைபி.சீனிவாசன் ரா.பத்மநாபன் 


1954 


சங்க 
நாதம் 
சாந்தி தமிழன் திருவிடம் பீரங்கி 
மணிவிளக்கு சங்கொலி பாரதி 


1954 1955 


சென்னை 


177 


1955 


உடல்நலஇதழ்கள் 


சென்னை 


1908 1910 1924 1949 


ஆரோக்கியபோதினி சுகாதாரபோதினி ஆரோக்கியதீபிகை 
யோகாசன 
ஆலய 

விஜயம் நல்வழி 


டி.ஏ.சாமிநாதையர் ஹகீம்பி.மகமத்அப்துல்லாசாகிபு யு.இராமாராவ் 


பி.கே.வேணுகோபால் ஏ.சா.தாசன் 


புனா 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


ஆரோக்கியமார்க்கம் 


சென்னை 


குணம் 


எச்.எம் 
. 
சர்மா வே.மு.கலைநாயகம் 


புராணஇதழ்கள் 


1909 1910 


எல்.வி. 
இராமச்சந்திர 
ஐயர் 


டி.கே.சீனிவாசஐயங்கார் 


1914 1922 1923 1941 


பிராசி இந்து 
மதானுசார 

சஞ்சிகை 
திராவிட 
பாகவதன் 
ஸ்ரீ 
காளி 
தாசர் 
கம்ப 
நாடார் புலவர்உலகம் 


11 


ஆர்.வி.கிருஷ்ணமாச்சார்யா கும்பகோணம் 
எம் 
. 
வி 
. 
கோவிந்தராஜ 
ஐயங்கார் காரைக்குடி 
ஜெக 
வீரபாண்டியன் 


சென்னை 


சீர்திருத்த 
இதழ்கள் 


1948 
1951 


சீர்திருத்தம் 
பகுத்தறிவு 
தொண்டு ஈரோட்டு 
முழக்கம் 


எம் 
. 
என்.எம் 
. 
பாவலர் ப.கண்ணன் 
வி 
. 
வீராசாமி கு.சேதுராமன் 


திருப்பாதிரிப்புலியூர் ஜலகண்டபுரம் 

திருச்சி ஈரோடு 


ஆசிரியர்இதழ்கள் 


1966 
1969 


1974 1975 


ஆசிரியர் 
குரல் 
கல்விக் 
கதிர் ஆசிரியர்அரங்கம் 
ஆசிரியர் 
துணைவன் தமிழ்நாடுஆசிரியர் 
செய்தி ஆசிரியர்கூட்டணி 


சந்திரா 
பக்தவத்சலம் 
கோ 
. 
முனியாண்டி 
தி.கா. 
சீனிவாசன் 
க 
. 
மீனாட்சி 
சுந்தரன் 
கே 
. 
எஸ் 
. 
கணபதி 
தமிழ்நாடு 
பெற்றோர் 
செ 
. 
முத்துசாமி 


சென்னை கண்டரமாணிக்கம் 

மதுரை 
சென்னை 

திருச்சி சென்னை திருச்சி 


1976 


அரசுஇதழ்கள் 


1956 
1969 


புதுவைச்செய்திகள் திட்டம் 


புதுவை 


17.9 


சென்னை 


1970. 1971 


புதுவைஅரசுச்செய்தித்துறை 
மத்திய 
அரசு 
செய்தித்துறை திட்டக்குழுசார்பில் தமிழ்நாடுசெய்தித்துறை மத்தியஅரசுபத்திரிகைதகவல் அலுவலகம் 


தமிழரசு தாய்நாடு 


புதுடெல்லி 


கூட்டுறவு 
இதழ்கள் 


1910 


மதராஸ்புல்லட்டின் 
ஆப் 
கோவாப்ரேஷன் ஐக்கியபோதினி 
கூட்டுறவு 


சென்னை 


1927 1929 



சி 
. 
ராமச்சந்திர 
ராவ் 
சி 
. 
கந்தசாமி 
குப்தா 
ஏ 
. 
பொன்னுசாமி 
பிள்ளை 


சாத்தான்குளம் 


கோவை 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1934 


ஐக்கிய 
அரசு 
கூட்டுறவு கூட்டுறவுசெய்திமலர் 


1967 


எஸ் 
. 
ஜே 
. 
இரத்தினசாமி 
தமிழ்நாடு 
கூட்டுறவு 
சங்கம் 

சென்னை 
தென்னார்க்காடு 
மத்திய 
கூட்டுறவு 
வங்கி 

கடலூர் 


தொழிற்சங்க 
இதழ்கள் 


180 


ஆசியத் 
தொழிலாளி 
சங்க 
நாதம் தொழில்அணி 
தோட்டத்தொழிலாளி 
ஹார்பர் 
தொழிலாளி 
என்.ஜி.வோ. 
செய்தி 
ஆர்.எம்.எஸ் 
. 
வாய்ஸ் 
தொழிலாளியின் 
தோழன் நெசவாளி 


எஸ் 
. 
எம் 
. 
டர்வே 

புதுடெல்லி 
சிம்சன் 
குருப் 
வெளியீடு 

சென்னை 
பி 
. 
ஏ 
. 
கன்னையா 

விக்கிரம 
சிங்கபுரம் 
நீலகிரி 
தோட்ட 
தொழிலாளர் 
சங்கம் 
குன்னூர் துறைமுகத்தொழிலாளர்சங்கம் 

சென்னை 
தமிழக 
என் 
. 
ஜி 
. 
ஓ 
. 
சங்கம் 
ரயில்வே 
தொழிற் 
சங்கம் 
கத்தோலிக்க 
தொழிலாளர் 
சங்கம் 
தமிழ் 
நாடு 
கைத்தறி 
நெசவாளர் கூட்டுறவுசங்கம் 
பனைச் 
செல்விக் 
கூட்டுறவு 
சம்மேளனம் 


பனைச்செல்வம் 
சக்தி 
சர்க்கரை 
ஆலை 
செய்தி 
மடல் 
கண்ணன் 
தேவன் 
செய்திகள் 


கோவை 


கண்ணன் 
தேவன் 
நிறுவனம் 


முன்னார் 


1939 


தொழிலரசு 


1962 1963 


ஒலிக்கதிர் தமிழ்நாடுபப்ளிக் சர்வன்ட் தொழிற்சங்கசெய்தி 


1967 


1969 


தொழிலாளர் 
முரசு 
என்.ஜி.ஓ. 
குரல் 
மின் 
எழுத்தர் 


ரயில்வே 
தொழிலாளர் 
சங்கம் 

திருச்சி தமிழகதந்தி,தொலைபேசிஊழியர்சங்கம் 

சென்னை தமிழ்நாடுஅரசிதழ்பதிவிலா அலுவலர்ஒன்றியம் தமிழ்நாடுடிரேடுயூனியன்காங்கிரஸ்சென்னை தென்பகுதிரெயில்வேதொழிலாளர்சங்கம் 

பெரம்பூர் 
பி 
. 
குப்புசாமி 

பாளையங்கோட்டை தமிழ்நாடுமின்கழகக்கணக்காயர்சங்கம் 

கோவை தமிழ்நாடுமின்சாரத்தொழிலாளர்மத்திய 

அமைப்பு தமிழ்நாடுதேசீயஇன்ஜினியரிஸ் பணியாளர்சங்கம் 

சென்னை 
எஸ் 
. 
வைரவன் 

சங்கரன்கோவில் இந்தியாகிமெண்டுதொழிலாளர்சங்கம் 

திருநெல்வேலி தமிழகமின்வாரியகாசாளர்சங்கம் 

சென்னை 


மின்கதிர் 


1970 


181 


இன்ஜினியரிங் தொழிலாளி 
தொழில் 
உறவு சங்கமம் 


1971 


1974 


மின்காசாளர் 


பொறியாளர் 
சங்க 
இதழ்கள் 


1969 


தமிழ்நாடுபொறியியல்சங்கம் 


சென்னை 


பொறியல் 
கதிர் இளநிலைப் 
பொறியாளர் 


இளநிலைப்பொறியாளர்சங்கம் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1973 


மின் 
திறன் 
மின் 
அலை 


தமிழ்நாடுமின்வாரியபொறியாளர்சங்கம் தமிழ்நாடுமின்வாரியமேற்பார்வையாளர் சங்கம் 


உழவுஇதழ்கள் 


1961 1962 1963 


மேழிச் 
செல்வம் 
விவசாய 
உலகம் 
உரமும் 
பயிரும் 
உழவர் 
நாடு 
உழவும் 
தொழிலும் 
நல்ல 
பாதை 
பண்ணைச் 
செய்தி 


விவசாயத் 
துறை 
நெறியாளர் 
எஸ் 
. 
பெருமாள் இந்தியஉரச்சங்கம்,தென்கிளை சென்னை டி.டி.ராசன் 

திருச்சி 
சென்னை 

சேலம் உணவுவேளாண்மைஅமைச்சுத்துறைபுதுடெல்லி 


பி 
. 
சேர்மு 


விஞ்ஞான 
இதழ்கள் 


கோயம்புத்தூர் 

சென்னை 


கலைக்கதிர் அணுக்கதிர் இளம்விஞ்ஞானி தோல்விஞ்ஞானம் வானொலி 


சி.ஆர் 
. 
தாமோதரன் பா,பாலசுப்பிரமணியம் 
ஜி 
. 
வெங்கட்டராமன் 
கே 
. 
ஏ 
. 
இராமசாமி 
வானொலி 
நிலைய 
இயக்குநர் 


ரேடியோ 
மன்றம் 
ரேடியோ 
டெலிவிஷன் 


எஸ் 
. 
வேங்கடசாமி வ.அருணாசலம் 


சென்னை 


செய்தி 
இதழ்கள் 


புதுவை 


* 


புதுவைச்செய்திகள் 
சென்னை 
செய்தி தஞ்சைமணி 

தஞ்சை 
செய்திக் 
கதிர் 
தமிழ்நாடு 
மீன் 
துறைக்கடிதம் 

மாநிலம் 
1950 
அமெரிக்கன்ரிபோர்டர் 1953 

சோவியத் 
நாடு 
1967 
சோவியத் 
யூனியன் 

செய்திகளும் 
கருத்துகளும் இதுதான்பிரிட்டன் 
புதிய 
ஜெர்மனி 


புதுவை 
செய்தித்துறை 
சென்னை 
செய்தித்துறை 

சென்னை 
எஸ் 
. 
கணபதி 

கும்பகோணம் 
டி 
. 
எஸ் 
. 
கிருஷ்ணராவ் 

தஞ்சாவூர் 
மீன்வளத்துறை 
தமிழ்நாடு 

சென்னை 
டி.முனுசாமிபாண்டிச்சேரி 
செய்தித்துறை 
புதுவை 
அமெரிக்க 
செய்தித்துறை 

சென்னை 
சோவியத் 
இந்திய 
நட்புறவு 
ஏடு 


18 


. 


யு.எஸ்.எஸ் 
. 
ஆர் 
. 
செய்தித்துறை 
பிரிட்டிஷ் 
செய்தித்துறை 

புதுடெல்லி 
ஜனநாயகக் 
குடியரசு 
வர்த்தகப் 
பிரதிநிதி 

சென்னை 


இலங்கை 
செய்திக் 


கடிதம் 


இலங்கைத் 
தூதுவரகம் 


மதுவிலக்குஇதழ்கள் 


1922 
1929 


மதுவிளக்கு விமோசனம் 


எம்.கே.பி. 
கவுண்டர் 
சி 
. 
இராஜகோபாலாச்சாரி 



கெய்ட்டி 
( 
நீலகிரி 
) திருச்செங்கோடு 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர் 
( 
அ 
) 
வெளியீட்டாளர் 


இடம் 


நூல்கள் 
பற்றிய 
இதழ்கள் 


புத்தகஉலகம் 
புத்தக 
நண்பன் நூலகம் 


சென்னை 


என் 
. 
ராமரத்தினம் 
தென்மொழிகள் 
புத்தக 
டிரஸ்ட் 


பயண 
இதழ் 


1929 


யாத்ராமார்க்கம் 


தென்னிந்திய 
இருப்புப்பாதை 
அதிகாரி 
திருச்சி 


எழுத்தாளர் 
இதழ்கள் 


184 


எழுத்தாளர் தமிழ்ப் 
பாதை பாரதி எழுதுகோல் அறிவுச்சுடர் 
சிலம்பு 


1941 1951 
1951 


அ 
. 
வெ 
. 
ரா 
. 
கிருஷ்ணசாமி 

திருச்சி மதுரைத்தமிழ்எழுத்தாளர்மன்றம் மதுரை 
சென்னைத் 

சங்கம் 
சென்னை குமரிமாவட்ட 

நாகர்கோவில் ந.சுப்புரெட்டியார் 

துறையூர் 
கே 
. 
சண்முகம் 

கீழ்ப்பெரும்பள்ளம் டி.ஜி.ஆனந்தசாமி 

புதுடெல்லி 


தூய 
பேதுரு 
நடு நிலைப்பள்ளி பத்திரிகைமலர் பூமாலை 


1953 


எஸ் 
. 
ஜோஸப் 
டி 
. 
எஸ் 
. 
சாத்தப்பன் 


தஞ்சாவூர் சென்னை 


சிறியஇதழ்கள் 


1981 


சுட்டி 
பார்வைகள் சமூகநிழல் நவீனம் கலைச்சுரங்கம் தேனலைகள் அறிவுவழி ஜன்னல்பார்வை 
சான்றோர் 
முரசு சுரங்கம் குமுறல் 
மன 
ஓசை 


நிர்மலா 
சுந்தர் 

சென்னை 

திருச்சி 
எம் 
. 
பி 
. 
ஜான் 

மானாமதுரை 
ச 
. 
துரை 
முருகானந்தம் 

சென்னை 
ந 
. 
மனோகரன் 

ஒட்டன்சத்திரம் அரும்பாக்கம் 

சேலம் முனியரசன் 

இராமேசுவரம் 
நெய்வேலி 
பொதுநல 
மன்றம்நெய்வேலி 

மார்த்தாண்டம் 
பொறியல் 
கல்லூரி 
விடுதி 

சென்னை 
சி 
. 
சிற்றம்பலம் 

தேவகோட்டை 
பொன்விஜயன் 

அல்லி 
நகரம் 
பி 
. 
கே 
. 
ராஜன் 

திருச்சி 
எம் 
. 
சுல்தான் 

கொருக்குப்பேட்டை தூயநெஞ்சக்கல்லூரி 

திருப்பத்தூர் 
பெங்களூர் 
இளைஞர் 
வெளியீடு 
பெங்களூர் இலக்கியஇயக்கம் 

கோவை அ.மித்திரன் 

சென்னை ச.சு.வடிவேலன் 

நெய்வேலி இகா.பத்மநாபன் 

மணலி மதுரை 
மதுரை 


185 


நாம் 


உழவர்உலகம் உரிமை பொன்னகரம் நெஞ்சம் பிருந்தாவனம் துளிகள் உணர்வுகள் துந்துபி தீச் 
சோலை 


விழிகள் 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


இடம் 


நாட்டறம்பள்ளி 

இளையான்குடி 
இளைஞர் 
இலக்கியப் 
பேரவை 
இராமநாதபுரம் 

கோவை 

திருவான்மியூர் டி.யூ.சி.எஸ்.தொழிலாளர்வெளியீடுதிருப்பூர் 


முகில் வால் இளையகரங்கள் ஞானமாணிக்கம் அச்சுத்தொழிலாளி போரணி புதியப பறவை காவியப் 
பொதுமை 
பாட்டாளி 
தோழன் 
மக்கள் 
ரதம் பாலம் உதயம் 


பாவை 


கபிலவாணன் த.கோவேந்தன் 


சென்னை 


மதுரை காஞ்சிவட்டாரஇளைஞர்வெளியீடுதிருமுக்கூ வே.குணசேகரன் 

அயனாவரம் 


கவிதைஇதழ்கள் 


1935 


பாரதிதாசன் 


சுப்பிரமணிய 
பாரதி 

கவிதாமண்டலம் குயில் காவியம் இலக்கியம் ஊர்வலம் 


புதுவை 
சென்னை 


1940 1955 1958 1963 


சுரதா சுரதா 


சென்னை 


1964 


கவிதை 


சென்னை 


1966 


கவிப்புனல் முல்லைச்சரம் சுரதா எழிலோவியம் காவியப்பாவை கவிதாமண்உலகம் 


சுரதா மா.செங்குட்டுவன் 
பொன்னடியான சுரதா ப.பரமசிவன் புலவர்கபிலவாணன் 
வானம்பாடி 


1971 1973 


புதுக்கவிதைஇதழ்கள் 


1964 1965 1972 


நோக்கு கவிஞன் வானம்பாடி 
செம்பரிதி 


187 


அரையாண்டுஇதழ்கள் 


1938 


தமிழ்விவசாய 

சஞ்சிகை அறிவுநூல்முடிவு 


விவசாயத்துறை சாமுரத்தினம் 


கோலாலம்பூர் 

சிங்கப்பூர் 


1980 


ஆண்டுஇதழ்கள் 


அறிவுச்சுடர் 


1941 195-1 


ந.சுப்புரெட்டியார் 
கே 
. 
சண்முகம் 


துறையூர் 
கீழ்ப்பெரும்பள்ளம் 


சிலம்பு 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1951 


1951 
1953 1954 


டி.எஸ் 


தூயபேதுரு நடுநிலைப்பள்ளி 

பத்திரிகைமலர் சுடர் பூமாலை தாமரை கல்லூரிமாணவர் தமிழ்விழாமலர் மாணவர்உலகம் தஞ்சைஅரசினர் ஆசிரியர்பயிற்சிபள்ளி 

பொங்கல் 
மலர் கரந்தைபுலவர் கல்லூரிஆண்டுமலர் சத்தியசஞ்சிகை 
தமிழ் 
ஒளி 


எஸ் 
. 
ஜோஸப் 

தஞ்சாவூர் டி.ஜி.ஆனந்தசாமி 

புதுடெல்லி சாத்தப்பன் 

சென்னை ஆர்.சுப்பிரமணியம் 

காரைக்குடி 
சென்னைத் 
தமிழ்க் 
கல்லூரித் 
தமிழ் 
மன்றங்களின் 
குழு 

சென்னை 
எஸ் 
. 
சோம 
சுந்தரம் 

துறையூர் 


13 


188 . 


என்.மகாலிங்கம் 


தஞ்சை 


1955 


1958 


எஸ்.சுயம்பிரகாசம் ரோமன்கத்தோலிக்கசர்ச்சு 

பினாங்கு 
மலாய்ப் 
பல்கலைக் 
கழகத் 
தமிழ்ப் 

பேரவைகோலாலம்பூர் 


நாள் 
இதழ்கள் 


1880 
1886 


டி.ஜி.ஜோஸப்பு 


நாகர்கோயில் 


தியாக 
நாடு இலங்கை 

தினவர்த்தமானி 


ரி.எஸ்.ராஜுபிள்ளை 


இலங்கை 


1887 1888 


சி 
. 
கு 
. 
மகுதூம் 
சாய்பு 


சிங்கப்பூர் 


லாம்காதிறுநாவலர் 

சுப்பிரமணிய 
ஐயர் பி.இ.முதலியார் 


பினாங்கு 
சென்னை 


1889 1904 1912 


இரங்கூன் 


பினாங்கு 
சென்னை 


1916 1917 


இரங்கூன் 


சிங்கை 
நேசன் 
பினாங்கு 
விஜய 

கேதனன் சுதேசமித்திரன் சுதேசபரிபாலனி 
பினாங்கு 

ஞானாசிரியன் திராவிடன் தேசபக்தன் ரசிகரஞ்சனி தொண்டன் பர்மா 
நாடு பாலபர்மா இன்றையசமாசாரம் தமிழ்நேசன் 
தமிழ் 
நாடு தினவர்த்தமானி சுயராஜ்யா ஈழகேசரி வீரகேசரி தினகரன் மித்திரன் தினபதி சுதந்திரன் ஈழநாடு 
செய்தி 


கே.கே.சம்சுகனி ஜே.சி.கண்ணப்பர் திரு.வி.கல்யாணசுந்தரனார் எஸ்.பி.இரத்தினம் இப்ராகீம் வி.எச்.டேவிட் 
ஹரி 
கிருஷ்ணன் தெ.கிருஷ்ணசாமிபாவலர் நரசிம்மய்யங்கார் பி.வரதராஜுலுநாயுடு 


1923 


189 


1924 1930 


சென்னை 
கோலாலம்பூர் சென்னை சிங்கப்பூர் சென்னை 
கொழும்பு 


டி.பிரகாசம் பொன்னையாபிள்ளை எச்.செல்லையா ஆர்.சிவகுருநாதன் 
ஆசிரியர் 
குழு எஸ்.டி.சிவநாயகம் 


1932 


கொழும்பு 


வி 
. 
பி 
. 
ஹரன் 


யாழ்ப்பாணம் 

கண்டி 


ஆண்டு 


பெயர் 


இதழாசிரியர்(அ) 
வெளியீட்டாளர் 


இடம் 


1933 


1935 


1937 


1940 1941 1942 


190 


தந்தி தமிழன் 
தேச 
நேசன் ஜயபாரதி 
விடுதலை 
தமிழ் 
முரசு தேஜோபிமானி 
மலேயா 
மித்திரன் பாரததேவி 
மலேயா 
நண்பன் சுதந்திரஇந்தியா 
தினத்தந்தி தினசரி தந்தி தினத்தந்தி 
தேச 
நேசன் நவஇந்தியா தினமலர் தமிழ் 
நாடு மாலைமணி 
தேச 
பக்தன் 
தினத்தந்தி 
தேச 
பந்து 


ஆசிரியர் 
குழு 

கொழும்பு 
அற்புதானந்தா 

பினாங்கு ஹமீதுகளஞ்சியம் 

சென்னை 
எஸ் 
. 
வெங்கட்டராமன் டி.ஏ.வி.நாதன் கோ.சாரங்கபாணி நாயுடு 

சிங்கப்பூர் 
எஸ் 
, 
அம்பல 
வாணப் 
பிள்ளை 

பேராக் வ.க.ஆனந்தம் 

சிங்கப்பூர் 
என் 
. 
இராம 
ரத்தினம் 

சென்னை அற்புதானந்தா 

சிங்கப்பூர் 
சி 
. 
வீ 
. 
குப்புசாமி ஆர்.இரத்தினம் 

சென்னை டி.எஸ்.சொக்கலிங்கம் 
சி 
. 
பா 
. 
ஆதித்தனார் 

மதுரை 
சனனை 

பினாங்கு இராமகிருஷ்ணன் 

கோயம்புத்தூர் இராமசுப்பையர் 

திருநெல்வேலி கருமுத்துதியாகராயசெட்டியார் மதுரை 
சி 
. 
என் 
. 
அண்ணாதுரை 

சென்னை 
கே 
. 
இராதா 

பினாங்கு 

திருச்சி எஸ்.கன்னையன் 

பினாங்கு 


1944 1947 1948 
1948 
1951 


1952 1953 
1954 1954 1955 


1958 1960 


1961 


1962 


1962 


1963 


பதி 


1966 1967 


நாத்திகம் நவமணி ஜோதி சேலம் 
மாலை 
முரசு 
சென்னை 
கோவை மதுரை திருநெல்வேலி தேச 
தூதன் எழுச்சி தமிழ்மலர் 
தினத்தந்தி நம் 
நாடு 
தினத்தந்தி நவரசம் நகர 
சோதனை ஜயகொடி 
தினத்தந்தி மணிக்கொடி மாங்கல்யம் இன்றைய 
இந்தியா 
கில்ஜி தமிழ்மலர் அலைகள் அலை 
ஓசை அகிம்சை 


பி.ராமசாமி 

சென்னை 
எஸ் 
. 
வி 
. 
ஜி 
. 
சௌரிராஜுலு லட்சுமணசாமி 

பினாங்கு ஐ.கதிரேசன் 

சேலம் டி.இராகவன் 

சென்னை எஸ்.ஜயபாண்டியன் 

கோவை எஸ்.சுப்பிரமணியன் 

மதுரை ஆர்.கிருஷ்ணகாந்தன் 

திருநெல்வேலி ஜி.சாரங்கபாணி 

பொட்டாலிங் 
ஜெயா டி.துரைக்கண்ணு 

சென்னை 
தி 
. 
செல்வ 
கணப் 

சிங்கப்பூர் 

கோவை 
கல்யாண 
சுந்தரம் 

சென்னை 

திருநெல்வேலி 
இளம் 
மகிழி 
கண்ணன் 

சென்னை நீதிவேந்தன் 
எஸ் 
. 
வீரசேகரன் 

வேலூர் 
எஸ் 
. 
இராதா 
கிருஷ்ணன் 

சென்னை 
கே 
. 
அரவிந்தன் ஆர்கண்ணன் எஸ்.மாரியப்பன் 

சேலம் 
டி 
. 
என் 
. 
இராதா 

சென்னை 
சி 
. 
ஜம்பு இ.பரசுராமன் 
ஜே 
. 
என் 
. 
ரங்கநாதன் 


1911 


1968 


1969 1970 




, 


1971 


ஆண்டு 


பெயர் 


இடம் 


இதழாசிரியர்(அ) வெளியீட்டாளர் 


1971 


அறமுரசு அரட்டை 


சென்னை 


சினிமாராணி சவுக்கடி அகத்தியர்நாடு டமாரம் 
தேசிய 
ஜோதி தினதர்பார் தினஒலி 

னமடல் என்னஉலகம் 


192 


எம்.எம்.பாகர் விருதைந.ராமசாமி டி.என்.உமாபதி சி.என்.பி.சாமி எள்.வி.கலைமணி 
மன்னை 
சுவாமிநாதன் என்.ஏ.சி.லிங்கம் பி.ஆர்.இராமன் 
எஸ் 
. 
ஜே 
. 
இராஜ் வி.அப்பாசாமிவாண்டையார் டி.ஆர்.ரங்கசாமி திருமதிகோகிலா என்.வி.கலைமணி ஏ.நாராயணன் 
சேக் 
அப்துல்லா டி.ஆர்.ரங்கசாமி இரா.குலசேகரன் 
ஜி 
. 
என் 
. 
ராஜன் 
மின்னல் 
காந்தன் 
எஸ் 
. 
ஜி 
. 
ராஜ் 
டி 
. 
வேல் 
முருகன் பி.எஸ்.இளங்கோ சௌந்தர்யவல்லி 


எரியீட்டி 


கலைரோசா பஞ்சாமிர்தம் கலைஒளி இனப்போர் பூம்புகார் புரட்சிக்கொடி நகரமுரசு மாணவர்புரட்சி மாலைமணி ஜான்சிராணி 


1971 1972 


12 . 


தமிழ் இதழியல் ஆய்வு 


பெயர் அமைப்பு : 


1855 இல் தினவர்த்தமானி எனும் வார இதழை ரெவ் . 
பெர்சிவல் பாதிரியார் சென்னையில் தொடங்கி நடத்தினார் 
1886 இல் இலங்கை தினவர்த்தமானி எனும் நாளேடு திரு . 
ரி . எஸ் . இராஜுப்பிள்ளையால் முதன் முதலில் இலங்கையில் 
தொடங்கப்பட்டது . 1897 இல் பினாங்கு வர்த்தமானி எனும் 
இதழ் மலேயாவில் உள்ள பினாங்கு நகரில் வெளியாகியது . 
1913 இல் சுவிசேஷ பிரபல்ய வர்த்தமானி எனும் இதழ் வெளி 
யாகியுள்ளது . இவை வர்த்தமானி என்னும் பின்னொட் 
டைப் பெற்றன . 

1882 இல் சுதேசமித்திரன் திரு.ஜி.சுப்பிரமணிய ஐயரால், 
சென்னையில் வார இதழாக முதலில் தொடங்கப்பட்டது . 
பின்னர் நாளிதழாக மாற்றப்பட்டது . 

அடுத்து 1891 இல் ஞானமித்திரன் திரு . சபாபதி நாவல 
ரால் சென்னையில் தொடங்கப்பட்ட மாத இதழாகும் . 
1893இல் இஸ்லாம் மித்திரன் திரு.எல்.எம் . உதுமானால் 
இலங்கையில் வார ஏடாகவும் , பின்னர் நாளேடாகவும் 
நடத்தப்பெற்றது . 1913 இல் வாலிபமித்திரன் திரு.டி.தேவ 
ராம் என்பவரால் நசரேத்திலிருந்து வெளியிடப்பட்ட மாத 
இதழாகும் . 1913 இல் லோகமித்திரன் 1919 இல் இந்திய 
மித்திரன் , ஈப்போவில் வெளிவந்தது . 1932 இல் மலாய 
மித்திரன் , 1927 இல் மெய்கண்டமித்திரன் , 1949 இல் ஆதி 
திராவிடமித்திரன் , ஆஸ்திகமித்திரன் , என்று மித்திரன் 
எனும் பின்னொட்டைப்பெற்று இதழ்கள் வெளிவந்துள்ளன . 

1881 இல் விஞ்ஞானவர்த்தினி என்று இலங்கையிலும் , 
1911 இல் தர்மவர்த்தினி என்று கலவை ( வ.ஆ ) யிலும் , 
1913 இல் ஆத்ம பிரவர்த்தினி 

கீழானந்தத்திலும் , 
1948 இல் வைதீக தர்மவர்த்தினி என்று சென்னையிலும் , 

த.இ.வ. - 13 


என்று 


194 


1931 இல் யதார்த்தவர்த்தினி என்று திருவரங்கத்திலும் 
வர்த்தினி என்றும் பின்னொட்டைப் பெற்று இதழ்கள் 
வெளியாயின . 

1861 இல் தேசோபகாரி என்னும்மாத இதழ் நெய்யூரிலும் 
1895 இல் லோகோபகாரி என்னும் மாத இதழ் சென்னை 
யிலும் உபகாரி எனும் பின்னொட்டைப் பெற்று இதழ்கள் 
வெளியிடப்பட்டன . 

1851 இல் சுவிசேஷ பிரபல விளக்கம் நாகர்கோயிலிலும் , 
1910 இல் பிரசங்க விளக்கம் தரங்கம்பாடி பாடியிலும் , 
1865 இல் விவேகவிளக்கம் சென்னையிலும் விளக்கம் என் 
னும் பின்னொட்டைப்பெற்று வெளியிடப் பெற்றுள்ளன . 

1863 இல் இலங்காபிமானி திரு.சி.வை. கதிரவேற் பிள் 
ளையால் மானிப்பாயிலும் , 1884 இல் சைவாபிமானி எனும் 
சைவ இதழ் திரு . வல்வை . பொ . ஞான சபாபதிப்பிள்ளையால் 
இலங்கையிலும் , சத்தியாபிமானி எனும் கிறிஸ்தவ இதழும் , 
சங்கீதாபிமானி எனும் இசை இதழும் அபிமானி எனும் 
பின்னொட்டைப் பெற்று வெளியிடப்பெற்றுள்ளன . 

1864 இல் இலங்கைக் காவலன் திரு . ஜெபட் நியூட்டன் 
என்பவரால் கொழும்புவிலிருந்தும் , 1876 இல் சத்தியவேத 
பாதுகாவலன் திரு.அருளப்ப முதலியாராலும் கத்தோலிக்க 
பாதுகாவலன் 

பிலிப்பையாவாலும் இலங்கையிலிருந்தும் 
வெளியிடப்பட்ட கிறிஸ்தவ இதழ்களா 

ளாகும் . 
1900 இல் முஸ்லீம்பாதுகாவலன் திரு . ஐ.வே.ம. அப்துல் 
அசீஸ் என்பவரால் இலங்கையிலிருந்து வெளியிடப்பட்ட இஸ் 
லாமிய இதழாகும் . இவை பாதுகாவலன் எனும் பின் 
னொட்டைப் பெற்றுள்ளவையாகும் . 

1909 இல் வித்யா விசாரணியும் 1898 இல் வைத்திய 
விசாரணியும் விசாரணி எனும் பின்னொட்டைப் பெற்று 
வெளியாகியுள்ளன . 

1915 இல் ஆர்யதர்மம் திருவரங்கத்திலும் , 1922 இல் 
சநாதன தர்மம் கோட்டைக் குப்பத்திலும் 

வெளியான 
வைதீக இதழ்களாகும் . இவை தர்மம் எனும் பின்னொட் 
டைப் பெற்றுள்ளன . 


195 


1946 இல் தர்ம ஜோதியும் , 1952 இல் ஆகம ஜோதியும் 
சென்னையிலும் இரங்கூனில் ஜோதியும் வெளியாயின . இவை 
" ஜோதி எனும் பின்னொட்டைப் பெற்றுள்ளன . 

1876 இல் ஞானபாநுவும் , 1893 இல் வித்யாபாநுவும் , 
1903 இல் விவேகபாநுவும் . 1924 இல் சன்மார்க்கபாநுவும் , 
1929 இல் செந்தமிழ்பாநுவும் பாநு என்னும் பின்னொட் 
டைப் பெற்று வெளியாகியுள்ள இதழ்களாகும் . 

1891 இல் விநோத மஞ்சரியும் , விநோதரசமஞ்சரி என்று 
விநோதத் தை முன்பகுதியாகக் கொண்டும் , தேச கதா மஞ் 
சரியும் , கதா மஞ்சரியும் , நவர மஞ்சரியும் , 1948 இல் மஞ்சரி 
யும் , மஞ்சரி யைப் பின்பகுதியாகக் கொண்டும் வெளியாகி 
யுள்ள இதழ்களாகும் . 

1887 இல் விவேக போதினியும் விவேக சுந்தரமும் , 
1892இல்விவேகசிந்தாமணியும் விவேக என்ற முன்னொட் 
டைப்பெற்று வெளியாகியுள்ள இதழ்களாகும் . 

1831 இல் தமிழ்ப்பத்திரிகை சென்னையிலும் , 1865 
இல் திருச்சபைப்பத்திரிகையும் , 1889 இல் பிரம்மவித்தியா 
பத்திரிகை , 1902 இல் அபிநவ பத்திரிகை , 1913 இல் சாந்த 
மல்லாசசபைப் பத்திரிகை , 1906 இல் பிரம்மஞானப் பத் 
திரிகை , 1919 இல் தமிழ்க் கழகப் பத்திரிகை என்பவை 
பத்திரிகை எனும் பின்னொட்டில் வெளியாகியுள்ளன . 

1887 இல் ஜனோபகாரம் , 1896 இல் ஜனமல்லோசினி, 
1914இல் ஜனாபிமானி , 1933 இல் ஜனானுகூலன் , 1941 இல் 
ஜனசேவை என்பவை ஜன என்னும் முன்னொட்டைப் 
பெற்று இதழ்கள் வெளியாயின . 

1904 இல் ஜனானுகூலன் , 1924 இல் கிராமா நுகூலன் , 
என்று அனுகூலன் என்னும் பின்னொட்டை 

இதழ்கள் 
பெற்றுள்ளன . 

1924 இல் கிறிஸ்தவ பிரபல்ய போதினி - 1923 இல் 
இரஞ்சித போதினி, ஜீவானந்த போதினி, 1920 இல் 
வித்யாபோதினி, 1921 இல் ஜகத்போதினி 1921 இல் ஆசிரம 
போதினி , சத்திய போதினி என்றெல்லாம் போதினி என்ற 
பின்னொட்டைப் பெற்று இதழ்கள் வெளியாகியுள்ளன . 


196 


1900 இல் ஞானபோதினி , ஞானப்பிரியன் , 1902 ஞான 
சாகரம் , 1911 இல் ஞானநாயகி , 1912 இல் ஞானசந்திரிகா 
என்று ஞான என்னும் மூன்னொட்டைப் பெற்று இதழ்கள் 
வெளியாகியுள்ளன . 

1902 இல் செந்தமிழ் , 1904 இல் தமிழகம் , -1 1909 இல் 
செந்தமிழ்ச்செல்வி-i 1911 இல் தமிழ் , 1911 இல் செந்தமிழ்ச் 
செல்லம் , 1913இல் செந்தமிழ்ச் சிந்தாமணி , 1917 இல் 
தமிழர்நேசன் , 1920 இல் செந்தமிழ்க்களஞ்சியம் , 1921 இல் 
தமிழபிமானி , 1919 இல் தமிழ்க் கழகப்பத்திரிகை , 1923 இல் 
பைந்தமிழ் , 1924 இல் தமிழரசு- i , 1924 இல் செந்தமிழ்ச் 
செல்வி- ii , 1925 இல் தமிழர் , 1925 இல் தமிழ் உலகம் , 
1927 இல் தமிழன் -1 , கோலாலம்பூர் , 1929 இல் செந்தமிழ்ப் 
பொழில் , 1927 இல் தமிழராட்சி , 1933 இல் தமிழ்மணம் , 
1931 இல் தமிழகம் , -ii 1934 இல் தமிழ்த் தாய் , 1935 இல் 
இளந்தமிழன் , 1937 இல் தமிழ் ஞாயிறு 1942 இல் தமிழ் நாடு 
சேலம் , 1942 இல் தமிழ்நாடு- ii மதுரை , தமிழ்த்தூதன் , 
1947 இல் தமிழணங்கு . 1947 இல் தமிழகம்- iii , 1947 இல் 
தமிழ்க் 

1947 இல் தமிழ்முரசு , 1947 இல் 
தமிழ்த்தென்றல் , 1948 இல் தமிழ்மகள் , 1949 இல் 
தமிழர்நாடு , 1950இல் தமிழரசி , 1952இல் தமிழ் இளைஞன் . 
1954 இல் தமிழன்- ii , 1954 இல் தமிழ்நாடு-iii 1953 இல் 
கன்னித் தமிழ் , தமிழ்முழக்கம் என்றெல்லாம் தமிழ் எனும் 
முன்னொட்டைப் பெற்று இதழ்கள் தோற்றுவிக்கப் பெற் 
றுள்ளன . 

1913 இல் லோகமுரசு , 1947 இல் தமிழ்முரசு | சென்னை 
1947 இல் முஸ்லீம் முரசு - எஸ் . ஏ . சுகூர் , சென்னை , 
1948 இல் திராவிடமுரசு - சிங்கப்பூர் , மாலைமுரசு - சி.பா. 
சிவந்தி ஆதித்தன் , மதுரை , 1960 இல் மக்கள் முரசு மெர்சிங் 
மராத்திய முரசு பம்பாய் முதலியன முரசு என்னும் பின் 
னொட்டைப் பெற்று வெளியாகியுள்ளன . 

1958 இல் தமிழ்ஒளி , கோலாலம்பூர் , 1959 இல் தமிழ்க் 
குயில் - ஈப்போ , 1963 இல் தமிழ்ப்பூங்கா - ஜோகூர் 1962 இல் 
தமிழ்மணி - பினாங்கு , 1963 இல் தமிழ் மலர் - சிங்கப்பூர் 


F 


கலை , 


. 


s187 


1955 இல் தமிழ்முரசு - சிங்கப்பூர், 1956 இல் தமிழ்ஜோன் 
# ப்போ 1939 இல் தமிழ்க்கொடி , 1948 இல் தமிழ்ச்சுடர் , 
1958 இல் தமிழ்த்தாய் பட்டவொர்த் , 1933 இல் தமிழ்த் 
தொண்டன் , 1946 இல் தமிழ்ப் பூஞ்சோலை , 1954 இல் 
தமிழோசை - சிங்கப்பூர் , என இதழ்கள் தோன்றியுள்ளன 


கல்லி , முதியோர் கல்வி , நவீன கல்வி , பெண் கல்வி 
தொழிற் கல்வி எனக் கல்வி எனும் பின்னொட்டைப் 
பெற்றும் இதழ்கள் தொடங்கப்பட்டுள்ள்ன... 


1916 இல் திருவள்ளுவர் , 1942 இல் திருக்குறள் ஆட்சி , 
1947 இல் வள்ளுவர் , 1951 இல் குறள் மலர், - குறளியம் 
வள்ளுவர் வழி என்று திருவள்ளுவரை முன்னொட்டாகவும் 
திருக்குறளைப் பின்னொட்டாகவும் பெற்று இதழ்கள் வெளி 
யாகியுள்ளன . 
1926 இல் 

ஆனந்தவிகடன் , ஆனந்த மகாவிகடன் , 
1928 இல் ஆனந்த விஜயவிகடன் , 1928 இல் பிரசண்ட மகா 
விகடன் , 1983 இல் பிரசண்டவிகடன் , 1954 இல் விகடன் 
என்றெல்லாம் ஆனந்த த்தை முன்வைத்தும் , பிரசண் 
டத்தை முன்வைத்தும் , விகடன் என்பதை பின்வைத் 
தும் இதழ்கள் வெளிவந்துள்ளன . 


1940 இல் திருவிளக்கு , 1951 இல் குத்துவிளக்கு 
1954 இல் மணிவிளக்கு என்று விளக் கைப் பின்னொட் 
டாக வைத்து இதழ்கள் வெளியாயின . 


1874 இல் ஜனவிநோதனி , விநோதனி , விநோதன் , 
என்று விநோதத் தைப் பின்னொட்டாக வைத்து- இதழ்கள் 
நடத்தப்பட்டன . 


1887 இல் மகாராணி , 1950 ல் சக்கரவர்த்தினி என்று 
அரசியின் பெயரை வைத்து இதழ்கள் தோன்றியுள்ளன . 

1924 இல் கொங்குவேள் , 1925 இல் கொங்குமண்டலம் 
1934 இல் கொங்குமலர் , 1935 இல் கொங்குநாடன் என் 


198 


றெல்லாம் கொங்கு எனும் முதற் பகுதியை வைத்து இதழ் 
கள் நடத்தப்பெற்றுள்ளன . 

1924 இல் கிராமாநுகூலன் , 1925 இல் கிராம வாழ்க்கை 
1927 கிராம பஞ்சாயத்து , 1930 கிராம முன்னேற்றம் , 
1935 இல் கிராம ஊழியன் , 1938 இல் கிராமவாசி , 1939 இல் 
கிராம சேவை , 1939 இல் கிராமதூதன் , 1943 இல் கிராம 
சுயாட்சி , 1946 இல் கிராம ராஜ்யம் என்றெல்லாம் கிரா 
மத் தை முன்னொட்டாக வைத்து இதழ்கள் நடந்துள்ளன . 


1947 இல் தொழில் , 1948 இல் தொழில்முரசு-1949 இல் 
தொழில்மணி , 1949 தொழில்வளம் , 1952 இல் தொழிற் 
செய்தி , 1953 இல் தொழில் அணி , 1954 இல் தொழில் அரசு , 
1954 இல் தொழில்முரசு- ii என்று “ தொழி லை முன்வைத்து 
இதழ்கள் தோன்றியுள்ளன . 

1916 இல் பாரதி -1 , 1920 இல் பாரதமாதா , 1921 இல் 
இந்தியத்தாய் , 1924 இல் பாரதி வெற்றி , 1924 இல் பால 
பாரதி , 1926 இல் நமது பரதகண்டம் 1927 இல் உதயபாரதி 
1928 இல் தேசநேசன் , 1930 இல் நவீன பாரதி , 1928 இல் 
பாரதி -1 , 1935 இல் தாயகம் , 1935 இல் அன்னை பாரத 
தேவி , 1937 இல் பாரத பக்தன் , 1940 இல் பாரதஜோதி , 
1948 இல் சுதந்திரதேவி , 1950 இல் மணிக்கொடி , 1917 இல் 
இந்தியா சுதந்தரச் சங்கு , காந்தி , ஜெயக்கொடி , பாரததேவி , 
என்றெல்லாம் பாரதியை முற்பகுதியாகவும்பிற்பகுதியாகவும் 
கொண்டும் , விடுதலையார்வத்தை உண்டாக்கும் விதத்திலும் 
இதழ்கள் தோன்றியுள்ளன . 


1912 இல் ஆதித்திராவிடன் , 1917 இல் திராவிடன் , 
திராவிடமுரசு , திராவிடநாடு , திராவிடகேசரி என்றெல் 
லாம் திராவிட த்தை முன்னொட்டாகவும் பின்னொட் 
டாகவும் கொண்டு இதழ்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன . 


என்று 


கதைக்கடல் , கதா மாலிகா , கதா மஞ்சரி 
கதை யை முற்பகுதியாகக் கொண்டும் , 1948 இல் விநோத 
மஞ்சரி , நவரச மஞ்சரி , திராவிட மஞ்சரி , மஞ்சரி என்று 


199 


மஞ்சரி யைப் பின்பகுதியாக வைத்தும் இதழ்கள் தோன்றி 
யுள்ளன . 

1890 இல் சைபுல் இஸ்லாம் , 1893 இல் இஸ்லாம் மித் 
திரன் , 1906 இல் மிஸ்பாகுல் இஸ்லாம் , 1921 இல் ஹிதயத் 
உல் இஸ்லாம் , 1909 இல் இஸ்லாம் நேசன் , 1927 இல் இஸ் 
லாம் , 1920 இல் அல் இஸ்லாம் , 1930 இல் தப்பிகுல் இஸ் 
லாம் , 1930 இல் ஷாபாஜத்துல் இஸ்லாம் . 1924 இல் தாஜுல் 
இஸ்லாம் , 1935 இல் சத்திய இஸ்லாம் , 1952 இல் இஷாத்தே 
இஸ்லாம் , 1953 இல் பத்ஹுல் இஸ்லாம் என்று 

இஸ் 
லாத் தை முன்னொட்டியும் பின்னொட்டியும் இதழ்கள் 
வெளியாகியுள்ளன . 

சந்திரோதயம் , பூரணசந்திரோதயம் என்றும் சந்திரோ 
யத் தை முன்வைத்தும் பின்வைத்தும் விருந்து , திரட்டு , 
திங்கள் , குமரிமலர் என்றும் இதழ்கள் வெளியிடப்பட்டுள் 


ளன . 


இந்துநேசன் , இஸ்லாம் நேசன் , கத்தோலிக்க நேசன் , 
சர்வஜன நேசன் , என்றும் நேச னைப் பின்னொட்டாகக் 
கொண்டு இதழ்கள் வெளியாகியுள்ளன . 

1841 இல் உதயதாரகை , 1946 இல் இஸ்லாமிய தாரகை 
போன்றவை தாரகை யைப் பின்பகுதியாகக் கொண்டு 
வெளிவந்த இதழ்களாகும் . 

( 849 இல் நற்போதகம் ,, 1859 இல் தர்மப்பள்ளி 
போதம் என்றும் , 1857 இல் சிநேக போதன் என்றும் , 1913 
இல் கத்தோலிக்க குடும்ப போதகன் என்றும் , 1929 இல் 
வேத போத மாத தோழி என்றும் , 1928 இல் சத்தியவேத 
போதகம் என்றும் , போதத் தை 

பின்னொட்டாகவும் , 
இடையொட்டாகவும் கொண்டு இதழ்கள் ளிெயிடப்பட்டுள் 


ளன . 


1861 இல் தேசோபகாரி என்றும் , 1863 இல் அருணோ 
தயம் என்னும் 1863 இல் அமிர்தவசனி என்றும் , சுவிசேஷ 
தூதிகை என்றும் , 1912 இல் பாலிய சஞ்சாரி என்றும் , 
1919இல் திருச்சபை மணி என்றும் , 1882 இல் சத்தியவேதக் 
கொடி என்றும் , 1924 இல் பூச்செண்டு என்றும் , 1934 இல் 


வழிகாட்டி என்றும் , 1935 இல் புலரொளி என்றும் , 1950 இல் 
புத்துயிர் என்றும் கிறிஸ்தவ சமயத்தினரால் இதழ்கள் வெளி 
யிடப்பட்டுள்ளன . 1949 இல் செம்பிறை என்றும் , 1873 இல் 
புதினாலங்காரி என்றும் , 1931 இல் உதயசூரியன் என்றும் 
இஸ்லாமிய சமயத்தினரால் இதழ்கள் தோற்றுவிக்கப் 
பட்டுள்ளன . 

தமிழ் இதழ்களின் பெயர்கள் - தமிழ் மாகஸின் என் 
என்றும் கிரசெண்ட் என்றும் டிஸ்டிரிக்ட் கசெட் என்றும் 
ஆங்கிலத்தில் தொடக்கத்தில் பெயர் சூட்டப்பெற்றன . 
பின்னர் பாலதீபிகை , ஜன சிநேகன் , தினவர்த்தமானி , 
• தத்துவபோதினி, தர்மவர்த்தினி , ஞானமித்திரன் , 
,சிநேகபோதன் , கத்தோலிக்கநேசன் , சைபுல் இஸ்லாம் , 
கிராமதூதன் , உதயதாரகை , இந்துசாதனம் விஞ்ஞான 
வர்த்தினி , புதினாலங்காரி , ஞானபாநு , தினகரன் 
விஜயகேதனன் , ஜனசக்தி என்றெல்லாம் வடசொல் 
பெயர் வைக்கப்பட்டன . அடுத்துத் தனித் தமிழ்ப் பற்றுக் 
காரணமாக உரைகல் புத்துயிர் , புலரொளி , 
காட்டி குத்துவிளக்கு . விருந்து , திரட்டு , குமரி மலர் 
“ திங்கள் , நகைக்களஞ்சியம் , * தமிழ்முரசு மணிவிளக்கு 
பிறை , முதியோர் கல்வி , 

கல்வி , பெண் கல்வி , இலங்கைக் 
காவலன் , குடியரசு , பகுத்தறிவு , புரட்சி , உண்மை" 
புலமை , தமிழ்ஒளி , அடிச்சுவடு , குடிசை ஒலி , தமிழ் 
நிலம் , நறுமணம் பூவாளி பொன்னி , மறுமலர்ச்சி , 
போர்வாள் , புதுவாழ்வு , தென்னகம் , காஞ்சி , தமிழி 
யக்கம் , குறளியம் , உரிமை , மயில் , செம்மலர் , முழக்கம் , 
செந்தமிழ் , • தமிழ்ப் பொழில் , போரணி , இளைய கரங் 
கள் , கவிப்புனல் குயில் அரும்பு அறைகூவல் , ஈழச் 
செய்தி, எழுச்சி , ஒலிக்கதிர் , காதல் , கண்ணோட்டம் 
குழறும் நெஞ்சம் , கைத்தறி , தடம் , தமிழ்ச்சிட்டு , முத்துச் 
சரம் ,முரசொலி , விடுதலை என்றெல்லாம் இதழ்கள் வெளி 
யிடப்பட்டுள் ளன . 

இனி ஓர் இதழின் பெயரே அதன் அச்சகத்திற்கும் 
வைக்கப்பட்டுவானது . சான்றாக , தத்துவபோதினி. அச்சகம் , 


திராவிட தீபிகை அச்சகம் , தமிழ்நாடு அச்சகம் , நவசக்தி 
அச்சகம் , தமிழ் முரசு அச்சகம் , சுதேசமித்திரன் அச்சக் 
கூடம் , ஆனந்தபோதினி அச்சுக்கூடம் , தமிழரசு அச்சகம் . , 
திராவிடநாடு அச்சகம் , தினத்தந்தி அச்சுக்கூடம் , தமிழ் 
நேசன் அச்சுக்கூடம் . வித்யாவிசாரணி அச்சுக்கூடம் , சுதேச் 
பரிபாலனி - அச்சுக்கூடம் . தினமணி அச்சகம் , வீரகேசரி 
அச்சுக்கூடம் என்பனவற்றைக் கூறலாம் . 

ஒரே பெயர் பல இடங்களில் வெளிவந்த இதழ்க்குச் 
சூட்டப்பட்டுள்ளது . சென்னையிலும் இலங்கையிலும் ,சிங்கப் 
பூரிலும் தினவர்த்தமானி என்ற பெயரில இதழ்கள் நடத்தப் 
பட்டுள்ளன . இதேபோல தேசபக்தன் என்று சென்னை 
யிலும் இலங்கையிலும் பினாங்கிலும் நடைபெற்றுள்ளது . 
தீச்சுடர் என்று திருச்சியிலும் கோலாலம்பூரிலும் நடந்துள் 
ளது . தமிழ்முரசு சிங்கப்பூரிலும் சென்னையிலும் நடத்தப் 
பெற்றது . 

இடங்கள் : தமிழ் இதழ்களின் தொடக்கம் - சென்னை 
மாநிலத்தின் தலைநகராக இருந்த சென்னை மாநகரில் தான் 
இங்குக் கிறிஸ்தவ , இந்து , இஸ்லாமிய , பெளத்த , சமண 
சமயத்தினராலும் , பலசமூகத்தின் சார்பிலும் , அமைப்புகளின் 
சார்.பிலும் , கட்சியின் சார்பிலும் இதழ்கள் தோற்றுவிக்கப் 
பட்டுள்ளன . 


சென்னை நகரிலும் , சென்னை நகரை ஒட்டியிருந்த 
சைதாப்பேட்டை , வில்லிவாக்கம் புரசைவாக்கம் வேளச் 
சேரி போன்ற பல பகுதிகளிலும் இதழ்கள் தோன்றியுள்ளன . 
செங்கற்பட்டிலுள்ள மதுராந்தகம் , காஞ்சிபுரம் ஆரணி ! 
கலவை கீழானந்தம் வடார்காட்டிலுள்ள வேலூர் ,வாணியம் 
பாடி , திருப்பத்தூர் , கோட்டைக்குப்பம் ; தென்னார்க்காம் 
லுள்ள கடலூர் , சீர்காழி ; சிதம்பரம் , செல்லம்பதும் ,தன் 
யிலுள்ள வழுவூர் , விஜயபுரம் , கும்பகோணம் கோனேரி 
ராஜபுரம் , முசிரி , வழுத்தூர் , நாச்சியார் கோயில் , கூத்தா 
நல்லூர் , தாஞ்சாவூர் , நாகப்பட்டினம் , கொள்வேன் 
தரங்கம்பாடி , மன்னார்குடி , தாளக்குடி , திருச்சியிடை 


திருவரங்கம் , திருப்பராய்த்துறை , துறையூர் , திருச்சி , 
புதுக்கோட்டை ; மதுரையிலுள்ள - மதுரை திண்டுக்கல் , 
பசுமலை , இரட்சண்யபுரம் ; திருநெல்வேலியிலுள்ள -பாளை 
யங்கோட்டை தென்காசி , திருவைகுண்டம் , காயல்பட்டினம் 
இடையான் குடி , நாசரேத் , தூத்துக்குடி , கோவில்பட்டி , 
சாவேர்புரம் , பிரகாசபுரம் , மருதகுளம் ; கன்னியாகுமரியி 
லுள்ள , நெய்யூர் நாகர்கோயில் இராமநாதபுரம் மாவட்டத் 
திலுள்ள தென்காசி , சிவகாசி , விருது நகர் , உடையார்பட்டி 
சேலத்திலுள்ள - மேட்டுப்பாளையம் , ஆத்தூர் , தர்மபுரி , 
நாமக்கல் , நிலகிரியிலுள்ள - உதகை மண்டலம் , 

கூனூர் , 
ஒட்டப்பட்டறை ; கோவையிலுள்ள - கோயம்புத்தூர் , பள்ளி 
மடை , ஈரோடு , திருப்பத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் 
இதழ்கள் தோன்றியுள்ளன . 


1 


ஆந்திராவிலுள்ள - சித்தூர் , பெல்லாரி போன்ற ஊர் 
களிலும் , கர்நாடகத்திலுள்ள - பங்களூர் கோலார் ; மராட்டி 
யத்திலுள்ள - பம்பாய் போன்ற நகரங்களிலும் தமிழ் இதழ் 
கள் நடைபெற்றுள்ளன . 


இலங்கையில் - கொழும்பு , கண்டி , யாழ்ப்பாணம் , 
மட்டக்களப்பு போன்ற ஊர்களிலும் தமிழ் இதழ்கள் முகித் 
துள்ளன . 


மலேசியாவில் பினாங்கு , மலாக்கா , சிங்கப்பூர் 
போன்ற நகரங்களிலும் , சங்கை பாகாப் , கோலாலம்பூர் , 
மெத்தகாப் , கிள்ளான் , கம்பார் , 

ஈப்போ , சிரம்பான் , 
சுங்கை சிப்புட் , காசான் , பட்டர்வோர்த் , ஜோகூர் . 
பெட்டாலிங் ஜெயா , பேராக் , மெர்சிங் போன்ற ஊர்களி 
லும் தமிழ் இதழ்கள் நடத்தப்பெற்றுள்ளன . 


பர்மாவில் -ரங்கூனில் தமிழ் இதழ்கள் பல நடந்துள்ளன . 
தென்னாப்பிரிக்காவில் - நேட்டால் , ஜோகன்பர்க் பிரிட்டோ 
ரியா , - டர்பன் போன்ற இடங்களில் தமிழ் இதழ்கள் 
வெளியாகியுள்ளன . 


203 


பிஜித்தீவில் - மித்திரன் , சங்கம் என்ற இதழ்கள் வெளி 
யிடப்பட்டுள்ளன . 

இங்கிலாந்தில் - லண்டன் மாநகரத்திலும் , பிரஞ்சுநாட் 
டில் - பாரிஸ் மாநகரத்திலும் தமிழ் இதழ்கள் வெளியாகி 
யுள்ளன . 

வடஇந்தியாவில் - தில்லி , பம்பாய் , கல்கத்தா போன்ற 
நகரங்களில் தமிழ் இதழ்கள் தோன்றியுள்ளன . 

அமெரிக்காவில் - கொலம்பியா , நியூயார்க் ஆகிய நகரங் 
களில் தமிழர்களால் தமிழ் இதழ்கள் நடத்தப்பெற்று வரு 


கின்றன . 


முதன் முதலாக : தமிழ் மொழியில் முதன் முதலாக 
1831 இல் சென்னையில் வெளிவந்த தமிழ்மாகஸின் தான் 
முதல் மாத இதழாகும் . 1841 இல் உதயதாரகை எனும் 
மாத இதழ் , இலங்கையில் வெளியாயிற்று . 1855 இல் 
இராஜவர்த்தினி என்னும் 

மாத 

மும்முறை முதல் 
இதழ் சென்னையில் வெளிவந்தது . 1855 இல் தினவர்த்த 
மானி எனும் முதல் வார இதழ் சென்னையில் தோன்றியது . 
இங்கு 1882 இல் சுதேசமித்திரன் எனும் முதல் அரசியல் 
வார இதழ் நடந்தது ; இதுவே பின்னர் வார மும்முறையாகி 
1889 இல் நாளேடாக வளர்ச்சியுற்றது . 

இலங்கையில் 1841 இல் தோன்றிய உதயதாரகை : 
எனும் மாத இதழ்தான் , அங்கு வெளியான முதல் தமிழ் 
இதழாகும் ; இது பின்னர் மாதமிருமுறையாக ஆகியது . 
அங்கு , 1845 இல் உரைகல் ( Touch Stone ) என்னும் கிறிஸ் 
தவ சமய கத்தோலிக்கப் பிரிவின் முதல் இதழ் கொழும்புவில் 
தோற்றுவிக்கப்பட்டது . 1835 இல் பாலியர்நேசன் என்னும் 
முதல் சிறுவர் இதழ் , யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்பட்டது . 
1873 இல் புதினாலங்காரி என்னும் முதல் இஸ்லாமிய இதழ் 
ஆரம்பிக்கப்பட்டது . 1877 இல் இலங்கைநேசன் என்னும் 
முதல் சைவசமய இதழ் திரு . எச் . சின்னத்தம்பியால் நடத் 
தப்பட்டது . 1886 இல் இலங்கைத் தினவர்த்தமானி எனும் 
முதல் நாளேடு , திரு . ரி . எஸ் . ராஜுப் பிள்ளையால் இலங் 
கையில் தொடங்கப்பட்டது . 


| 


தமிழகத்தில் 1864 இல் தத்துவபோதினி எனும் முதல் 
வைதீக இதழ் , சென்னையில் தோன்றியது . இங்கு 1891 இல் 
ஞானமித்திரன் என்னும் முதல்சைவசமய இதழ் , திரு . சபாபதி 
நாவலரால் நடத்தப்பட்டது . 1914 இல் திராவிட்பாகவதன் 
எனும் முதல் வைணவ சமய இதழ் , திரு . டி . கே . சீனிவாச் 
ஐயங்காரால் சென்னையில் தொடங்கப்பட்டது . 1929 இல் 
மாத்வமித்திரன் எனும் மாதவ சமய முதல் இதழ் திரு . பி . 
ரங்கனாதாச்சாரியாரால் கும்பகோணத்தில் நடத்தப்பட் 
டது . 1888 இல் சன்மார்க்கபோதினி- எனும் முதல் சன் 
மார்க்க இதழ் , திரு . சி.ஆர் . சீனிவாச சாஸ்திரியாரால் , 
சிதம்பரத்திலிருந்து தொடங்கம்பட்டது . 1924 இல் பிரம் 
ஹக்கியான போதினி எனும் முதல் பிரம்மசமாஜ இதழ் , 

, 
திரு . ஏ . ஐ . சேஷாசல முதலியாரால் , பங்களூரிலிருந்து நடத் 
தப்பட்டது . 1930 இல் தர்மஜோதி எனும் முதல் தியாசபிகல் 
இதழ் , தமிழ்நாடு தியாசபிகல் சங்கத்தினரால் அடையாற்றி 
லிருந்து தொடங்கப்பட்டது . 1918 இல் தருமசீலன் எனும் 
முதல் சமண சமய இதழ் , திரு . தி . ஆதி நயினாரால் , சென் 
னையில் நடத்தப்பட்டது . புத்தர் அருளறம் என்னும் முதல் 
பெளத்த இதழ் , திரு . ஜி . அப்பாத்துரையால் , கோலாரி 
--லிருந்து தொடங்கப்பட்டது . 

குடியரசு எனும் முதல் தன்மான இயக்கஇதழ் , பெரியார் 
ஈ . வே . ரா . வினால் ஈரோட்டிலிருந்து 1925 இல் தொடங் 
கப்பட்டது . சண்டமாருதம் எனும் முதல் தன்மான இயக்க 
• நாளேட்டைத் திரு . சொ . முருகப்பா , திருச்சியிலிருந்து 
நடத்தினார் . 

விடுதலை எனும் நாளிதழ் , உலகிலேயே கடவுள் மறுப்பு 
இயக்கத்தின் முதல் நாளேடாகக் கருதப்பட்டு , 1935 முதல் 
நடத்தப்பட்டு வருகிறது . 

சமூக இதழ்களில் - 1902 இல் தோற்றுவிக்கப்பட்ட 
வன்னிய குல க்ஷத்திரிய தீபம் எனும் இதழே , வன்னிய 
குலத்தின் முதல் இதழாகும் . 1913 இல் தோன்றிய விஸ்வ 
கர்மம் ஆச்சாரி சமூகத்திற்கும் 1914 இல்வெளியான நாட்டுக் 
கோட்டை வைசியம் , நகரத்தார் சமூகத்திற்கும் , 1923 இல் 


205 


தோன்றிய வைசியன் , ஆயிரவைசிய சமூகத்திக்கும் , 1924 இல் 
வெளியான வணிகமித்திரன் , வணிக வைசிய சமூகத்திற்கும் , 
1914 இல் வெளிவந்த ஆர்ய வைசியாபிமானி , ஆரியவைசிய 
( கோமுட்டி ) சமூகத்திற்கும் , 1935 இல் வெளியான செட்டி 
யார் குலமித்திரன் , சாது செட்டி சமூகத்திற்கும் , 1918 இல் 
வெளிவந்த பரதபோதினி , மீனவர் சமூகத்திற்கும் , 1921 இல் 
வெளியிடப்பட்ட செங்குந்தன் , செங்குந்த சமூகத்திற்கும் , 
1922 இல் வெளியான குகவேளாளர் , குயவர் சமூகத்திற்கும் 
1923 இல் தோன்றிய 

தோன்றிய மறவர்குல தூதன் , முக்குலத்தவர் 
சமூகத்திற்கும் , 1926 இல் வெளிவந்த கருணீ கமித்திரன் , 
கருணீக குலத்திற்கும் , 1925 வெளியிடப்பட்ட பிராம்மணன் 
பார்ப்பன சமூகத்திற்கும் , 1928 இல் வெளிவந்த குலாபி 
மானி , வேளாளர் சமூகத்திற்கும் , ரெட்டிகுலம் , ரெட்டி 

லத்திற்கும் , 1929 இல் வெளியான யாதவமித்திரன் , ஆயர் 
குலத்திற்கும் , 1937 இல் வெளியான சாலியர்நேசன் ,சாலியர் 
சமூகத்திற்கும் , 1869 இல் வெளிவந்த சூரியோதயம் .ஆதித் 
தமிழர் சமூகத்திற்கும் , 1973 இல் வெளியிடப்பட்ட கம்வார் 
ஊழியன் , கம்வார் சமூகத்திற்கும் கொங்குவேள் , கொங்கு 
வேளர் சமூகத்திற்கும் , முதன் முதலாக வெளிவந்த சமூக 
இதழ்களாகும் . - 


சமூக இதழ்களில் சில இதழ்களே இப்போது தொடர்ந்து 
வெளியிடப்படுகின்றன . இவற்றில் செங்குந்த மித்திர னும் , 
ஆயிரவைசிய னும் , மஹாஜன மும் நீடித்து வெளியா 


கின்றன . 


1890 லேயே மாணவன் எனும் இதழ் வெளியாகியுள்ளது 
சுதேச நாட்டியம் எனும் பெயரில் சித்த வைத்திய இதழ் 
இவலங்கையில் தோன்றியுள்ளது . 


கிறிஸ்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உதயதாரகை 
யும் , கத்தோலிக்க நேச னும் * அருணோதய மும் - திருநெல் 
வேலிடையோசிஸன் பத்திரிகை யும் இன்று வரைதொடர்ந்து 
நடத்தப்பெற்று வருகின்றன . 


06 


“ இந்து சாதன மும் , சித்தாந்த மும் தொடர்ந்து நடத் 
தப் பெற்று வரும் சைவ சமய இதழ்களாகும் . 


முதலில் தோற்றுவிக்கப்பட்ட நாளிழ்களில் - தியாக 
நாடும் , சுதேச பரிபாலினி யும் , சுதேசமித்திர னும் திரா 
விடனு ம் தமிழ்நேச னும் , தமிழ் முரசு சும் , வீரகேசசி 
யும் , தமிழ்நாடு ம் , தினமணி யும் பல ஆண்டுகாலம் 
பல இன்னல்களுக்கு இடையே தொடர்ந்து நடத்தப்பெற்று 
வந்துள்ளன . இவற்றுள் நூற்றாண்டு விழாவை எட்டியது 
சுதேசமித்திரன் பொன்விழாவைக் கொண்டாடியவைத் 
தமிழ் நேசனும் , தமிழ்முரசு ம் , தினமணியும் வீரகே 
சரி யும் , தினத்தந்தி யும் விடுதலை யும் ஆகும் . 

மாத இதழ்களில் பொன்விழாவைக் கண்டவை செந் 
தமிழ் தமிழ்ப்பொழில் செந்தமிழ்ச் செல்வி , இராம 
- கிருஷ்ண விஜயம் ஈழ கேசரியும் கலைமகள் , அமுத 
சுரபி , கலைக்கதிர் போன்றவையே ! 

தொடக்கக் காலத்தில் செல்வாக்குப் பெற்றிருந்த இதழ் 
களுள் குறிப்பிடத்தக்கவை : தினவர்த்தமானி , ஜன 
விநோதனி , லோகோபகாரி மகாராணி , ஆனந்த 
போதினி, தமிழ்நாடு , தேசபக்தன் , திராவிடன் , 
• இந்தியா • நவசக்தி , குடியரசு , காவேரி போன்றவை . 


தற்காலத்தில் நிலைத்து நிற்பவற்றுள் சுதேசமித்திர 
னும் , தமிழ்நேச னும் , வீரகேசரியும் தமிழ்முரசு ம் , 
தினமணி யும் , தினமலரும் , முரசொலி யும் தினக ரனும் 
அண்ணா வும் சிறப்பித்துக் கூறலாம் ! 

மாத இதழ்களில் - செந்தமிழ் , தமிழ்ப்பொழில் , செந் 
தமிழ்ச்செல்வி , கலைமகள் அமுதசுரபி போன்றவை சிறப்புப் 
பெற்றுவிளங்கி வருகின்றன . 

ஆனந்த விகடன் கல்கி , குமுதம் குங்குமம் சாவி 
இதயம் பேசுகிறது , தாய் போன்ற வார இதழ்கள் புகழ் 
பெற்று விளங்குகின்றன . 

‘ விகடன் பொன் விழாக் 
கண்டுள்ளது 


. 


264 


நாளிதழ்களில் - - தினமணி , முரசொலி , தினமலர் , 
* தினகரன் , * தினத்தந்தி மாலைமுரசு , விடுதலை 
மக்கள்குரல் , அண்ணா தமிழ் நேசன் தமிழ் முரசு , 
| வீரகேசரி ஈழகேசரி போன்றவை மக்கள் உள்ளத்தைக் 
கவரும் வகையில் வெளிவருகின்றன 


சென்னைப் பல்கலைக்கழகம் , அண்ணாமலைப்பல்கலைக் 
கழகம் , மதுரைப் பல்கலைக்கழகம் , உலகத்தமிழ் ஆராய்ச்சி 
நிறுவனம் , மலேயா பல்கலைக்கழகம் போன்றவற்றின் சார் 
பில் வெளியிடப்படும் தமிழ் ஆய்வு இதழ்கள் சிந்தனையைத் 
தூண்டுவனவாகவும் அறிவைப்பெருக்குவனவாகவும் விளங்கு 


கின்றன . 


தமிழகத்தில் - சென்னையும் மதுரையும் , இலங்கையில் - 
கொழும்புவும் யாழ்ப்பாணமும் , மலேயாவில் - பினாங்கும் . 
மலாக்காவும் கோலாலம்பூரும் , தென்னாப்பிரிக்காவில் 
நேட்டாலும் , பர்மாவில் இரங்கூனும் தமிழ் இதழ்கள் 
தோற்றத்திற்கு முக்கிய இடமாக இருந்தன . இருக்கின்றன ! 


தமிழ் உணர்வு பெற்ற , தமிழ் மக்கள் மீது அடங்காகக் 
காதல் கொண்ட தமிழ்ப் புலவர் பெருமக்களும் , செல்வர் 
களும் தமிழ் இதழ்களை வெளியிட முன்னோடிகளாக இருந் 
துள்ளனர் . 


இதழாசிரிய முன்னோடிகள் : ரெவ் . பீட்டர் பெர்சிவல் கிறிஸ் 
தவ சமய ஊழியம் புரிய வேண்டிய யாழ்ப்பாணத்திற்கு வந் 
தவர் . அங்கு மெதடிஸ்ட் மிஷன் பள்ளியின் தலைவராக 
இருந்து , க . ஆறுமுகம் ( பிற்காலத்தில் ஆறுமுக நாவலர் 
எனப் புகழ்ப் பெற்றவர் ) போன்ற மாணவர்களுக்கு ஆங்கிலம் 
கற்பித்து வந்தார் . மாணவரான ஆறுமுகத்திடமே ஆசிரிய 
ரான பெர்சிவல் தமிழைக் கற்றுக்கொண்டார் . பின்னர் பெர் 
சிவல் சென்னைக்கு வந்து , 

வந்து , தினவர்த்தமானி எனும் வார 
இதழுக்கு ஆசிரியானார் . இவ்விதழ் முற்காலத்தில் புகழ் 


268 


பெற்று விளங்கியது . பெர்சிவல் ஆங்கில - தமிழ் அகராதி 
யைத் தொகுத்து வெளியிட்டார் ; தமிழ்ப் பழமொழிகளைத் 
திரட்டி வெளிப்படுத்தினார் . தினவர்த்தானி யில் செய்தி 
களை வெளியிட்டதோடு , தமிழ் இலக்கியங்களைப் பற்றியும் 
தமிழறியாதவர்களும் தெரிந்து பாராட்டும்படி ஆங்கிலத்தில் 
வெளியிட்டார் . பொது மக்களிடமிருந்து கருத்துகளையும் 
கட்டுரைகளையும் வாங்கி வெளியிட்டார் . புகழ் பெற்ற 
பதிப்பாளரான சி . வை . தாமோதரம் பிள்ளையும் , இவரது 
ஆசிரியரான கறோல் விசுவநாதப் பிள்ளையும் , அஷ்டாவ 
தானம் வீராசாமி செட்டியாரும் , கிறிஸ்தவக் கவிஞரான 
எச் . கிருஷ்ணப் பிள்ளையும் , தினவர்த்தமானி யில் துணை 
யாசிரியர்களாகப் பங்கேற்றுச் சிறப்பித்தனர் . ஆங்கில அர 
சின் ஆதரவு பெற்று நடைபெற்று வந்த தினவர்த்தமானி 
யில் விக்டோரியா அரசியின் பதவி ஏற்பு விழாவுக்கு வாண 
வேடிக்கை நடத்திய பணத்தை அரசு ஏழைகளுக்குச் செல 
விட்டு இருக்கலாமே என்னும் கருத்து வெளியிடப்பட்டுள் 
ளது பாராட்டத் தகுந்ததாகும் ! 


. 


திரு . சி . வை . தாமோதரம் பிள்ளை , தினவர்த்தமானி 
யில் ‘ நாவலர்க்கு ஒப்பாரும் மிக்காரும் தமிழ் நாட்டில் எவரு 
மில்லை என்று குறிப்பிட்டு எழுதியிருந்ததானது , தமிழ் 
நாட்டில் தமிழ்க் கற்றவர்களிடையே பெருத்த கிளர்ச்சியை 
உண்டாக்கிவிட்டது ! இப்படிப்பட்ட கருத்தே அருட்பா 
மருட்பா வாதப் போருக்கு வித்திட்டது என்றும் கூறுவர் ! 


- 


4. 


கிறிஸ்தவக் கம்பன் எனப் புகழப் பெற்ற திரு . எச் , 
கிருஷ்ணபிள்ளை நற்போதகம் எனும் இதழில்தான் இரட்சண்ய 
யாத்திரிகம் என்னும் காவியத்தை எழுதி வந்தார் . 


கறோல் விசுவநாதப் பிள்ளை , யாழ்ப்பாணத்தவர் . இவர் 
தொகுத்த ஆங்கிலத் - தமிழ் அகராதி இன்றும் வழக்கில் 
உள்ளது ; பல பதிப்புகள் செலவழிந்துள்ளது . பல நூல்களின் 
ஆசிரியராகத் திகழ்ந்தவர் , 


. 


209 


1 


சேலம் பகடால நரசிம்மலு நாயுடு ( 1-854 - 1922 ) : இவர் 
ஈரோட்டில் பிறந்தவர் . பள்ளியில் தமிழ் தெலுங்கு ஆகிய 
மொழிகளைக் கற்றார் . இவருடைய தமிழாசிரியராக இருந்த 
திரு . அமிர்தம் பிள்ளை , யாப்பிலக்கண வினாவிடை 
எனும் நூலைப் பதிப்பித்தவராவர் , 

சே .ப . நரசிம்மலு நாயுடு சிலகாலம் ஆசிரியப் பணி 
புரிந்தார் . இவர் சேலம் சுதேசாபிமானி எனும் இதழைத் 
தொடங்கி , மாவட்ட ஆட்சியாளரின்மீது குறை கண்டு 
எழுதியதால் , பள்ளிப் பணியைத் துறக்க வேண்டியதாயிற்று 
இவர் சென்னை தினவர்த்தமானி 

தினவர்த்தமானி திரிசிரபுரம் அமிர்த 
வசனி , பெங்களூர் மனோரஞ்சனி ஆகிய இதழ்களுக்கும் 
அவ்வப்பொழுது எழுதி வந்தார் . 

இவர் , சுதேசாபிானி எனும் இதழை 1877 மார்ச்சு 
10 ஆம் நாள் துவக்கி நடத்திவந்தார் . அதில் ஏழைகள்படும் 
துயரையும் அரசாங்க 

கீழ்நிலை ஊழியர்களால் ஏழை 
களுக்கு இழைக்கப்படும் இன்னல்களையும் , ஜமீந்தார்கள் 
செய்யும் கொடுமைகளையும் , கிறிஸ்தவ பாதிரி மார் செய் 
யும் மத மாற்றங்களையும் சாடினார் . நீதி மன்றங்களில் 
ஆங்கிலேயர்க்கு ஒரு நீதியும் சுதேசி களுக்கு வேறுவலுடி , 
யான நீதியும் வழங்குவதைக் கண்டித்து அஞ்சா நெஞ்சத் 
துடன் எழுதிவந்தார் . 

இவர் கோவையிலிருந்து கொண்டே சேலம் சுதேசா 
பிமானி க்கு எழுதியுள்ளார் . பின்னர் , கோயம்புத்தூர் 
கலாநிதி அச்சகத்தை நிறுவி , கோயம்பத்தூர் அபிமானி 
( The Coimbatore Patriot ) எனும் இதழைத் தொடங்கினார் , 
இதே அச்சகத்திலிருந்து கோயம்பத்தூர் கலாநிதி ( The Coimba 
tore Crecent ) எனும் இதழும் வெளியிடப்பட்டது . இவர் 
திருவரங்கம் சென்று வசித்தபோது , ஸ்ரீரங்க ஸ்தல பூஷணி 
என்ற இதழையும் நடத் தினார் . இவர் மேற்சொன்ன இதழ் 
கள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் நாட்டுப் 
பற்றை வளர்த்து வந்தார் . 
த.இ.வ .14 


213 


இவர் சேலத்திலிருந்தபோது பிரம்ம ஞானசபையைச் 
சார்ந்து பிரம்ம வாசக சாலை யையும் பிரம்ம 

சமாஜ 
சபையை யும் நிறுவினார் . 


C. S. W. நூற்பு ஆலை ஏற்படுவதற்கும் , போத்தனூரில் 
சர்க்கரை ஆலை நிறுவவும் இவரே மூலமனிதராக இருந்துள் 
வார் . விக்டோரியா டவுன் ஹாலை ரூ .10,000 செலவில் 
இவரே கட்டுவித்து , அதனைக் கோவை ஆட்சித் தலைவரிடம் 
ஒப்படைத்துவிட்டார் ! 


இவர் மதுரைத் தமிழ்ச் சங்கம் . சமுதாய சீர்திருத்த 
அமைப்பு போன்றவற்றுள் முக்கிய இடம் பெற்றிருந்தார் . 
தியாசாபிகல் சபை சென்னைக்குவர திரு . நாயுடவர்களும் 
பெரிதும் காரணமாயிருந்திருக்கிறார் ! 


இவரது பல்வகைத் தொண்டுகளைப் பாராட்டி இராவ் 
பகதூர் விருது வழங்க ஆங்கில அரசாங்கம் முன்வந்தபோது , 
அதனை ஏற்றுக்கொள்ள திரு . நாயுடு மறுத்து விட்டார் ! 

இவர் 94 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் . இவர் 
1900 இல் , விவசாயத் தைப் பற்றி இரண்டு பாகங்களாக 
எழுதிய நூல் , சுமார் 1000 பக்கங்களைக் கொண்டு 
வெளியிடப்பட்டது ! 

இவர் , தாம் பணியாற்றிய பள்ளிகள் பற்றியும் , பெண் 
விடுதலை குறித்தும் , தனிப்பாடல்களைப் பாடியுள்ளார் . 
ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே இதழியல் தொழிலைக் 
கோவைக்குக் கொண்டுவந்த பெருமை இவரையே சாரும் ! 

இவர் எழுதிய தக்ஷிண இந்திய சரித்திரம் 1919 இல் 
அச்சாகியது . இவர் 21-1-1922 இல் இயற்கை எய்தினார் . 

தாம் அறிந்த இதழ்களைப் பற்றி முதன் முதலில் பக் 
டாலு நரசிம்மலு நாயுடு , மதுரைத் தமிழ்ச் சங்க விழாவில் 
பேசிய பேச்சு , அவரது தட்சிண இந்திய சரித்திரத்தில் குறிக் 
கப் பட்டுள்ளது . தமிழ் இதழ்களைப் பற்றி முதன் முதலில் 
தகவல் தந்து பேசியவர் மேற்படி நாயுடு அவர்களே ஆவர் . . 


211 


ஜி.சுப்பிரமணிய ஐயர் (1875-1916 ) : இவர் திருவையாற் 
றில் பிறந்தவர் . சென்னை நார்மல்பள்ளி ( தற்போதைய 
ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரி) யிலும் , பின்னர் பச்சையப்பன் 
கல்லூரியிலும் படித்து பி . ஏ . பட்டம் பெற்றவர் . பின்னர் 
திருவல்லிக்கேணி ஆங்கிலோ- வெர்னாகுலர் பள்ளி ( தற் 
போதைய இந்து உயர்நிலைப்பள்ளி ) தலைமையாசிரியராகப் 
பொறுப்பேற்றுத் திறமையாக நடத்தினார் . 


சென்னையில் பொது மக்கள் கருத்தை உருவாக்க 
வேண்டி , 1850 இல் காஜூலு லட்சுமி நரசு செட்டியாரால் 
தோற்றுவிக்கப்பட்ட சென்னை சுதேசிய சங்கத் ( The Madras 
Native Association ) திற்கு , திரு . சுப்பிரமணிய ஐயரும் உறு 
துணையாக இருந்தார் . இது காங்கிரஸ் தோன்றுவதற்கு 
முன்பு தேசிய இயக்கமாகத் திகழ்ந்ததாகும் திரு . லட்சுமி 
நரசு அவர்கள் கிரசென்டு ( The Cresent ) எனும் ஆங்கில 
வார இதழை மிகுந்த பொருள் செலவிட்டு ஊக்கமுடன் 
நடத்தி வந்தார் . இதற்காக அவர் தம் சொந்தப் பொருளை 
யெல்லாம் இழந்து தியாக சீலராயும் , பொதுமக்கள் மேன் 
மையை நாடிப் போராடிய போராட்ட வீரராகவும் , முன் 
னோடியாகவும் விளங்கினார் . திரு . சுப்பிரமணிய ஐயரும் 
மேற்கண்ட வழியைப் பின்பற்றித் தீவிர மிக்கவராகத் 
தொண்டாற்றினார் . 


20-2-1878 இல் திருவாளர்கள் ஜி . சுப்பிரமணிய ஐய 
ரும் , முடும்பை வீரராகவாச்சாரியாரும் 

வீரராகவாச்சாரியாரும் சேர்ந்து , தங்க 
சாலைத் தெருவி லிருந்த ஸ்ரீநிதி அச்சகத்தில் இந்து எனும் 
ஆங்கில வார இதழைத் தொடங்கி அச்சிட்டு நடத்த முற் 
பட்டனர் . அப்போது 80 படிகளே அச்சடிக்கப்பட்டன ! 
நாளடைவில் இந்து வார மும்முறையாக வளர்ச்சியுற்று 
நாளேடாக மாறியது ! திரு . ஜி . சுப்பிரமணிய ஐயர் இந்து 
வின் ஆசிரியராக இருந்து கொண்டே அரசியல் நிகழ்ச்சி 
களில் , கலந்து கொண்டு , அரசியல் கூட்டங்களில் ஆங்கிலத் 
திலும் தமிழிலும் பேசி வந்தார் . இவர்தான் முதன் முதலாக 
சுய அரசாட்சி வின ரவிடை என்னும் நூலைத் தமிழில் எழுதி 


312 


அச்சிட்டு இலவசமாக வழங்கியவராவர்! இதனைத் தமிழில் 
முகிழ்த்த முதல் அரசியல் அரிச்சுவடி என்று குறிப்பிட்டுச் 
சொல்லப்படுகிறது . 


தமிழ் மக்கள் அரசியலில் விழிப்புணர்வுப் பெறவும் , 
ஆட்சியில் ஏற்படும் அவலங்களையும் தெரிந்து கொள்ள 
வேண்டும் என்ற நோக்கத்தினால் , 1882 இல் சுதேசமித் 
திரன் எனும் பெயரில் ஒருவார இதழைத் துவக்கி நடத் 
தினார் . இதுவே தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் 
அரசியல் வார இதழாகும் . பின்னர் . இது வார இருமுறை , 
மும்முறை என்று படிப்படியாக வளர்ந்து 1889 இல் நாளே 
டாகி மாறியது . 


நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இன்னவை என்று 
உணராத அக்காலத்திலே , திரு . சுப்பிரமணிய ஐயர் சுதேச 
மித்தர னைத் தொடங்கி 20 ஆண்டுக் 

காலம்வரை 
அதற்கு ஆசிரியராக இருந்து அயராது பாடுபட்டது மிகவும் 
துணிவான செயலாகவே கருதப்படவேண்டும் . 


சுதேசமித்திர னில் சி . வி . சாமிநாத ஐயர் , குரு 
மலை சுந்தரம்பிள்ளை , வரகவி . சுப்பிரமணிய பாரதி , பாரதி 
யார் ஆகியோர் துணையாசிரியர்களாகப்பணிபுரிந்துள்ளனர் . 


அரசியலில் முழு ஈடுபாடும் , சமூக சீர்திருத்தத்தில் உண் 
மையான நாட்டமும் கொண்டு பாடுபட்டவர் . திரு . ஜி . 
சுப்பிரமணிய ஐயர் ஆவர் . இவர் மீனாட்சி யம்மையை 
மணந்தார் . இவர்களுக்குச் சிவப்பிரியை என்னும் பெண்பிறந் 
தாள் ; வளர்ந்தாள் . திருமணமாகி இளமையிலேயே விதவை 
யாகிவிட்டாள் ! 1889 இல் பம்பாயில் நடைபெற்ற தேசீயகாங் 
"கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றபோது , உடன் 
தமது மகளை அழைத்துப்போய் , அங்கு அவளைத் தென் 
னாட்டு வைதீகப் பார்ப்பன பிள்ளையாண்டானுக்கு மறு 
மணம் 

செய்து வைத்தார் ! மாதவதாஸ் ரகுநாததாஸ் 
என்னும் விதவை மறுமண யக்க வீரர் தலைமையில் தான் 


213 


இது நடைபெற்றது . மணமக்கள் நீண்ட நாள் வாழவில்லை ! 
ஐயரின் மனைவியும் இறந்து போயினாள் . 


சென்னை இந்து ஆசார சீர்திருத்த சங்கம் , திருவல்லிக் 
கேணியிலுள்ள பெரிய தெருவில் திரு . ஜி . சுப்பிரமணிய ஐயர் 
இருந்த வீட்டிலேயே தொடங்கப்பட்டது . இது தற்போது 
டி.யு.சி.எஸ் தலைமை அலுவலகம் இருக்கும் இடமாகும் . 
அச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு விழாக்கூட்டத்தில் 1896 இல் 
ஜி . சுப்பிரமணிய ஐயர் . ஆங்கிலத்தில் ஆற்றிய சொற்பொழி 
வின் ஒரு பகுதியின் தமிழாக்கம் கீழே தரப்படுகிறது : “ கிறிஸ் 
துவ நாடுகளில் சர்ச்சு என்கிற சக்திவாய்ந்த அமைப்பைப் 
போன்று நம்மிடையே ஒன்றுமில்லை . நமது மாடாதிபதிக 
ளும் , புரோகிதர்களும் ஊழல் மலிந்து அறியாமையிலும் மூட 
நம்பிக்கைகளிலும் மூழ்கியிருக்கிறார்கள் . அவர்களிடம் ஏதா 
வது இருக்கிறதென்றால் , ஆரோக்கியமான- பகுத்தறிவுள்ள 
சீர்திருத்தத்திற்குக் கடும் எதிர்ப்பைக் காட்டும் சக்தி ஒன்று 
தான் ! 


திருவல்லிக்கேணியில் ஆரியன் உயர் நிலைப் பள்ளி யை 
நிறுவி , அதில் முஸ்லீம்களையும் தீண்டாதாரரையும் திரு . 
சுப்பிரமணிய ஐயர் பரந்த உள்ளத்துடன் சேர்த்துக் 
கொண்டு ஆசிரியராக இருந்து சிறக்கப் பணியாற்றியுள்ளார் . 


சுதேசமித்திரன் வெள்ளிவிழா 17-1-1908 இல் 
விருதை சிவஞான யோகி தலைமையில் கொண்டாடப்பட்ட 
போது , அதன் உதவியாசிரியராக இருந்த திரு . குருமலை 
சுந்தரம் பிள்ளை , ஜி . சுப்பிரமணியம் பிள்ளை சரித்திரம் 
எனும் நூலை எழுதி வெளியிட்டார் . அதில் , ஆசார சீர் 
திருத்தம் , இராஜாங்க சீர்திருத்தம் இரண்டிலுமுழைத்த 
நமது ஐயர் , அதிகப் பெயரையும் அதிக பொதுஜன மதிப்பை 
யும் பெற்றிருக்க வேண்டியது நியாயமாயிருந்தும் , அவருக்கு 
இராஜாங்க சம்பந்தமாய்க் கிடைத்த நற்பெயரும் கூட அவரு 
டைய ஆசார சீர்திருத்தச் செயல்களால் மழுக்கமடைந்து 
விட்டது ; இதுவே சென்னைப் பெரிய மனிதர்கள் , நமது ஐயர் 


14 


- 


மீது காட்டிய வெறுப்பிற்கும் காரணமாயிருக்கலாம் ! என்று 
குறிப்பிட்டுள்ளது இங்கு நினைவு கூரத்தக்கதாகும் . 


இனி , திரு . ஐயர் கூறிப்போயிருக்கும் கருத்து ஒன்று , 
இன்று மிகவும் சிந்தித்துச் செயலாக்கத் தக்கதாக உள்ளது ! 

ஐரோப்பாவில் சில காலம் இரண்டாம் போப்பாண்ட 
வரை நியமித்தது போல் , சுவாமி விவேகானந்தர் அல்லது 
அவர் போன்ற ஓர் ஆன்மீக வீரரைச் சீர்திருத்த சங்கராச் 
சாரியாக , சீர்திருத்தவாதிகள் நியமிக்க முடியுமா ? என்று 
வினவியுள்ளார் . இதற்குக் காலம் என்ன பதில் கூறப்போகி 
றது ? இத்தகைய ஜி . சுப்பிரமணி ஐயரின் சீர்திருத்த வேட் 
கையைத் தணிக்காமல் , அந்நாளில் அவரது இனத்தவர் 
எதிர்த்துப் பிரசாரம் செய்துள்ளது போல் , அவருக்குக் 
கிடைத்த உதாசினங்கள் தான் வெகுமதிகளாக , நன்றிக் 
கடன்களாக இருக்கப் போகின்றனவா ? அல்லது மனம் மாறி 
பரந்த உள்ளத்தைக் காட்டப்போகின்றனவா ? பொறுத்தி 
ருந்து பார்ப்போம் ! 


இந்து வையும் சுதேசமித்திர னையும் திரு. சுப்பிர 
மணிய ஐயர் தொடங்கி வைத்ததன் மூலம் , அரசியல் விழிப் 
புணர்வையும் , அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது என்பதைத் 
தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் படித்தவர் முதல் பாம 
ரர் வரை உண்டாக்கி விட்டார் . இந்நாட்டில் பெரும்பான் 
மையான மக்கள் கல்வியறிவு பெறாமலும் மூடத்தனத்தில் 
முழ்கி இருப்பதிலிருந்தும் அவர்களை மீட்க ஊர் தோறும் 
சென்எறு , தம் தாய்மொழியில் பேசி , அவர்தம் அறிவைத் 
துலங்கச் செய்தார் . இந்தியா முழுவதிலும் உள்ள கல்விமான் 
களுக்கு இடையேயும் , அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்றவர் 
களுக்கு இடையேயும் அடலேறுபோன்று அவர் விளங்கினார் . 
தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் நடத்திய அறப்போ 
ருக்கு ஆதரவாகவும் , அவருக்கு உற்ற உதவியாக நின்று பாடு 
பட்ட தமிழர் தம் நிலைமையையும் ‘ சுதேசமித்திரன் வாயி 
லாகப் பெருத்த ஒத்துழைப்புக் கொடுத்தார் . 12 ஆண்டு 
களாகத் தென்னாப்பிரிக்க அறப்போரைக் குறித்துத் 


215 


தொடர்ந்து 80 தலையங்கங்கள் எழுதியுள்ளார் . திரு . ஜி . 
சுப்பிரமணியரைக் குற்றாலத்தில் போலீசார் கைது செய் 
தனர் . தாம் தொடங்கி நடத்தி வந்த இதழ்களைப் பிறர்க்கு 
விற்று விட வேண்டிய நிலைக்கு அவர் உள்ளானார் . 


தொழுநோய் பிடித்திருந்த காரணத்தினால் சுப்பிர 
மணிய சிவாவுக்குத் தங்க இடம் கொடுக்க பிறர் அஞ்சிய 
போது , ஜி . சுப்பிரமணிய ஐயர் , தாம் வாழ்ந்த வீட்டின் 
வாசல் அறையைத் தந்து ஆதரித்தார் . இப்படிப்பட்ட பெருத் 
தகைக்குப் பெருநோய் வந்து அவதியுற்ற போது , 1915 இல் 
காந்தியடிகள் இவர் இருந்த இடத்திற்கே வந்து , உடல் நலம் 
பேணி , ஐயரின் தொழுநோய்ப் புண்களைத் துடைத்து ஆறு 
தல் அளித்தார் ! 


அரசியல் 


26-1-1914 இல் தமிழ் நாட்டின் இதழியல் துறையின் 
தந்தையாக இருந்த திரு . ஜி . சுப்பிரமணிய ஐயரின் 60 ஆண்டு 
நிறைவு விழா நடைபெற்றது ; சென்னை மகாஜன சபையில் 
அவரது உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டு , பெருமை 
செய்யப்பட்டது , தமிழ் , ஆங்கில 

இதழைத் 
தொண்டாகத் தொடங்கி , தொழிலாக மலர வழிவகுத்தவர் 
திரு . ஐயராவர் . அவர் பட்டபாடும் உழைத்த உழைப்பும் 
அவருக்குப் பலன் தரவில்லை ! அவை பிறர்க்கே பயன் 
அளித்தன . திரு . ஐயர் 1916 இல் இயற்கை எய்தினார் . 
தென்னிந்திய இதழில் துறையில் முன்னோடியாக விளங் 
கிய திரு . ஜி . சுப்பிரமணிய ஐயரைப் பற்றி ஆங்கிலத்தில் 
ஒரு சிறிய நூல் ஒன்று . திரு . எஸ் . ஏ . கோவிந்தராஜனால் 
எழுதப்பட்டு , நேஷனல் புக் டிரஸ்டினால் வெளியிடப் 
பட்டுள்ளது . அவர் கண்ட இந்து வும் , சுதேசமித்திர னும் 
கை மாறினாலும் , நூற்றாண்டு விழாவைக் கொண்டாடி 
யுள்ளன . ஆனால் , திரு . ஜி . சுப்பிரமணிய ஐயருக்கு நாம் 
சிறப்பாக நூற்றாண்டு விழாவைக் கொண்டாடவில்லையே ! 

ஜி . சுப்பிரமணிய ஐயரின் நோக்கத்தையும் நடையையும் 
அறிந்து கொள்ள கீழ்க்கண்ட பகுதி பயன்படும் : “ இங்கிலிஷ் 


பாஷை யறியாத தமிழ் ஜனங்களும் சுதேச சமாசாரங்களை 
அறிந்து கொள்ள மார்க்கமில்லாதிருப்பதை யோசித்து . 
சுதேசமித்திரன் பத்திரிகையை 1882 - ம் வருடம் மார்ச்சு 
மாதத்தில் வாராந்திரமாகத் துவக்கினேன் . 


. 


... சுதேச மித்திரன் பத்திரிகையை விருத்திசெய்து , 
தமிழ் ஜன ஸமுகத்தாரின் அறிவை வளர்ப்பதே மேன்மை 
யென்று கருதினேன் . அவ்வாறே 1889 - ம் வருஷத்தில் 
" சுதேசமித்திரன் பத்திரிகையைத் தினசரியாக்க முயன்ற 
சமயத்தில் , அநேகர் தமிழ்ப் பத்திரிகை தினசரியாக்க 
நடத்துவது முடியாத காரியமென்றும் , அதை ஆதரிப்பவர் 
ஏற்படுவது கஷ்டமென்றும் தெரிவித்தும் , நான் எப்படி 
யானாலும் எடுத்த முயற்சி தளராத விதமாகவே தமிழர்கள் 
மித்திர னை மிகுதியும் ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ! " 
- சுதேசமித்திரன் , ஜனவரி 18 , 1908 - பக்கம் 2-3 . 
ஆதாரம் : " புண்ணியவான் காந்தி தொகுத்தவர் 
ஏ . கே . செட்டியார் ( 1968 ) . 

திரு . ஐயர் மறைவைக் குறித்து திரு. மாதவைய்யா தமது 
" தமிழர் நேச ” னில் ஆன்றோர் ஆற்றுப் படைத் தலைப்பில் 
எழுதியிருப்பது இங்குக் குறிக்கத் தகுந்ததாகும் . இந்தியப் 
பத்திரிகைகள் முன்வருவதற்கும் , * சுதேசியம் 

என்னும் 
உத்தம உணர்ச்சி முறை கிளம்பித் தழைத்ததற்கும் , ஆசார 
சீர்திருத்தம் இப்போது உள்ள சிறிது அளவேனும் நடைபெறு 
வதற்கும் மூல புருஷராயிருந்த இந்த மகான் 18-14-1916 
இல் இவ்வுலக வாழ்வை நீங்கினார் . 

சி . சுப்பிரமணிய பாரதியார் ( 1882-1921 ) : இவர் எட்டய 
புரத்தில் சின்னசாமி ஐயரின் மகனாய்ப் பிறந்தவர் . இவரது 
தந்தையார் இவரை ஆங்கிலக் கல்வி பயிலும்படி வற்புறுத் 
தினார் . தந்தை சொல் தட்டாமல் படித்தாலும் , இவருக்குத் 
தாய் மொழியின் மீதே பற்று மிகுதியாயிற்று ! இவரது 

ளமைக்காலத் தோழர் ச . சோம சுந்தர பாரதியுடன் 
சேர்ந்து கவிகள் இயற்றத் தொடங்கினார் . திருநெல்வேலி 
இந்து கல்லூரியில் படித்தார் . 


மதுரையில் சேது உயர் நிலைப் பள்ளியில் தமிழாசிரிய 
ராகச் சில மாதங்களே பணி புரிந்தார் . அங்குப் பணியாற்றிக் 
கொண்டிருந்த திரு . கோபலய்யரின் பரிந்துரையால் , சென் 
னைக்குச் சென்று சுதேசமித்திரன் நாளிதழின் துணை 
யாசிரியராக 1905 இல் சேர்ந்தார் . ஆங்கிலச் செய்திகளைத் 
தமிழில் மொழிபெயர்த்தார் . அவ்வப்போது கவிதைகளைப் 
புனைந்து வந்தார் . இவரது தனிமை யிரக்கம் எனும் முதற் 
கவிதை 1904 இல் மதுரையிலிருந்து வெளிவந்த விவேக 
பாநு வில் வெளியாயிற்று ; அது புலவர் நடையில் அமைந் 
திருந்தது ! 


இவருக்கு இயற்கையாக ஏற்பட்டிருந்த தமிழ்ப்பற்றும் 
தந்தை இறந்த பின்னர் காசிக்குச் சென்று படித்தபோது 
ஏற்பட்ட அரசியல் விழிப்புணர்ச்சியும் , சுதேச மித்திர னில் 
பணியாற்றியபோது உண்டான உலகியல் அறிவும் ஒன்று 
சேர்ந்து , பாரதியாரைப் புதிய மனிதராக்கின ! 

பாரதியருக்கு நாளடைவில் சுதேசமித்திர னில் கடை 
பிடிக்கப்பட்ட மிதவாத போக்குப் பிடிக்க வில்லை . திலகரின் 
தீவிரவாத போக்கே இவருக்கு உடன்பாடாயிற்று . ஆகவே 
மண்டயம் சீனிவாச்சரியார் உதவியுடன் இந்தியா ( 1906 ) 
எனும் வார ஏட்டிற்கு ஆசிரியப் பொறுப்பேற்று நடத்த 
முற்பட்டார் . திரு . சீனிவாசன் என்பவர் இந்தியா வின் 
ஆசிரியர் வெளியிட்டாளராகப் பதிவு செய்யப்பட்டிருந்தார் . 


பாரதியார் இந்தியா வில் காரசாரமாக எழுதிவந்தார் . 
அரசியல் விளக்க கருத்துப் படங்களை மிகுதியாக வெளியி 
யிடச் செய்தார் . அதன் வீரமுழக்கம் சென்னையில் 1908 
அக்டோபர் நவம்பர் வரை அக்காலத்தில் ஒலித்தது . பாரதி 
யாரின் எழுத்து எப்படியிருந்தது என்பதை அமிர்த 

குண 
போதினி ஆசிரியராக இருந்த திரு . எஸ் . ஜி . இராமாநுஜலு 
நாயுடு எழுதியிருப்பதிலிருந்து அறிந்து கொள்வோம் : 
" பாரதியாரின் இந்தியா பத்திரிகை சட்டவரம்பை மீறி 
நெருப்பு மழை பொழியத் தொடங்கிற்று . இந்தியா பத்திரி 
கையின் ஆசிரியரைக கைது செய்ய வராண்டும் பிறந்தது ! 


218 


போலிசார் இந்தியா பத்திரிகையின் காரியாலயத்துள் 
பிரவேசித்துப் பாரதியாருக்கு வாரண் டைக் காண்பித்தனர் 
தாம் ஆசிரியரல்லரென்றும் , தமது பெயர் வாரண் டிலில்லை 
யென்றும் கூறிக்கொண்டிருக்கையில் , இந்தியா பத்திரி 
கையை வெளியிடுபவரான ஸ்ரீநிவாசன் என்பவர் அங்குற்று 
என்ன என்றார் . போலீசார் அவரே ஆசிரியராகப் பதிவு 
செய்யப் பெற்றவரென்று அறிந்து அவரைக் கைது செய் 
தனர் . விசாரணைக்காலத்தில் ஸ்ரீநிவாசன் தாம் ஆசிரிய 
ரல்ல ரென்றும் . பாரதியாரே உண்மை ஆசிரியறென்றும் , 
தாம் ஒரு குமாஸ்தா போலவே இருந்து வந்ததாயும் , தமக்கு 
வியாசம் எழுதச் சக்தி கிடையாதென்றும் தெரிவித்துக் 
கொண்டார் . ஆயினும் அவருக்கு ஐந்து வருஷம் கடின 
காவல் சினக்ஷ விதிக்கப்பட்டது . பாரதியாருக்கும் வாரண்டு 
பிறந்தது ! அதற்குத் தப்பிப் பாரதியார் புதுச்சேரி போய்ச் 
சேர்ந்தார் . - சென்று போன நாட்கள் என்ற கட்டுரை , 
அமிர்தகுணபோதினி - 1928 டிசம்பர் , ப . 460 . மேலும் , 
திரு . நாயுடு மேற்படி இதழில் கூறியிருப்பதாவது : இந்தியா 
பத்திரிகைக்குப் பாரதி ஆசிரியரென்று எவருமே அறியார் . 
பாரதியாருக்குத் தமிழ் நாட்டிலிருந்த பெயர் அவ்வளவு 


தான் . 


" தம்மை நம்பிய ஒருவரை 

ஒருவரை ஆபத்தில் சிக்கவைத்து 
விட்டுத் தாம் தூரப்போய் விட்டமை பாரதியாரின் சரித் 
திரத்தில் ஒரு பெரிய கலங்கமேயாகும் ! ஷை ப . 461. புது 
வையில் அடைக்கலம் ஆனபின்னர் , இந்தியா இதழை 
முன்னிலும் தீவிரமாக ஆங்கிலேய ஆட்சியின் கொடுமையை 
எதிர்க்க எழுதி வந்தார் . அங்கும் சில காலத்திற்குள் அது 
நிறுத்தப்பட்டு விட்டது . 


புதுவையிலிருந்து சென்னைக்குத் திரும்பிய பாரதியா 
ரைக் கடலூரில் போலிசார் கைது செய்து சிறைப்படுத்தினர் . 
அங்கிருந்து பலரின் முயற்சியினாலும் வேண்டுதலினாலும் 
பாரதியார் விடுதலை செய்யப்பட்டார் . பின்னர் . கடையம் 
சென்றார் . 


219 


சுதேசமித்திர னில் துணையாசிரியராக இருந்தபோதே 
சக்கரவர்த்தினி எனும் தமிழ் மாத இதழின் ஆசிரியராக 
1905 ஆகஸ்டு முதல் பதின்மூன்று மாதங்கள் பணியாற்றி , 
பெண்கள் முன்னேற்றத்திற்காகப் பாடுபட்டார் . 

புதுவையிலிருந்த போது கர்மயோகி எனும் மாத 
இதழை , அரவிந்திரன் ஆங்கில - இதழான கர்மயோகின் 
என்பதைத் தழுவி வெளியிட்டு வந்தார் பாரதியார் . மேலும் 
‘ விஜயா எனும் நாளேட்டினையும் பிறர் உதவியுடன் 
நடத்த முற்பட்டார் . இவையெல்லாம் 1910 ஆம் ஆண்டிற் 
குள்ளேயே பொருள் முட்டுப் பாட்டினால் மறைந்து போயின 
என்றாலும் , புதுவையில் இவரது சிறப்பான படைப்புகள் 
பல எழுதி வெளியிடப்பட்டன 


களை 


அரண்மனையில் அடைபட்டுக் கிடந்த தமிழ் , மக்களின் 
பொது மேடைகளிலே புத்துயிர்ப்பெற்று . அவர்களுடை 
உள்ளக்கிளர்ச்சிகளை வெளியிடும் வலிமை வாய்ந்த கருவி 
யாக மலர்கிறது என்றும் ஜாதிபேதங்களின் கொடுமை 

உடனே அழித்து விடவேண்டு மென்பதை நான் 
முற்றிலும் ஆமோதிக்கிறேன் என்றும் பாரதியார் எழுதி 
யுள்ளார் . 

பாரதியாரிடத்தில் ஆவேசம் இருந்தது ; துடிப்புத்தென் 
பட்டது ; உள்ளக் கிளர்ச்சி ஓங்கியது ; அதே சமயத்தில் 
குழந்தை உள்ளமும் குடிகொண்டிருந்தது ! அவர் உலகை 
அறிந்து கொண்ட அளவிற்கு அவரைச் சார்ந்தவர் அறிந் 
தாரில்லை ! அரசியலில் தீவிரக் கொள்கையும் , சமூக சீர்.திருத் 
தத்தில் ஆர்வமும் , புரட்சியைப் புத்துணர்ச்சியைப் போற் 
றும் குணமும் அவரிடம் மிகுந்திருந்தன . அதே நேரத்தில் 
பாரதியாருக்குத் தமக்குரிய அடிப்படைத் தேவைகளைப் 
பெறவும் , தம் குழந்தைகளையும் குடும்பத்தையும் பேணவும் 
போதிய அக்கறை இருந்ததாகவும் தெரியவில்லை ! அவர் 
பிறரிடம் கடன் வாங்கியே நமது வாழ்க்கையை நடத்த 
வேண்டியிருந்தது . அவரிடம் தன்னம்பிக்கையும் தன்னடக் 
கமும் மிகுந்திருந்தன . அதே நேரத்தில் தமக்கு இன்று என்ன 


தேண்டும் , நாளை என்ன தேவை என்பதைப் பற்றிச் சிறிதும் 
கவலைப்படாத மனிதராகவே காணப்பட்டார் ! அவரது 
கடைசி காலத்தில் அவரை அரசியல் வாதி என்ற அளவில் 
சில பேரும் , சீர்திருத்த வாதி என்ற அளவில் சில பேரும் , 
அறிந்து இருந்தனரே அன்றி , அவரிடம் குடிக் கொண்டிருந்த 
மேலான நோக்கங்களைத் தெரிந்து கொண்டிருந்தார் விரல் 
விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் ! 


" நான் வேடிக்கையுறக் கண்டு நகைப்பதற்கே - கோத்த 
பொய் வேதங்களும் மதக்கொலைகளும் , அரசர்தம் கூத்துக் 
களும் - மூத்தவர் பொய்ந்நடையும் - இளமூடர்தம் கவலையு 
மவள் புனைந்தாள் என்று கண்ணன் என் தாய் பகுதி 
யில் பாரதியார் கூறியிருக்கிறார் ! 


நந்தனைப் போல் ஒரு பார்ப்பான் - இந்த நாட்டினில் 
இல்லை என்கிறார் . சூத்திரனுக்கொரு நீதி - தண்டச் 
சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொருநீதி - சாத்திரம் 
சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதி யென்று பாரதி 
யார் அறுதியிட்டுச் சொல்கிறார் . பாரதியார் பூணூலை 
விட்டெறிந்தவர் ; சாதி வேற்றுமையைப் பாராதவர் ; பெண் 
ணுரிமையைப் பேணியவர் ; மீனவரிடத்தும் ஈனவரிடத்தும் 
சரிசமமாகப் பழகியவர் . அவரை , அவர் வாழ்ந்த காலத்தில் 
சிறந்த கவியல்ல என்ற பி . ஸ்ரீக்கள் உண்டு ! அவரைச் சாதிக் 
கட்டுப் பாடுகளை மீறிய பார்ப்பனர் என்று ஒதுக்கிவைத் 
தார்கள் ! அவர் ஆங்கில ஆட்சிக்கு எதிரானவர் 
நெருங்க பயந்த சாமிநாதர்கள் உண்டு 


என்று 


அவரை யானைத் தூக்கியெறித்தபோது , ஒரு பைத் 
தியம் வீழ்ந்து கிடக்கிறது என்று வாளாயிருந்த திருவல்லிக் 
கேணி வாசிகள் உண்டு ! அவர் கடைசியில் திரு ம . சிங்கார 
வேலர் மடியில் உயிர் நீத்தார் . அவர் பிணத்திற்குப் பின்னால் 
சென்றவர் இருபது அல்லது முப்பது பேரே இருப்பர் என்று 
அவரது உண்மைத் தம்பியான பரலி . சு . நெல்லையப்பரே 
ஒருகட்டுரையில் குறித்துப் போயிருக்கிறார் . 


பாரதியார் வறுமையால் வாடியும் , போற்றாமையால் 
துவண்டும் , அவரே தேடிக்கொண்ட தீய பழக்கமும் அவரது 
உயிரை ஆட்டிப்படைத்து அவரைக் குறுகிய காலத்திலே 
உயிரை இழக்கச் செய்து விட்டன ! அவர் வாழ்ந்து வாழ்வு 
குறுகியது என்றாலும் அவர் படைத்துவிட்டுப் போன படைப் 
புகள் ஏராளம் . 

* * * 
அன்று பாரதியாரை ஒரு தீவிரவாதி , சாதிக் கட்டுப்பாடு 
களை மீறியவர் , அரசாங்க எதிரி , மரபை ஒட்டாமல் மீறி 
எழுதியவர் என்றெல்லாம் தூற்றிய பெருமக்கள் உண்டு , 
அவர் பாட்டை மேடைதோறும் பாடி உயிரூட்டியவர்களும் , 
அவரது நூலை முதன் முதல் வெளியிட்டு அச்சிட்டவர்களும் , 
அவர் வறுமையில் வாடியபோது உற்ற உதவி செய்தவர்களும் 
அவருக்கு இருக்க இடம் கொடுத்தவர்களும் இன்று அடி 
யோடு மறக்கப்பட்டும் , இருட்டடிப்பு செய்யப்பட்டும் 
உள்ளனர் . ஆனால் , அன்று தூர இருந்து வேடிக்கை பார்த் 
தவர்களுக்கெல்லாம் , பாரதியாரும் அவரது நூல்களும் 
செத்தும் கைக்கொடுக்கும் , சீதக்காதிகளா கப் பயன்படு 
கின்றன ! காலம் மாறினும் பாரதியின் , பெரும்பான்மையான 
கொள்கைகள் எண்ணங்கள் - நிறைவேற்றப் படாமலே 
அப்படியே எழுத்தில் பதியப் பட்டுள்ளன என்பதையே 
காட்டுகின்றன . பாரதி நூற்றாண்டு கொண்டாடிய பின்ன 
ரும் உண்மையான பாரதியை அறிந்து - உணர்ந்து - தமிழகம் 
பின்பற்றுமா ? உண்மைத் தமிழர்களாவது விழிப்புற்றுப் 
போற்றுவார்களா ? 

உலகிலுள்ள எந்த தாட்டிலும் முற்காலத்தில் கற்றறிந் 
தவர் தொகை குறைவாகவும் கல்லாதவர் தொகை மிகுந்தும் 
காணப்பட்டது . கற்றறிந்தவர்கள் சமுதாயத்தின் தேக் 
கத்தை உணர்ந்து அதைபோக்க தம்மால் இயன்ற வழிகளி 
லெல்லாம் பாடுபட்டுள்ளனர் ! 

தமிழகத்தில் , முடியாட்சியாக இருந்த சங்க காலத் 
திலும் அரசணைக் கண்டு அஞ்சாமல் , அவன் குடிமக்களுக்கு 
செய்ய வேண்டிய கடனை ஆற்றாவிட்டால் , ஆற்றாமை 


22 


நின் போற்றாமையே ! என்று கண்டித்த புலவர்கள் இருந் 
துள்ளனர் ! புலவர்கள் நாட்டுப் பற்றும் மொழிப்பற்றும் 
சமுதாயப் பற்றும் கொண்டவர்களாக விளங்கியுள்ளனர் . 
கம்பராமாயணத் தில் அயோத்தியைப் பற்றிக் கூற வந்த 
இடத்தில் , காவிரி நாடன்ன கழனி ஒரீஇ என்று தான் 
வாழ்ந்த பகுதியைச் சிறப்பித்து உவமையாகக் கம்பர் கூறி 
யுள்ளார் . 


சாதியாலும் , சமயத்தாலும் பிளவுண்டு அடிமைப் 
பட்டுக் கிடந்த நாட்டில் , கற்றறிந்தவர்களே முதலில் தம் 
தாயக நிலைமையை உணர்ந்து விழிப்புற்று , பிறரையும் 
கிளர்ச்சிக் கொள்ள 

இப்படிச் செய்ய முன்வந்த 
பெருடடக்களுள் ஒருவர் பூண்டி அரங்கநாத முதலியார் எம் . ஏ . 
அவர்கள் 

களாவர் . இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிற துறை 
களிலும் வல்லுநராகத் திகழ்ந்தவர் . இவர் தி நேடிவ் பப்ளிக் 
ஓப்பினியன் எனும் இதழை ஆங்கிலத்திலும் தமிழிலும் 
தொடங்கி , பொதுமக்கள் நலனையும் கருத்தையும் ஆங்கி 
லேய ஆட்சியினர் நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் சிறப் 
புற நடத்தி வந்தார் . இவர் காஞ்சிக் கலம்பகம் எனும் 
செய்யுள் நூலையும் இயற்றி அரங்கேற்றினார் . 

இவர் 
போன்றே தமிழ் இதழ்களுக்குத் தொடக்க காலத்தில் 
தமிழும் ஆங்கிலமும் அறிந்தவர்களே ஆசிரியர்களாக இருந் 
தனர் . ஆங்கிலம் மட்டும் அறிந்தவர்களாக இருந்தாலும் , 
அவர்களுக்கும் ஓரளவாவது தமிழும் தெரிந்தது ! 


தமிழில் நன்கு தேர்ந்து ஆங்கிலத்தில் ஓரளவு புலமைப் 
பெற்றிருந்தவர்களும் தமிழ் இதழ்களின் ஆசிரியர்களாகப் 
பொறுப்பேற்றிருந்தனர் . - இப்படிப்பட்டவர்களில் சிறப் 
பித்துக் கூறத்தக்கவர்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் : 


அருணாசல சதாசிவ பிள்ளை ( 1829-1896 ) யாழ்ப் 
பாணத்து மானிப்பாயில் பிறந்தவர் . கிறிஸ்வராக மாறி 
யதும் . ஜ்ே . ஆர் . அர்னால்டு என அழைக்கப் பட்டார் . இவர் 


" உதயதாரகை எனும் இதழின் ஆசிரியராக இருந்து அது 
நடை பெறுவதற்குப் பெரிதும் - பாடுபட்டுள்ளார் . இவர் 
எழுதியுள்ள நூல்களில் வான சாத்திரம் ( 1881 ) , பாவலர் 
சரித்திர தீபகம் ( 1886 ) , கீர்த்தனா சங்கீரகம் ( 1880 ) , 
இல்லற நொண்டி ( 1887 ) என்பன சிறப்பித்துச் சொல்லத் 
தக்கனவாகும் . 

இராமலிங்க அடிகள் ( 1823-1874 ) : புகழ்பெற்ற 
சன்மார்க்க சீர்திருத்தகாரர் * அருட்பா , 

மனுநீதி 
கண்ட வாசகம் போன்ற நூல்களைப் படைத்தவர் . 
பார திக்கு முன்பே 

எளிய நடையைக் கையாண்டவர் . 
சன்மார்க்க விவேக விருத்தி எனும் இதழைத் தொடங்க 
திட்டமிட்டவர் . இதே பெயரில் ஊரன் அடிகள் ஆசிரியராக 
இருந்து இதழை நடத்தி வருகிறார் . குலாம் காதிர் நாவலர் 
( 1833-1908 ) : இவர் நாகூரில் பிறந்தவர் . மீனாட்சி சுந்தரம் 
பிள்ளையிடம் தமிழ்க் கல்வி பயின்றவர் . இவர் பல இஸ் 
லாமிய காவியங்களையும் சிற்றிலக்கியங்களையும் இயற்றி 
யுள்ளார் . அரபுத் தமிழ் அகராதி யைத் தொகுத்து 
வெளியிட்டார் இவர் பினாங்கு சென்று , வித்யா விசாரணி 
எனும் இதழுக்கு ஆசிரியப் பொறுப்பேற்று நடத்தினார் . 

சபாபதிநாவலர் ( 1843-1903 ) : இவர் யாழ்ப்பாணத்து 
வடகோவையில் பிறந்தவர் . ஆறுமுக நாவலரின் மாணவர் - 
இவர் சென்னையில் நீண்ட காலம் வாழ்ந்து சைவத் 
தொண்டு புரிந்தவர் ; நாவலர் என்ற பட்டம் பெற்றவர் ; 
ஞானமிர்தம் எனும் சைவ இதழை நடத்தியவர் . பல நூல் 
களை இயற்றி வெளியிட்டுள்ளார் . திராவிட பிரகாசிகை 
( 1889 ) என்பது இவரது கட்டுரைகளின் தொகுப்பு நூலா 
கும் . மயிலை சண்முகம் பிள்ளை ( 1859-1905 ) : இவர் சென் 
னையில் பிறந்தவர் . 

மகாவித்துவானாக விளங்கியவர் . 
திரு . கா . நமச்சிவாய முதலியார் இவரது மாணவராவர் . 
மணிமேகலை என்னும் பௌத்த காவியத்தை முதன் 
முதலாக 1894 இல் பதிப்பித்தவர் . இவர் வித்யா விநோதினி 
( 1889 - 1892 ) எனும் இதழை திரு . வாசுதேவ முதலி 
யாரின் துணையுடன் நடத்தினார் . முத்து 
( 1859-1917 ) யாழ்ப்பாண மானிப்பாயில் பிறந்தவர் . 


பல தொழில்கள் செய்து வந்தவர் . சிறந்த புலவராக இருந் 
தவர் . 1884 இல் காரை - பெறையாற்றில் சத்தியாபிமானி 
எனும் வார இதழைத் தொடங்கி நடத்தியவர் . 1885 இல் 
சென்னையில் ஆண்டர்சன் ஜுபிலி அச்சகத்தை நிறுவி காளி 
தாசன் வரலாற்றை 

வரலாற்றை வெளியிட்டவர் . இவர் தொகுத்த 
* அபிதானகோசம் 1902 இல் வெளியாகியது இது இலக்கியத் 
தொடர்பு கொண்ட பொருள்களை மட்டும் விளக்குவது ; 
தமிழ்க் கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி நூல் இதுவாகும் . 
இதற்குப் 

பின்னர்தான் ஆ . சிங்காரவேலு முதலியார் 
தொகுத்த அபிதானசிந்தாமணி 1910 இல் 1048 பக்கங் 
களுடன் வெளியிடப்பட்ட-து . 


ஜே . எம் . நல்லசாமிப்பிள்ளை ( 1864-1920 ) திருச் 
சியில் பிறந்தவர் . பி . ஏ . பி . எல் . பட்டம் பெற்றவர் . நீதிபதி 
யாகப் பணியாற்றியவர் . பொதுவாகத் தமிழ்ப்பணியிலும் 
சிறப்பாகச் சைவசித்தாந்தத் துறையிலும் ஈடுபட்டிருந்தவர் 
இவர் சித்தாந்த தீபிகை என்னும் மாத இதழை ஆங்கிலத் 
திலும் தமிழிலும் சில ஆண்டுகள் வரை திறம்பட நடத்தி 
தந்தவர் . சைவ சித்தாந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்து விளக்கங் கொடுத்தவர் . 


காஞ்சி நாகலிங்க முதலியார் ( 1865-1950 ) காஞ்சிபுரத்தில் 
செங்குந்த மரபில் பிறந்தவர் சிறந்த புலவராகத் திகழ்ந்தவர் 
1927 இல்செங்குந்தமித்திரன் எனும் சமூகஇதழைத்தொடங்கி 
நடத்தி வந்தவர் . ஆயிரம் பிறை கண்டவர் என்று போற்றப் 
பட்டவர் . தமிழகராதி உட்பட பல நூல்களை வெளியிட்ட 
வர் . இரா . இராகவையங்கார் ( 1870-1946 ) , சதாவதானி 
முத்துசாமி ஐயங்காரிடம் தமிழ்க் கற்று புலவரானவர் . சுல் 
வெட்டறிஞர் கோபிநாத ராவிடம் கல்விபயின்றவர் . திருச்சி 
தேசீயப்பள்ளியில் தமிழாசிரியராகப் பணியாற்றியவர் . 1903 
இல் தொடங்கப்பட்ட செந்தமிழ் எனும் இலக்கிய மாத இத 
ழின் முதல் ஆசிரியராக இருந்தவர் . இவர் பல நூல்களின் 
ஆசிரியரும் ஆவர் . வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் 


225 


1870-1903 : இவர் மதுரையிலுள்ள விளாச்சேரியில் பிறந் 
தவர் . மதுரை மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் 
முறையாகத் தமிழ்ப் பயின்றவர் . சென்னைக் - கிறிஸ்தவக் 
கல்லூரியில் தத்துவத்தில் பி . ஏ . பட்டம் பெற்றவர் . இதே 
கல்லூரியில் தலைமைத் தமிழாசிரியராகப் பணியாற்றியவர் . 
தமது பெயரைத் தூயத் தமிழில் பரிதிமாற் கலைஞர் என்று 
முதன் முதலில் மாற்றிக் கொண்டவராவர் . ஞானபோதினி 
எனும் இலக்கிய மாத இதழை இவரது நண்பர் . மு . சி . 
பூரணலிங்கம் பிள்ளையுடன் சேர்ந்து 1890- 1903 வரை 
நடத்தியவர் . இவ்விதழில் இவர் எழுதிய பல 

வர் எழுதிய பல வகையான 
நூல்கள் முதலில் வெளியிடப்பட்டன . இவர் எழுதியவற்றுள் 
தமிழ்மொழியின் வரலாறு , தனிப் பாசுரத் தொகை , 
நாடகவியல் 

என்பனவற்றைச் சிறப்பித்துக் கூறலாம் . 
நாடக நூல்கள் இல்லாக் குறையைப் போக்க இவர் தமிழில் 
பல இலக்கிய நாடக நூல்களை இயற்றியுள்ளார் . அவற்றில் 
தாமும் நடித்துப் பெருமை சேர்த்துள்ளார் . சதாவதானி 
செய்குத்தம்பிப் பாவலர் ( 1874-1950) : இவர் குமரிமாவட்ட 
கோட்டாறு என்னும் பேரூரில் நெசவாளர் குடும்பத்தில் 
பிறந்தவர் . இவர் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை நன்கு 
கற்றுத் தேர்ந்தவர் . 


ஆயிரம் அவதானங்களைச் செய்து , தமது அரிய நினை 
வாற்றல் திறனைப் புலப்படுத்தியவர் . இவர் இஸ்லாம் 
மித்திரன் , எதார்த்த வாதி என்னும் தமிழ் இதழ்களின் 
ஆசிரியராக இருந்துள்ளார் . பல நூல்களையும் இயற்றி 
யுள்ளார் . அருட்பா - மருட்பா வாதப்போரில் அருட்பா 
கட்சியை இவர் ஆதரித்து , பல இடங்களில் திறம்பட 
வாதித்து வெற்றி பெறச் செய்துள்ளார் . மு.சி. பூரணலிங்கம் 
பிள்ளை (1786 - 1947 ) : இவர் திருநெல்வேலி மாவட்ட 
முந்நீர்ப்பள்ளம் என்னும் ஊரில் பிறந்தவர் . பி . ஏ . எல் . டி . 
பட்டம் பெற்றவர் ஆங்கிலமும் தமிழும் கைவரப் பெற்றவர் . 
இலக்கிய வரலாற்றுப் பாலபாடம் இவரால் 1904 இல் 


த.இ.வ .- 

வ . -15 


226 


வெளியிடப்பட்டது . இவர் ஞான போதினி எனும் இதழின் 
ஆசிரியராகவும் இருந்துள்ளார் . இவர் பல தமிழ் , ஆங்கில 
நூல்களை இயற்றியுள்ளார் . இவர்தான் முதன் முதலில் 
தமிழ் இலக்கியத்தைப் பற்றி ஆங்கிலத்தில் எழுதியவராவர் . 
Ravana the great எனும் நூலையும் எழுதி வெளியிட் 
டுள்ளார் . வேதாந்தி கோ . வடிவேலு செட்டியார் ( 1863 
1935 ) : இவர் சென்னையில் பிறந்தவர் ; பலரிடம் தமிழைக் 
கற்றவர் . சாது இரத்தின செட்டியாரிடம் வேதாந்த நூல் 
களை முறையாகப் பாடங்கேட்டுத் தேர்ச்சி யடைந்தவர் . 
சென்னை இந்து தியாலாஜிகல் உயர் நிலைப் பள்ளியில் 
37 ஆண்டுகள் வரை தமிழாசியராகப் பணி புரிந்தவர் . 
திரு . வடிவேலு செட்டியார் 1911-1922வரை லோகோபகாரி 
இதழின் ஆசிரியராகவும் , சக்கரவர்த்தினி எனும் இதழ்க்கு 
5 ஆண்டுகள் ஆசிரியராகவும் , அவைகளின் உரிமையாளா 
ராகவும் விளங்கியவர் . இவர் உரையாசிரியராய் , பதிப் 
பாசிரியராய் , நூலாசிரியராய் , இதழாசிரியராய்த் திகழ்ந் 
துள்ளார் . இவரது 

மாணவர்களில் தெ.பொ. மீனாட்சி 
சுந்தரனாரும் , மெ . துரை அரங்கனாரும் குறிப்பிடத்தக்கவ 
ராவர் . 


. 


சுவாமி ஞானப்பிரகாசர் ( 1875-1947 ) : இவர் ஈழ 
நாட்டில் மாணிப்பாய் ஊரில் பிறந்தவர் ; 72 மொழிகள் 
அறிந்தவர் ! தமிழ் மொழியை உலக மொழிக் குடும்பங்கள் 
அனைத்துடன் ஒப்பிட்டாய்ந்து , அனைத்து மொழிகளுக்கும் 
தமிழே ஆதிமொழி என்று முழக்கமிட்டவர் . இவரது 
• தமிழ்ச் சொற்பிறப்பகராதியே ( Tamill Etymological 
Dictionary ) ஆறு தொகுதிகளாக முதன் முதலாக வெளி 
யிடப்பட்டுள்ளது . இவர் உயிருடன் இருக்கும் போதே 
இவரது அஞ்சல் தலையை வெளியிட்டு ஜெர்மனி இவரைப் 
பெருமைப்படுத்தியுள்ளது ! தமிழ்ச் சொற்களின் தாதுக்கள் 
எபிரேய , மங்கோலிய மொழிகளிலும் ஐரோப்பிய மொழி 
களிலும் உள்ளன என்று கண்டு பிடித்துக் கூறியவர் ஞானப் 
பிரகாசரே ஆவர் . இவர் குடும்பவாசகம் என்னும் கத்தோ 


227 


லிக்க இதழையும் நடத்தியுள்ளார் . அஷ்டாவதானம் பூவை 
கலியாணசுந்தர முதலியார் ( 1854-1918 ) : இவர் 

சென் 
னையில் சிறந்த தமிழ்ப்புலவராக விளங்கியவர் . மகாவித்து 
வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடன் பயின்றவர் . சைவ 
சித்தாந்த சமாஜத்தின் வெளியீடான சித்தாந்தம் எனும் 
சைவ இதழ்க்கு ஆசிரியராக இருந்தவர் ; பல 

நூல்களின் 
ஆசிரியருமாவர் . பெ . சுந்தரம்பிள்ளை ( 1855-1897 ) : 
இவர் 

திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் ; எம் . ஏ . பட்டம் 
பெற்றவர் . தமிழும் ஆங்கிலமும் தத்துவமும் நன்கு அறிந் 
தவர் . மனோன்மணியம் எனும் அகவற்பாவில் அமைந்த 
நாடக நூலை முதன் முதலாக இயற்றி வெளியிட்டவர் . 
அதில் அந்தணர் ஓம்பும் வேள்வித் தீயினும் சுதந்திரம் 
புனிதமானது எனச் செப்பியுள்ளார் . 


தில் 


நூற்றொகை விளக்கம் எனும் தமிழ் நூலையும் , பல 
ஆராய்ச்சிக் கட்டுரைகளை ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார் . 
பிபில்ஸ் ஒபினியன் எனும் ஆங்கில இதழின் ஆசிரியராகவும் 
இருந்தவர் . கே . என் . சிவராஜ பிள்ளை : 1879 இல் நாகர் 
கோயிலில் பிறந்தவர் . பி . ஏ . பட்டம் பெற்றவர் . தமிழும் 
ஆங்கிலமும் நன்கு அறிந்தவர் . சென்னைப் பல்கலைக் கழகத் 
முதல் 

தமிழ்த் துறைத் தலைவராக இருந்தவர் . 
பிபில்ஸ் ஒபினியன் என்னும் ஆங்கில இதழ்க்கும் நாஞ்சில 
நேசன் எனும் தமிழ் இதழுக்கும் ஆசிரியராக இருந்தவர் . 
மலபார் குவார்ட்டர்லி எனும் ஆங்கில இதழில் திருவிதாங் 
கூர் சமஸ்தான அரசின் ஊழலை அஞ்சாது எடுத்துரைத்து 
எழுதியவர் . தமிழில் 

சில ஆராய்ச்சிகள் , அகஸ்தியர் 
முதலிய பல நூல்களின் ஆசிரியருமாவர் . 


பேராசிரியர் கா . நமச்சிவாய முதலியார் ( 1876-1931 ) : 
இவர் காவேரிப் பாக்கம் என்னும் ஊரில் பிறந்தவர் . 
மயிலை சண்முகம் பிள்ளையிடம் 

முறையாகத் தமிழ்ப் 
பயின்றவர் . இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நிலையி 
லிருந்து 

உயர் நிலைப் பள்ளியாசிரியராகவும் , கல்லூரித் 
தமிழ்ப் பேராசியராகவும் படிப்படியாகத் தமது அயராத 


228 


முயற்சியினாலும் திறமையினாலும் உயர்ந்து முன்னேறியவர் . 
கீழ் வகுப்பு முதல் பி.ஏ. பட்டம் போன்ற மேல் வகுப்பு 
வரை , இவர் எழுதிக் கொடுத்த நூல்கள் , ஒவ்வொரு வகுப் 
பிற்கும் ஏற்றவாறு பொருளும் நடையும் மேலோங்கி அமைந் 
திருந்தன . அவை பாடநூல்களாக வைக்கப்பட்டதால் , 
இவருக்குப் பேரும் புகழும் செல்வமும் பெருகிவராலாயின 
இவர் நல்லாசிரியன் எனும் மாத இதழை 15 ஆண்டுகள் 
வரைபள்ளி ஆசிரியர்களின்உயர்வுக்காக வேண்டி தொடர்ந்து 
நடத்திவந்தார் . தமிழ்க்கடல் எனும் இதழையும் , தமிழ்க் 
கடல் அச்சகத்தையும் தமிழ்க் கடல் மாளிகையையும் கட்டிக் 
காத்து வந்தார் . வறிய புலவர்களுக்கு வரையாது வழங்கிய 
வள்ளலுமாவார் ! தமிழ்ப் புலவராவதற்கு வடமொழியும் 
கட்டாயத் தேவை என்ற நிலையை மாற்றிய பெருமை 
கா , நமச்சிவாயனாரையே சாறும் ! தமிழர் திருநாளைத் 
தோற்றுவித்துப் போற்றிய பெருமையும் இவருக்கே 
உண்டு . ஜனவிநோதனி என்னும் மாத் 

இதழில் 
தொடர்ந்து வெளியான நல்ல கட்டுரைகளைந் தெரிந்து 
எடுத்து , அவைகளைத் தொகுதி தொகுதியாக இவர் வெளி 
யிட்டுள்ளார் . இவர் பல நூல்களின் பதிப்பாளராகவும் , 
நூலாசிரியராகவும் உரையாசிரியராகவும் விளங்கியுள்ளார் . 


வ . உ . 


சிதம்பரம் பிள்ளை ( 1872-1936 ) : இவர் ஒட்டப் 
பிடராம் எனும் ஊரில் பிறந்தவர் . இவரது தந்தையார் 
எட்டயபுர சமஸ்தான வழக்கறிஞராக இருந்தவர் . இவர் 
தமிழும் ஆங்கிலமும் நன்கு அறிந்தவர் . வழக்கறிஞராகத் 
தொழில் பார்த்து பொருளீட்டியவர் . அரசியல் விழிப்பு 
பெற்று நாட்டுப் பற்றாளராகத் திகழ்ந்தவர் . சுதேச கப்பல் 
நிறுவனத்தை நிறுவி நடத்தியதால் பெருந்தொல்லைக்கு 
உள்ளானவர் . * கப்பலோட்டியதமிழர் 

எனப் 

பெயர் 
சூட்டப்பட்டவர் . சுப்பிரமணிய 

பாரதியாருடன் 
நெருங்கிப் பழகியவர் . பல தொழிற் சங்கங்களை நிறுவி 
தொழிலாளர் ஏற்றத்திற்காகப் பாடுபட்டவர் . ஆங்கிலேய 
ஆட்சி இவுரடைந்து வரும் செல்வாக்கைக் கண்டு அஞ்சி , 


சிவா , 


இவர் மீது அரச நிந்தனை வழக்குத் தொடுத்து , இரு ஆயுள் 
தண்டனைகளை அளித்தது . என்றாலும் இவர் அஞ்சாது 
சிறை சென்றார் . செக்கிழுத்தார் ! சிறையிலிருந்தபோது 
கிடைத்த சிறு ஓய்வு நேரத்தையும் வீணாக்காது பல நூல் 
களை எழுதினார் . அவற்றுள் ஒன்று வ . உ . சி . சுயசரிதை 
சிறை சென்ற நாட்டன்பர்களில் தன்வரலாற்றை அகவற் 
பாவில் எழுதியவர் . வ . உ . சி . யே ஆவர் ! அரசியல் வாதி 
யான இவர் , தொல்காப்பிய இளம்பூரணர் உரையையும் 
பதிப்பித்துள்ளார் . தம் நண்பரான பாரதியார் , தமிழில் 
எழுத்துக்குறை என்று எழுதிய கட்டுரைக்கு விவேகபாநு 
வில் விரிவான மறுப்புரை தந்துள்ளவர் . சென்னை விவேக 
பாநு , டர்பன் ஞானபாநு ஆகிய இதழ்களில் அவ்வப் 
போது கட்டுரைகளும் தலையங்கங்களும் எழுதியிருக்கிறார் . 
பலமொழிகளில் இதழ்கள் கொண்டு வரவேண்டும் என்ற 
விரிந்த திட்டம் ஒன்று போட்டிருந்தார் . சிறைவாழ்வு அவரது 
எண்ணத்தை நிறைவேறாமல் செய்து விட்டது . வாரி 
வழங்கிய வ , உ . சி . கடைசியில் நாட்டன்பர்களின் பாரா 
முகத்தாலும் , வறுமையாலும் வாடி உளம் நொந்தார் . 

கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் பி . ஏ . ( 1872-1929 ) 
இவர் தமிழும் ஆங்கிலமும் கற்றவர் . தமிழையும் சைவத் 
தையும் இரு கண்ணெனப் போறியவர் சைவவித்யா எனும் 
இதழை நடத்தியவர் ; 108 சிவத்தலங்கள் சென்று வழிபாடு 
நடத்தியவர்சிவஸ்தல மஞ்சரியை வெளியிட்டவர் திராவிட 
வேதத்திரட்டை த் தொகுத்துக் கொடுத்தவர் . சேக்கிழார் 
பிள்ளைத் தமிழைப் பதிப்பித்தவர் ; மருட்பா கட்சியைச் 
சேர்ந்தவர் . மறைமலையடிகள் ( 1876-1950 ) : இவர் 
நாகப்பட்டினத்தில் பிறந்தவர் தமிழ் , ஆங்கிலம் , வடமொழி 
களைக் கற்றிந்த பெரும் புலவர் . சைவசித்தாந்த சண்ட 
மாருத சோமசுந்தர நாயகரிடம் சைவ சித்தாந்தத்தை 
முறையாகப் பாடங்கேட்டுத் தேர்ந்தவர் . கிறிஸ்தவக் 
கல்லூரியில் தமிழாசிரியராக இருந்தவர் . தனித்தமிழ் 
இயக்கம் கண்டவர் . ஞானசாகரம் என்னும் அறிவுக் கடல் 
இதழைத் தொடர்ந்து வெளியிட்டு , அதில் தமது ஆராய்ச் 
சிக் கட்டுரைகளையும் , புதினங்கள் நாடகங்கள் ஆகிய 


230 


மறை 


என்ற 


வற்றையும் எழுதி வெளியிட்டு , பின்னர் நூல்களாக்கிக் 
கொண்டவர் . தமிழ்ப் பேராசிரியராக விளங்கிய 
மலையடிகள் தான் , முதன் முதலில் கோகிலாம்பாள் 
கடிதங்கள் எனப் பெயரிட்டு , மடல் வாயிலாகப் புதினம் 
எழுதும் முறையைத் தமிழில் வெளியிட்டவராவர் அம்பிகா 
பதி அமராவதி என்ற நாடகத்தையும் , மக்கள் நூறாண்டு 
வாழ்வது எப்படி ? 

வாழ்வியல் நூலையும் , 
பட்டினப் பாலை ஆராய்ச்சி முல்லைப் பாட்டு ஆராய்ச்சி , 
சாகுந்தல நாடக ஆராய்ச்சி போன்ற திறனாய்வு நூல் 
களையும் , சாகுந்தலம் என்னும் மொழி பெயர்ப்பு நூலை 
யும் , தமிழர் மதம் , முற்காலப் பிற்காலத் தமிழ்ப் புலவோர் 
என்ற நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் . இவரது 
மாணிக்க வாசகரும் காலமும் என்ற பெரு நூல் , முற் 
காலத்தில் வெளிவந்த நூல்களுள் மிகவும் பெரியது ; ரூபாய் 

வைக்கப் பட்டதும் ஆகும் ! பிற்காலத்தில் 
ரூ .200 க்கு மேல் விலை போனதும் ஆகும் ! 


நூறு விலை 


திரு . வி . கலியாண சுந்தரனார் ( 1883-1953 ) : இவர் 
சென்னைக்கு அருகிலுள்ள துள்ளம் என்னும் ஊரில் பிறந் 
தவர் . இவரது முன்னோர் திருவாரூரைச் சேர்ந்தவர்கள் . 
இவர் சென்னையில் வெஸ்லியன் பள்ளியில் 

படித்துக் 
கொண்டிருந்தபோது , தாம் பின்பற்றிய தமிழாசிரியர் 
நா . கதிரைவேற் பிள்ளையின் மீது சுமத்தப்பட்ட கொலை 
வழக்குக் குறித்துச் சாட்சியம் கூற சென்றதால் , உரிய 
நேரத்திற்குள் வந்து தேர்வு எழுதத் தவறியதால் , தமது 
பள்ளியிறுதி வகுப்பில் தேற முடியாமல் போனது ! என்றா 
லும் தமது அறிவைப் பலதுறை அறிஞர்களின் நூல்களைப் 
படித்தும் , பேச்சுக்களைக் கேட்டும் வளர்த்துக் கொண்டார் . 
தம் குடும்பத்தைக் காக்க வேண்டி ஸ்பென்சர் நிறுவனத்தில் 
கணக்கு வேலை பார்த்தார் . அங்கு அரசியல் கருத்துகளை 
இதழ்களைப் படித்துச் சொல்வதன் மூலம் , தம் உடன் 
தோழர்களுக்கு விளக்கி வந்தார் . நிறுவனத்திற்கு இது 


231 


இல் 


பிடிக்காததால் அதிலிருந்து விலகினார் . பின்னர் வெஸ்லி 
யன் பள்ளியில் ஆசிரியராகவும் , அதன் கல்லூரிப் பகுதிக்குத் 
தமிழாசிரியராகவும் பணியாற்றினார் . அதை விடுத்து , 
அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்றதன் காரணமாகத் தேச 
பக்தன் எனும் நாளேட்டிற்கு 7-12-1917 
ஆசிரியராக அமர்ந்து 21 ஆண்டுகள் வேலை பார்த்தார் . 
28-2-1919 இல் தேச பக்த னுக்குக் கயட்டி ஈடுகாணம் 
பறிக்கப்பட்டது . தேச பக்த னில் திரு . வி . க . எழுதிய 
ஆசிரியக் கட்டுரைகளே , தேச பக்தாமிர்தம் ( 1918 ) எனும் 
பெயரில் முதல் தலையங்கம் நூலாக வெளியிடப்பட்டது ! 
இங்கும் உரிமை 

வேட்கை காரணமாக 
தொழிலாளர் தந்த நிதி உதவியைக் கொண்டு 
அச்சகத்தை நிறுவி , 22-10-1920இல் நவசக்தி எனும் 
வார இதழைத் தொடங்கினார் . 20 ஆண்டுகள் வரை 
இதற்கு ஆசிரியராக இருந்தார் . திரு . வி . க . தமிழ் இதழ்த் 
துறைக்கு வருவதற்கு முன்பு , அத்துறையில் பிறமொழி 
ஆதிக்கமே காணப்பட்டது . 


விலகி , 
சாது 


ரு . வி . க . மெல்ல மெல்ல பிற மொழிகளுக்கு ஏற்ற 
தமிழ்ச் சொற்களைக் கையாண்டும் , தமது பண்டித நடை 
யையும் எளிமையாக்கி , படிப்பவர் எளிதில் புரிந்து 
கொள்ளக் கூடிய வகையில் விறுவிறுப்பாகவும் இனிமை 
பயப்பதாகவும் மாற்றினார் . திரு . வி . க . தமது எழுத்தாற்ற 
லாலும் பேச்சாற்றலாலும் , தமிழ் நாட்டில் நல்ல தமிழ் 
வழங்க வழிவகுத்தார் ; அரசியலில் 

விழிப்புணர்ச்சியை 
உண்டாக்கினார் . தமிழ்ப் பற்றை வளர்த்தார் . நாளேட்டில் 
அன்றாடம் வரும் ஆங்கிலச் சொற்களுக்கு ஏற்ற தமிழ்ச் 
சொற்களைப் புதிதாகப் படைத்துக் கொடுத்தார் ! 
சத்தியாக்கிரகம் அறப்போராயிற்று ; + Non -cooperation 
ஒத்துழையாமையானது ; காந்திஜி காந்தியடிகளா 
னார் ; ‘ ஜாமீன் - ஈடுகாணமாயிற்று . இப்படி எண்ணற்றச் 
சொற்களை நாட்டுப்பற்றும் குறையாமலும் மொழிப் 
பற்றுக்கும் தடையில்லாமல் தகுதியான சொற்களைப் 


பெய்து வழக்கிற்கு வரும்படி செய்து 

விட்டார் ! இவர் 
இதழாசிரியராய்ப் பெற்றச் செல்வாக்கையும் , அரசியலில் 
இவர் காட்டிய ஈடுபாட்டையும் , தொழிலாளர்க்குத் 
தலைமைத்தாங்கி நடத்திய சிறப்பையும் கண்டு அஞ்சிய 
ஆங்கிலேய அரசாங்கம் , வெலிங்டன் ஆளுநராக இருந்த 
காலத்தில் , நாடு கடத்த எண்ணியது ! இவர் நடத்திய 
இதழ்கள் பல முறை ஈடு காணம் கட்டும்படி வற்புறுத்தப் 
பட்டன ! 

திரு . வி . க . தாம் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியையும் , 
தம் காலத்தில் நடந்த தமிழ் 

தமிழ் இதழ்களையும் , தாம் 
தலைமை தாங்கி நடத்திய தொழில் அமைப்புகளையும் 
நல்ல தமிழைக் கையாளும்படி செய்துள்ளார் . தமிழ் இதழ் 
களில் இவர் எழுதிய கட்டுரைகள் , பிற்காலத்தில் கட்டுரைப் 
பூஞ்சோலைகள் என்ற பெயரில் நூலாக்கப்பட்டன ; இவர் 
தலைமைத் தாங்கிய பேச்சுகள் , தமிழ்த் தென்றல் என்று 
நூல் வடிவம் பெற்றன ; மேலும் தனித் தனி தலைப்புகளில் 
நூலாக்கவும் பட்டன . 

இவரிடத்தில் தமிழ் இதழியல் தொழிலைப் பயின்றவர் 
களே திருவாளர்கள் பரலி . சு . நெல்லையப்பர் , வெ . சாமி 
நாத சர்மா , ரா . கிருஷ்ணமூர்த்தி ( கல்கி ) போன்றவராவர் . 
காங்கிரஸ் எனும் பேரியக்கத்தை தமிழ் நாட்டில் வளர்த்து 
விட்ட பெரு மக்களுள் திரு . வி . க . விற்குத் தனிச் சிறப் 
புண்டு . அதே போல , இந்தியாவில் முதல் முதலாக த்தொழி 
லாளர் இயக்கத்தை அமைப்பு முறையில் தோற்றுவித்த 
மூலவர்களில் 

முதன்மையானவராக விளங்கியவராவர் . 
அடையாறு ருக்குமணி - அருண்டேல் திருமணம் நடைபெற்ற 
போது , இந்து , சுதேசமித்திரன் போன்ற தேசீய இதழ் 
கள் எதிர்த்தன . சுப்பிரமணிய சிவா , வ . உ . சி . போன்ற 
தேசீயத் தலைவர்களும் கூக்குரல் இட்டனர் ! ஆனால் , 
திரு . வி . க . ஒருவரே அத் திருமணத்தை வரவேற்றுப் 
பாற்றினவராவர் . சாதிக் கொடுமைகள் ஒழியவும் , பெண் 
ணின் பெருமை ஓங்கவும் , தொழிலாளர் மேன்மையுறவும் 
திரு . வி . க . அயராது பாடுபட்டார் . 


அவர் சிறந்த ஆசிரியராக விளங்கியும் , இதழாசிரிய 
ராகத் திகழ்ந்தும் , அரசியல் தலைவராக ஏற்ற முற்றும் , 
ஒப்பற்ற பேச்சாளராகப் பெயர் எடுத்தும் , தொழிலாளர் 
தலைவராகப் புகழ் பெற்றும் , தமிழ் உலகம் அறிந்த 
சான்றோராகக் காட்சியளித்துங் கூடத் தமக்கெனத் தனிச் 
சொத்து சேர்த்தாரில்லை ; இன்ப வாழ்வு வாழவில்லை ;; 
எளிமையாக அடக்கமாகப் பலன் கருதாத தொண்டுகள் 
புரிந்து , தமது நூல்களையே தமிழகத்திற்கு விட்டுச் 
சென்றுள்ளார் . இப்படிப் பட்டவர்க்கு - இந்திய அரசு 
அஞ்சற் தலை வெளியிட்டுச் சிறப்பிக்காதது பெருங் 
குறையே யாகும் ! 


திரு . வி . க . காந்தியடிகளின் கொள்கைகளை மனித 
வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலைத் தமிழில் 
எழுதியுள்ளார் . காந்தியடிகளைக்குறித்து இந்தியாவில் வேறு 
எந்தத்தாய் மொழியிலும் வெளிவராது , தமிழ் மொழியில் 
மட்டும் வெளியிடப்பட்ட முதல் நூலாகும் . இவர் எழுதிய 
நூல்களுள் பெண்ணின் பெருமை , முருகன் அல்லது 
அழகு , இந்தியாவும் விடுதலையும் , திரு . வி . க . வின் 
வாழ்க்கைக்குறிப்புகள் போன்றவை சிறப்பித்துச் சொல்லக் 
கூடியவையாகும் . திருமதி சிம்சனுக்காக 

எட்டாவது 
எட்வர்டு எனும் ஆங்கிலேயே பேராட்சியின் 

இளவரசன் 
முடி துறந்ததைப் போற்றி , முடியா ? காதலா ? துறவா ? " 
எனும் தலைப்பில் திரு . வி . க . ஒரு நூல் எழுதியுள்ளார் ! 


சைவக் குடும்பத்தில் பிறந்து , சைவ பற்று மிக்கவராய் 
விளங்கி , மருட்பா கட்சிக்காக வாதாடி , காங்கிரசுக்காகப் 
பெரும் பாடுபட்டு , சமரச சான்றோராகத் திகழ்ந்து . 
இராயப் பேட்டையில் உண்மையான துறவியாக வாழ்ந்தவர் 
தமிழ் முனிவர் திரு . வி . க . ஆவர் . இவர் தொழிலாளர் 
போராட்டத்திற்குத் தலைமைத் தாங்கியதற்காக தம் 
வீட்டிலேயே ஓமந்தூரார் ஆட்சியின் போது சிறை வைக்கப் 
பட்டார் . தம் இறுதிக் காலத்தில் எவ்விதச் சடங்கின்றி தம் 
உடலை எடுக்க வேண்டும் என்று கூறிப் போந்தவர் . 


234 


சென்று 


சுப்பிரமணிய சிவா ( 1884-1925 ) : இவர் மதுரை 
மாவட்டத்திலுள்ள - வத்தலகுண்டு என்னும் ஊரில் பிறந் 
தவர் . சிற்றூர்கள் தோறும் கால் நடையாகவே 
பாரதியாரின் வீரமூட்டும் பாடல்களைப் 

பாடி நாட்டுப் 
பற்றைப் பரப்பியவர் . வ . உ . சி . , பாரதியின் உற்ற 
நண்பர் . சிவா மீது ஆங்கிலேய அரசாங்கம் 100 க்கு மேற் 
பட்ட ஜாமீன் வழக்குகளைப் போட்டது . இவற்றுக்கெல் 
லாம் சிறிதும் அஞ்சாமல் சிவா நாட்டின் மேன்மைக்காகத் 
தொண்டு புரிந்தார் . 1908 இல் 

ஆங்கில அரசாங்கம் 
சிவா மீது இராஜ துரோக வழக்குத் தொடுத்தது ; முதலில் 
10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது ; பிறகு அதை 6 
ஆண்டுகளாகக் குறைத்தது . சிறையிலே 

மிகக் கொடுமை 
யானதும் பயங்கரமானதுமான வேலை ஒன்றைச் செய்யும் 
படிப் பணித்தது . கம்பளி மயிரைச் சுண்ணாம்பில் ஊர 
போட்டுக் காயவைத்து வெட்ட வேண்டிய 

பணியைக் 
கொடுத்தது . அவ்வாறு செய்யும் போது கண்ணாம்பிலிருந்து 
தூசி உண்டாகி உடல் நலத்தைக் கெடுக்கும் . அக் கொடுமை 
யான வேலையைச்சிறிதும் கலங்காமல் செய்து தன்ன 
னம்பிக்கை 
இழக்காமல் தண்டனையை அனுபவித்து 1912 இல் சிவா 
விடுதலை அடைந்தார் . 


1912 இல் ஞான பாது 

என்னும் மாத 

இதழைத் தம் 
மனைவி மீனாட்சியம்மாள் பெயரில் சிவா நடத்தி வந்தார் . 
மற்ற இதழ்கள் பாரதியாரின் பாடல்களை வெளியிட 
அஞ்சிய போது , சிவா துணிவுடன் அவரது கவிதைகள் , 
கட்டுரைகளைத் தமது இதழில் வெளியிட்டுள்ளார் ! 1916 ல் 
பிரபஞ்ச மித்திரன் என்னும் வார இதழையும் , 1919 இல் 
இந்திய தேசாந்திரி எனும் மற்றொரு 

இதழையும் 
தொடங்கி நடத்தியுள்ளார் . பழைய நாரதர் 

என்பது 
இவரது புனை பெயரில் ஒன்றாகும் . சிவா சிறையிலிருந்த 
போது சச்சிதானந்த சிவம் என்ற நூலை எழுதினார் . 
மேலும் 25 க்கு மேற்பட்ட நூல்களை எழுதிக் கொடுத்தார் ; 
வைகளில் பெரும்பான்மையானவை 

இரத்தின 


வார 


சாது 


சத்குரு புத்தக சாலை யினரால் வெளியிடப் பெற்றன . சிவா 
பல நாடகங்களை எழுதியும் நடித்தும் நாட்டுப்பற்றை 
நாடெங்கும் கிளர்ந்தெழச் செய்தார் . சுயதேவை பூர்த்தி 
என்ற முழக்கத்தை முதலில் எழுப்பியவர் சிவாவே ஆவர் !! 
சிவா 1923 இல் பாரத ஆசிரமம் என்னும் அமைப்பைச் 
சேலத்தில் நிறுவினார் ; பாப்பாரப் பட்டியில் பாரத 
மாதா வுக்குக் கோயில் கட்டினார் . அங்கு எல்லா மத நூல் 
களையும் ஓத திட்டமிட்டார் ! சுப்பிரமணிய சிவா இளைஞர் 
களை உடனழைத்துக் கொண்டு , பாரதி பாடல்களை வீரத் 
துடன் பாடச் செய்து , விடுதலை யார்வத்தை நாட்டு மக்க 
ளிடம் உண்டாகும்படி பணி புரிந்தார் . அக்காலத்தில் 
இவருடன் சென்ற இளைஞர்களில் ஒருவர்தான் இன்றைய 
கல்கி சதாசிவம் ! 


அரசியலில் 
ஆனால் 


சுப்பிரமணிய சிவா 

திலகரின் தீவிரக் 
கருத்தை ஏற்றவர் . 

சமுதாயக் கொள்கையில் 
தீவிரத்தைக் காட்டாமல் வைதீக மனப்பான்மையையே தம் 
இதழ் வாயிலாகத் தெரிவித்துள்ளார் ! இவர் தொழுநோய்ப் 
பிடித்து அவதியுற்ற போதும் , தொடர் வண்டியில் ஏறிச் 
செல்ல 

தடுக்கப்பட்ட போதும் , அஞ்சாமல் மாட்டு 
வண்டியில் ஊர் ஊராகச் சுற்றி அயராது பாடுபட்ட பெரு 
மகனாவார் . சென்னையில் சிவாவிற்குத் தங்க இடம் 
கொடுக்க பலர் அஞ்சிய போது , சுதேச மித்திரன் ஜி சுப்பிர 
மணிய ஐயர் தான் , தாம் இருந்த வீட்டின் வாசற் பக்க 
அறையை இவருக்காகத் தந்தவராவர் ! 


மகாவிகட தூதன் ( 1909) - இதனைச் சென்னையில் 
வாழ்ந்த . . 

டி . ஐ . சாமிக் கண்ணுப் புலவர் நடத்தியுள்ளார் . 
இரஞ்சிதபோதினி எனும் மாத இதழை வாசு தேவராயகேய்க் 
வார் என்னும் மாராட்டியர் , தமிழ்ப் பூடணம் என்றசிறப்புப் 
பெற்று நடத்தியுள்ளார் ! சுகாபிவிருத்தினி எனும் இதழை 
நா . வேங்கடாசல நாயகர் புதுவையிலிருந்து நடத்தினார் 
வெற்றிக்கொடியோன் த . செய்யப்ப முதலியாரால் சென்னை 
யிலிருந்து நடத்தப்பட்ட இதழாகும் . இவர் மேரி அரசிக் 


236 


கல்லூரியில் 

தமிழாசிரியராக இருந்தவர் . இராய சொக்க 
லிங்கம் அவர்கள் ஊழியன் எனும் நாளிதழின் ஆசிரியராக 
இருந்தவர் . நாட்டுப்பற்று மிகுந்து பல முறை சிறை சென்ற 
வர் . பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் . 


குருமலை சுந்தரம் பிள்ளை திருநெல்வேலியில் சர்வஜன 
மித்திரன் ( 1904 ) எனும் வார இருமுறை இதழை நடத்திய 
வர் . சுதேசமித்திர னில் துணையாசிரியராகப் பணியாற்றிய 
வர் ; கேசரி எனும் வார இதழையும் நடத்தியவர் . ஜி சுப்பிர 
ணிய ஐயரின் வரலாற்றை எழுதியவர் . தம் ஊருக்குத் 
திரும்பி வழக்கறிஞர் தொழிலைப் பார்த்தவர் . 
திரு.வீ. துரைசாமி முதலியார் புதுவை அரசினர் கல்லூரியில் 
தமிழாசிரியராக இருந்தவர் . தமிழ்மகவு இதழ்க்கும் 
ஆசிரியராக இருந்து நடத்திவந்தார் . செந்தமிழ்ப்பாது 
எனும் இதழைத் திரு . வை . செல்லையச் செட்டியார் திரு 
வாரூரிலிருந்து நடத்தினார் . சத்திரியமித்திரன் எனும் இதழை 
விஜய துரைசாமி கிராமணி நடத்தினார் திரு . உ . 

வே . சா . 
நாடார் என்னும் சொல்லுக்கு இழி பொருள் கூறியதைக் 
கண்டித்து வழக்குத் தொடுத்து , தம் சொத்தை இழந்து 
வெற்றிக் கண்டவர் இவர் நமது குலத் தொழில் , சத்திரி 
யன் நாடார் என்னுஞ் சொல்லாராய்ச்சி முதலிய நூல் 
களை எழுதினவர் . நாடார் என்னுஞ் சொல்லராய்ச்சி 
நூல் பல நூல்களின் மேற்கோளோடு சிறந்து விளங்கு 
கிறது என்று தமிழ்ப் புலவர் அகர வரிசை பகுதி 3 
பக்கம் 95 இல் குறிக்கப்பட்டுள்ளது . 


ஏ . சங்கரலிங்கம் பிள்ளை பி . ஏ . : இவர் சென்னையில் 
மதராஸ் ஸ்டாண்டர்டு என்ற ஆங்கில தினசரியில் உதவி 
யாசிரியராக இருந்தவர் . சுதேசி என்ற தமிழ் வார இருமுறை 
இதழைத் தொடங்கி 3 ஆண்டுகள் வரை நடத்தியவர் . 
பின்பு சுதேச மித்திரன் துணையாசிரியரானார் . அடுத்து 
இந்து வில் 

துணையாசிரியராகப் பணியாற்றினார் . 
• கன்னிகையின் முத்தம் என்ற புதினத்தின் முதல் இரண்டு 


237 


பாகங்களை ஆங்கிலத்தினின்று மொழிப் பெயர்த்தார் . 
இவர் மறைவுக்குப் பின் அடுத்த மூன்று பாகங்களை மொழி 
பெயர்த்தவர் நாகை சி . கோபால கிருஷ்ணப் 

பிள்ளை 
ஆவர் . கோவை ஜனாபி மானி எனும் இதழை நடத்தியவர் 
பி . வேணு கோபால சாமி நாயுடு இவர் கோவை சுஜனாபி 
மானி எனும் தமிழ் வார இதழையும் நடத்தியுள்ளார் . 


காரணமாக 


என்ற 


நூலை 


சுயராச்சியா எனும் பெயருள்ள நாளேட்டை 
த . பிரகாசம் தமிழ் , தெலுங்கு , ஆங்கிலம் ஆகிய மும்மொழி 
களிலும் தொடங்கி நடத்தினார் . தமிழ் சுயராச்சியா வில் 
வ.ரா. எம் . எஸ் . சுப்பிரமணி ஐயர் போன்றோர் துணையா 
சிரியராகப் பணியாற்றினர் . பணமுடை 
சுயராச்சியா நிறுத்தப் பட்டது . இதில் பணியாற்றிய 
வ . ரா . பின்னர் சுதந்திரன் , மணிக்கொடி , வீரகேசரி 
போன்ற இதழ்களின் ஆசிரியரானார் . இவர் பாரதியின் 
அன்பராகி அவரது பெருமையை உலகறியச் 

செய்தார் , 
மகா கவி பாரதியார் 

இயற்றினார் . 
சுந்தரி , " கோதைத் தீவு போன்ற கருத்தாழமிக்க 
சீர்திருத்த நவீனங்களைப் படைத்தார் . நடைச் சித்திரம் 
வரைந்தார் . இவை பின்பு நூல்களாயின . சமூகச் சீர் 
திருத்தத்திலும் ஆழச் சிந்திப்பதிலும் * அக்கிரகாரத்து 
அதிசய மனிதராக த் திகழ்ந்தார் . இவர் தமிழ் மரபைப் 
பற்றிக் கவலைப்படாமல் , தாம் நினைத்தபடி எழுத முற் 
பட்டவர் , தமிழாசிரியர்களைக் குறைத்து மதிப்பிட்டவர் 
இவர் , ஜவகர்லால் நேருவின் சுய சரித்திரத்தையும் அவர் 
இந்தியா என்ற நூலையும் தமிழில் மொழி பெயர்த்துள் 
ளார் . ஆங்கிலத்திலுள்ள Mine , Ore , Metal என்பதற்குத் 
தக்க சொற்களைப் போடாமல் எல்லாவற்றிற்கும் லோகம் 
என்று மொழி பெயர்த்தக் குறைபாட்டைத் 
அருணாசலம் எம் . ஏ . தமது இன்றைய தமிழ் வசன நடை 
எனும் நூலில் எடுத்துக் காட்டி அறிவுக் கொளுத்தியுள் 
ளார் ! 


திரு . மு . 


| 


சுத்தானந்த பாரதியார் சுதந்திரனிலும் , பால பாரதி 
யிலும் துணையாசிரியராகப் பணியாற்றியவர் . பல நூல் 
களை இயற்றியுள்ளார் . 


சேலம் பி . வரதராஜுலு நாயுடு , தமிழ்நாட்டில் காங் 
கிரசை நிலை நாட்டிய மூல முதல்வர்களில் ஒருவராவர் . 
இவர் தமிழ் நாடு எனும் நாளிதழை விறுவிறுப்பான 
நடையில் , விடுதலைப் போரின் வெடி குண்டு போல் எழுதி 
நடத்தி வந்தார் . அவர் எழுதிய தலையங்கங்களை இந்து 
வும் சுதேச மித்திர னும் முற்காலத்தில் எடுத்து வெளியிட் 
டுள்ளன . தமிழ்நாடு இதழ் , சுதேச மித்திர னின் தனித் 
துவத் தைப் போக்கியது ! தமிழ்நாடு இதழில் திரு . நாயுடு 
எழுதிய கட்டுரைக்காக ஆங்கில அரசு இவர் மீது வழக்குத் 
தொடுத்து 9 மாத சிறை தண்டனை கொடுத்தது . இவர் 
அரசியல் , சமுதாயத் துறைகளில் முற்போக்கான கருத்துக் 
கொண்டராகத் திகழ்ந்தார் . கோவிலில் பொட்டுக் கட்டும் 
வழக்கத்தையும் , பெண்களை இழிவு படுத்தும் கொடுமையை 
யும் எதிர்த்துக் குரல் கொடுத்தது ! தமிழ்நாடு வ.வே.சு. 
ஐயர் தலைமையில் நடைபெற்ற சேரன் மாதேவி குரு 
குலத்தில் , பார்ப்பனப் பிள்ளைகளுக்குத் தனியாகவும் , 
மற்ற பிள்ளைகளுக்கு வேறாகவும் உணவு பறிமாறிய 
ஏற்றத் தாழ்வு மனப்பான்மையை வன்மையாகக் கண்டித் 
துப் போராடியது , தமிழ்நாடு . 


டி.எஸ்.சொக்கலிங்கம் தென்காசியில் 1899 இல் விடுதலை 
உணர்வுள்ள குடும்பத்தில் பிறந்தார் . அவர் படித்தது 
ஆறாம் வகுப்பு வரை தான் ! பின்னர் தாமாகப் படித்து முன் 
னேறி விடுதலை இயக்கத்தில் தீவிர பங்கு கொண்டார் . ஆஷ் 
கொலை வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை 

பெற்ற 
தென்காசி சிதம்பரம் இவருடைய தமையனார் ஆவர் . திரு . 
சொக்கலிங்கம் இளைஞராக இருந்த போது தேச பக்த 
னுக்கு ஒருகட்டுரை எழுதியிருந்தார் . அக்கட்டுரைகாரணமா 
கத் தேச பக்த னுக்காகக் கட்டியிருந்த ஈடுகணம் 

ம் பறி 


235 


முதலானது ! அக்கட்டுரையை எழுதியவர் யார் என்று பிற் 
காலத்தில் திரு . வி . க . தமது வாழ்க்கைக் குறிப்பு களில் 
பொறித்துள்ளார் . 


18 வயதில் எழுத முற்பட்ட சொக்கலிங்கம் , தமது 68 
வயது வரை 50 ஆண்டுக் காலம் இடைவிடாது எழுதி வந் 
தார் . கனல் கக்கும் எழுத்து , கருத்தாழம் 

கொண்ட 
கட்டுரைகள் , கவர்ச்சி மிக்க நடை ஆகியவை சொக்கலிங் 
கத்தின் தனிப் பாணியின் முத்திரைகளாய் விளங்கின 
என்று திரு . கா . திரவியம் , 

தமது தேசியம் வளர்த்த 
தமிழ் எனும் நூலில் சரியாக எடை போட்டுள்ளார் ! 


திரு . சொக்கலிங்கம் 1923 இல் சேலம் தமிழ்நாடு " 
வார இதழில் துணையாசிரியராகச் சேர்ந்தார் . 

1927 இல் 
சென்னையில் அ 7 நாளி தழாக மாற்றப்பட்ட போது , அதன் 
நிர்வாக ஆசிரியராக உயர்ந்தார் . 1931 இல் இவரே காந்தி 
என்ற வார இருமுறை இதழைத் தொடங்கினார் . 1933 இல் 
காந்தி யை நாளிதழாகக் காலணா விலையில் சூடும் சுவை 
யுள்ள செய்தி இதழாக நடத்தினார் . 


r 


1934 இல் தினமணி எனும் நாளிதழைத் திரு . சதா 
னந்தம் தொடங்கியதும் , திரு . சொக்கலிங்கத்தை அதற்கு 
ஆசிரியராக அமர்த்தினார் . இவ்விதழ் பின்னர் கோயங் 
காவின் கைக்கு மாறியது . 1943 இல் துணையாசிரியர்களின் 
உரிமைக்காக வேண்டி திரு . சொக்கலிங்கம் தினமணி யில் 
ஆசிரியப்பதவியிலிருந்து விலகினார் இவரைத்தொடர்ந்துபல 
துணையாசிரியர்கள் தம்பதவியிலிருந்து விலகிக்கொண்டனர் . 
தினசரி , நாளேட்டைச் சென்னையில் திரு . சொக்கலிங்கம் 
தொடங்கினார் . நீதிக் கட்சியைக் கடுமையாகத் தாக்குவதில் 
பெயர் பெற்ற சொக்கலிங்கம் , நீதிக் கட்சியின் 
களில் ஒருவரான சர் . ஏ . இராமசாமி முதலியார் வைசிய 
ராய் கவுன்சி லில் உறுப்பினராக இருந்த போது , தினசரி 
இதழ்க்குப் பத்திரிகைச் சலுகையும் நிதியுதவியும் , பெற்ற 
தையும் இங்கு இடைமறுத்துச் சொல்லவேண்டியுள்ளது . உரி 


தலைவர் 


240 


மையுடன் சொந்தமாகத் தினசரியில் எழுதி வந்ததாலும் நிர் 
வாகக் கோளாறு காரணமாகப் பெரும் இழப்புக்கு உள்ளாகி 
தினசரி யை நடத்த முடியாமல் போய் விட்டது ! 


பின்னர் பாரதம் , ஜனநாயகம் எனும் பெயர்களில் இதழ் 
களை நடத்தினார் திரு . சொக்கலிங்கம் . காமராஜர் 
சுபாஸ் சந்திரபோஸ் வரலாற்றையும் , டால்ஸ்டாயின் 
போரும் அமைதியும் என்ற நாவல் மொழி பெயர்ப்பையும் , 
முதுகளத்தூர் பயங்கரம் போன்ற நூல்களையும் சொக்க 
லிங்கம் எழுதியுள்ளார் . மணிக்கொடி எனும் இதழையும் 
நவயுகப் பிரசுராலயம் என்ற அமைப்பையும் தொடங்கியதில் 
இவர் முன்னனியில் நின்றவர் . காங்கிரசை அரியனை ஏற்று 
வதில் மிகுதியும் பாடுபட்டவர் கடைசி காலத்தில் சென்னை 
எழுத்தாளர் சங்கத்தினரால் கேடயம் வழங்கி பாராட்டப் 
பெற்றவர் . 


வர் நடத்திய காந்தி இதழில் தான் வ.உ.சி. யின் 
சுய சரிதை யும் வ.ரா. எழுதிய பாரதியார் சரித்திர மும் 
( 1934 ) வ.வே. சுப்பிரமணிய ஐயர் ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்த திருக்குறளும் வெளிவ 

வந்தன . 


எழுத்தாளர்களில் பலமுறை சிறை சென்ற பெருமை 
சொக்கலிங்கத்திற்கு உண்டு ; சட்டமன்ற உறுப்பினரான 
சிறப்பும் ஏற்பட்டது . அமைச்சரவையை ஏற்றவும் தூற்றவும் 
கூடிய எழுத்து வல்லமையும் செல்வாக்கு மிருந்திருத்தன ! 
இவரது எழுத்து நறுக்குத் தெறித்தாற் போன்றும் , வெட்டு 
ஒன்று துண்டு இரண்டு என்று சொல்லக் கூடிய அளவிற்கும் 
இருக்கும் ; வழ வழா , சுற்றி வளைப்பு 

என்பது 

காணவே 
முடியாது . இவரது காந்தி இதழில் ( 12-7 : 1933 ) இவர் 
எழுதிய திருட்டு ரஷ்புட்டீன் என்ற கட்டுரையின் 
தொடக்கத்தைக் கவனிப்போம் : தெய்வத்தின் பெயரால் 
உலகில் நடக்கும் அக்கிரமங்களைப் போல வேறு எதன் 
பெயராலும் நடக்க வில்லை ! 


கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் தரகனாக எப் 
போது புரோகிதன் ஏற்பட்டானோ , மோட்சமோ நரகமோ 
அவன் தயவால் தான் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் 
எப்போது மனிதர் உள்ளத்தில் தோன்ற ஆரம்பித்ததோ , 
அப்போதே மனிதரின் சுயேச்சை உணர்ச்சியும் ஒழுக்கமும் 
கெட்டுப்போக ஆரம்பித்தன . மனிதரின் ஒழுக்கத்தை 
விருத்தி செய்வதற்காகத் தோன்றிய மதம் , முடிவாக 
ஒழுக்கக்கேட்டிற்கு மூலமாய் நின்றது ! காபவெறி கொண்ட 
அயோக்கியர்களுக்கும் , ஒரு காசுக்கும் உதவாத மூடர்களுக் 
கும் சன்னியாசம் ஒரு சரியான புகலிடமாய் இருக்கிறது . 

" ஸ்ரீயைக் கண்டு கிலி ! என்றும் தலையங்கம் தீட்டிய 
வரும் சொக்கலிங்கம்தான் . விடுதலை நாளிதழ்க்கு ஈடு 
காணும் காங்கிரஸ் ஆட்சியில் கேட்கப்பட்டபோ 

து , ஜுமீன் 
கெடுபிடி ! என்றும் அவரே எழுதியும் உள்ளார் ! 

ஏ . என் சிவராமன் : இவர் திருநெல்வேலி மாவட்ட 
அம்பாசமுத்திரத்திற்குப் பக்கத்திலுள்ள சிற்றூரைச் சேர்ந் 
தவர் . பள்ளியிறுதிவரை படித்தவர் . நாட்டு விடுதலை 
ஆர்வத்தால் கல்லூரிப் படிப்புக்குப் போகவில்லை ! இரண்டு 
முறை நாட்டு விடுதலைக்காகச் 

சென்றுள்ளார் . 
10 ஆண்டுகள் பள்ளியாசிரியாகப் பணிபுரிந்தார் . 1929 இல் 
தமிழ் நாடு - இதழின் துணையாசிரியராகச் சேர்ந்தார் . 
பின்னர் தினமணியில் 1934 இல் துணையாசிரியரானார் . 
கடந்த அரை நூற்றாண்டுகளாகத் தொடர்ந்து இவ்விதழில் 
பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் . அரசியல் சமூக பொரு 
ளாதார பிரச்சனைகளை ஆரத்தீர ஆய்ந்து தொடர்ந்து 
கட்டுரைகள் எழுதிவந்தார் . இவர் இதழாசியராக இருந்த 
போது 1956 லும் 1978 லும் பல நாடுகளைச் சுற்றிப் பார்த்து 
அந்நாட்டு அரசியல் பொருளாதார நிலைமைகள ஆய்ந்து 
வந்துள்ளார் . இவர் மணிக்கொடி த் தோற்றத்திற்கும் , 
நவயுகப் பிரசுராலயம் ஏற்படுவதற்கும் , அடிப்படையாக 
இருந்தவர் . மாகாண சுயாட்சி , சமஸ்டி , இந்திய அரசி 
யல் திட்டம் , இந்திய அரசியல் சட்டம் , ரூபாய் நாணய 
‘ மதிப்பு போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார் . 

த.இ.வ .-- 16 


சிறை 


242 


நாட்டில் எச்சிக்கல் ஏற்பட்டாலும் அவை பற்றி நன்கு 
தெரிந்து கொண்டு , சிக்கல் தீர வழி காண்பது இவரது அரிய 
செயலாகும் . ரூபாய் நாணயம் மதிப்பு குறைந்தபோதும் , 
நில உச்ச வரம்பு சட்டம் வந்த போதும் , சென்னைத் துறை 
முக விரிவு திட்டம் கொண்டு வந்த போதும் , அவைகளைப் 
பற்றி நன்கு அலசி ஆராய்ந்து நல்ல தலையங்கங்களையும் 
தொடர்கட்டுரைகளையும் இவர் எழுதியுள்ளார் . 


இவர் மிகவும் அடக்கமானவர் ; ஆரவார மற்றவர் . 
போர்க் காலங்களில் வரும் செய்திகளை உன்னிப்பாகக் 
கவனித்து , எவ்வெவ்விடங்களில் யார் முன்னேறினார்கள் 
என்பதைத் துல்லியமாகக் குறித்துக்கொண்டு விளக்கி எழுது 
பவராகத் திகழ்ந்தவர் . தாம் ஒரு பெரிய இதழின் ஆசிரியர் 
என்கிற நினைப்பைவிடத் தாம் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் 
என்கிற நினைப்பே அவரிடம் மேலோங்கி நிற்குமாம் ! 


கணக்கன் 

குமாஸ்தா , பாமரன் , ஏ . என் . எஸ் 
என்ற பல பெயர்களில் இவர் எழுதிவந்தார் . 

இவருடைய வாழ்நாளின் பெரும் பகுதி ஆசிரியத் பணி 
யில் - அதிலும் சிறப்பாக இதழாசிரியர் பணியிலே கழிந்து 
விட்டது . திரு . சிவராமன் அவர்கள் தமிழ் இதழியல் துறை 
யில் ஆற்றியுள்ன சிறப்பான தொண்டைப் பாராட்டி , 
இவருக்குப் பகவன் தாஸ் கோயங்கா விருது வழங்கப்பட்டது . 
1942 ஆகஸ்டு போராட்டத்தை விரும்பாது காங்கிரசிலிருந்து 
விலகிய திரு . இராஜகோபாலாச்சாரியார் 

வரவை 
விரும்பாத தமிழ் நாட்டுக் 

காங்கிரஸ்காரர் வெகுண்டு 
எதிர்த்தபோது , காந்தியார் தமது அரிஜன் இதழில் கிளிக் 
( Clique ) என்னும் ஆங்கிலச் சொல்லைப் பயன்படுத்தினார் . 

தனை எதிர்த்துக் கண்டனக் கணைகள் தொடுக்கப் 
பட்டன . அப்போது திரு . சிவராமன் மாடு என்னும் பொதுச் 
சொல்லுக்கும் , பசுமாடு , எருமைமாடு என்னும் சிறப்புச் 
சொற்களுக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்துக் காட்டி , 
அதைப் போன்றே கிளிக் என்னும் சொல்லும் கோஷ்டி 


243 


என்ற தவறான பொருளிலே கையாளப்பட்டுள்ளது என 
நயமாகக் காண்டித்து விளக்கம் கொடுத்தார் ! 


இந்திரா காந்தி , இந்திய தலைமையமைச்சராக இருந்த 
போது கொண்டுவரப்பட்ட கொடிய அடக்கு முறைச் சட்டத் 
தால் - அவசரகாலச் சட்டத்தால் - ஏற்படும் - கெடுதிகளைப் 
பற்றி , மேல் நாட்டிலுள்ள சட்டங்களை ஒப்பிட்டுக்காட்டி , 
தாம் ஒரு தேசீய வாதியாக இருந்தும் , மக்களின் உரிமை 
கள் பறிபோவதையும் அவசர காலச் சட்டத்தால் ஏற்படும் 
பின் விளைவுகளையும் சுட்டிக் காட்டி , கண்டித்துப் பல 
கட்டுரைகளைத் தொடர்ந்து தினமணி யில் எழுதி வந்தார் 
என்பதும் இங்கு நினைவுபடுத்தத் தக்கதாகும் ! தினமணி 
உலகச் செய்திகளோடு , உள்நாட்டுச் செய்திகளையும் 
உடனுக்குடன் கூடிய வரையில் நல்ல தமிழில் தந்துவந்த 
துடன் தமிழ் இதழ்த் துறையின் தரம் குறையாமல் பார்த்து 
துக் கொண்டதற்கும் திரு . சிவராமன் அவர்களே பொறுப் 
பாக இருந்தார் ! 


. 


மாத 


சதானந்தம் சென்னையில் விவேகபோதினி எனும் 

இதழை நடத்திய திரு . சி . சாமிநாதைய்யரின் 
மகனாவர் . 

இவர் த . பிரகாசத்தின் சுயராச்சியா 
மோ . க . காந்தியின் யங் இந்தியா அசோசியேட்டட் பிரஸ் 
ஆகியவற்றில் பணியாற்றிப் பயிற்சி பெற்றவர் . வீட்டி 
லிருந்தே தொலைபேசியில் மடமடவென்று ஆங்கிலத்தில் 
பேசி , தலையங்கம் வெளிவரச் செய்யும் ஆற்றல் படைத் 
தவர் . இவர் சென்னையில் டாக்டர் பி.வரதராஜுலு நாயுடு 
விடமிருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் எனும் ஆங்கில 
நாளிதழை 1932 இல் விலைக்கு 

விலைக்கு வாங்கினார் . 1934 இல் 
தினமணி 1938 இல் பாரததேவி எனும் தமிழ் நாளிதழ்களைத் 
துவங்கினார் . பம்பாயில் ஃபிரிபிரஸ் ஜர்னல் ( ஆங்கிலம் ) 
எனும் காலணாவிலையில் நாளிதழையும் , ஃபிரிபிரஸ் புல்லட் 
டின் எனும் மாலை நாளிதழையும் , நவபாரத் ( மராத்திய ) 
நாளிதழையும் , கல்கத்தாவில் ஃபிரிஇந்தியா எனும் ஆங்கில 


சாலை 


நாளிதழையும் நிறுவினார் . இவர் தொடங்கிவைத்தஃபிரிபிரஸ் 
ஜர்னல் 1983 இல் பொன் விழாக் கொண்டாடியது . பம்பா 
யில் அதன் அலுவலகம் இருக்கும் சாலைக்கு ஃபிரிபிரஸ்ஜர்னல் 

என்று மராத்திய அரசு பெயர்சூட்டி பெருமைப் 
படுத்தியுள்ளது . திரு . சதானந்தம் 1927 லே அசோசியேட் 
பிரஸ் ஆப் இந்தியா என்ற செய்தி நிறுவனத்தையும் , 
ஆங்கிலேயர்க்கு எதிராக நடத்தினார் . அதன் வழியே விடு 
தலைப் போர்ச் செய்திகளை விறுவிறுப்பாக இந்திய இதழ் 
களுக்கும் , வெளி நாட்டுச் செய்தி நிறுவனங்களுக்கும் வழங் 
கினார் . இலண்டன் , நியூயார்க் போன்ற நகரங்களில் செய்தி 
யாளர்களையும் நியமித்தார் ! இப்படிப்பட்ட இவரது துணிச்ச 

நடவடிக்கைகள் பொதுவாக இந்திய இதழ் உலகிற் 
கும் , சிறப்பாகத் தமிழ் இதழ் உலகிற்கும் பெருஞ்சிறப்பைத் 
தேடித்தந்தன . 


லான 


சுதந்திரச்சங்கு 1930 இல் சனவரி 30 ஆம்நாள் விடு 
தலை நாள் அன்று 

சென்னையிலிருந்து வார மும்முறை 
இதழாக வெளிவந்தது . விலை காலணா . இதன் ஆசிரியர் 
களாக் இருந்தவர்கள் திருவாளர் சா . கணேசனும் சுப்பிர 
மணியமும் ஆவர் . இவ்விதழை விடுதலைப் போரின் போர் 
முரசாக முழுப்பக்க அரசியல் கருத்துப் படங்களுடன் வெளி 
யிட்டனர் . இவர்கள் பெயருக்கு முன் சங்கு முன்னொட் 
டாகப் 

போடப்பட்டது . ஊர்தோறும் முகவர்களை 
( ஏஜண்டுகளை ) நியமித்து கடைகள் தோறும் இதழ்களை 
வழங்கி விற்பனை செய்யப்பட்ட முதல் தமிழ் இதழ் இதுதான் 
என்று சிறப்பிக்கப்படுகிறது ! இராஜபாளையத்தில் இதன் 
முகவராக இருந்தவர் திரு . குமாரசாமி இராஜா . இவர் 
பின்னாளில் சென்னை மாநில முதலமைச்சராக ஆனவர் . 
ஆசிரியர்கள் இருவரும் சிறை சென்ற அரசியல் தியாகி 
களாவர் . 


ஆனந்தவிகடனை திரு . எஸ் . எஸ் . எஸ் . 

வாசன் 
விலைக்கு வாங்கிய பின்னர் ரா . கிருஷ்ணமுர்த்தி ( கல்கி ) 
ஆசிரியப் பொறுப்பேற்றதும் தலையங்கங்களும் கருத்துப் 


248 


படங்களும் இந்திய அரசியல் உரிமைப் போருக்கு உதவி 
புரிவதற்காவே வெளியிடப்பட்டன . 1930 ஆம் ஆண்டின் 
அவசர அச்சுச் சட்டப்படி ரூ .1000 ஈடுகாணம் கட்டும்படி 
ஆங்கில அரசு ஆனந்த விகட னுக்கு ஆணையிட்டது ! 


அப்போது ஆ . வி . யின் 1930 ஜுன் 7 இதழில் தெரிவிக் 
கப் பட்டிருந்ததாவது : “ “ நாம் ஜாமீன் கொடுப்பதற்காகப் 
பண விஷயத்தில் பின்வாங்கவில்லை . முதலாவதாக , 
அச்சுச் சட்டத்தை ஆட்சேபிக்கிறோம் . இரண்டாவதாக , 
பணத்தைக் கட்டிவிட்டு ஆனந்த விகட னில் சாரமற்ற 
வியஷங்களைப் பிரசுரிக்க விரும்பவில்லை . ஆகவே , நாம் 
ஜாமீன் கொடுக்க மறுத்து , அச்சாபீஸ் வேலையைத் தற்காலி 

நிறுத்திவிட்டதைச் சந்தா நண்பர்கள் பாராட்டு 
வார்கள் என நம்புகிறோம் ! 


கமாக 


ப . ஜீவானந்தம் குமரிமாவட்ட பூதப்பாண்டியில் 
பிறந்தவர் . இளமை முதல் விடுதலை ஆர்வமும் , தன்மான 
உணர்வும் கொண்டவர் . குப்புசாமியாக இருந்தவர் 
ஜீவானந்தமாகப் பெயர் மாறினார் ! ஜோலார் பேட்டையில் 
திரு . பார்த்தசாரதி உதவியுடன் , ஜீவானந்தம் சமதர்மம் 
எனும் இதழுக்கு ஆசிரியரானார் . இவர் குடியரசு , புரட்சி 
சமதர்மம் , பகுத்தறிவு , அறிவு , புது உலகம் ஆகிய 
இதழ்களில் தமது எண்ணங்களை வெளியிட்டுள்ளார் . 
ஜனசக்தி எனும் பொதுஉடைமைக் கட்சியின் சார்பில் வார 
இதழையும் ( பின்னர் நாளேடாயிற்று , ) தாமரை எனும் 
மாத இதழையும் ஆசிரியப் பொறுப்பேற்று , பலகாலம் 
நடத்திவந்தார் . 


காந்திய அடிப்படைக் கொள்கையின் ஒன்று மது விலக்கு 
இந்தக் குடி யொழிப்புப் பிரசாரத்துக்காகத் திரு . இராஜ 
கோபாலாச்சாரி , விமோசனம் ( 1929 ) எனும் இதழை 
சேலம் காந்தி ஆசிரமத்தின் சார்பில் நடத்தினார் . இதற்கு 
திரு . ரா . கிருஷ்ணமூர்த்தி ( கல்கி ) நிர்வாக ஆசிரியராக 
இருந்தார் . கதரைப் பரப்புவதற்காகவேண்டி களிராட்டை 


( 1935 ) , குடிநூல் ( 1937 ) எனும் இரண்டு இதழ்களைத் 
தமிழ்நாடு சர்க்கா சங்கம் கோவை அய்யாமுத்துவை 
ஆசிரியராகக் கொண்டு திருப்பூரிலிருந்து நடத்தியது . இராட் 
டின மகிமை எனும் இதழும் இதற்காக வேண்டி நடத்தப் 
பட்டது . காந்தியின் ‘ அரிஜன் எனும் ஆங்கில இதழை 
மொழி பெயர்த்து தமிழ் அரிஜன் ( 1946 ) இதழ்க்கு நாமக்கல் 
கவிஞர் வெ . இராமலிங்கப் பிள்ளையும் பொ . திரிகூட 
சுந்தரமும் ஆசிரியர்களாக இருந்தனர் . 


1930 இல் நவமணி தீண்டாமை ஒழிப்புக்காகப் 
பள்ளத்தூரிலிருந்து வெளியாகியது . இதன் ஆசிரியர் இராம . 
இராமநாதன் . சென்னையில் 1930 ஜெயபாரதி எனும் 
நாளிதழ்க்குத் திரு . எஸ் . வெங்கட்டராமன் ஆசிரியராக 
இருந்து . அரையணா விலையில் வெளியிட்டார் . விளம்பரம் 
வெளியிடாத ஒரே தமிழ் இதழ் ஜெயபாரதி தான் ! 
தேசபந்து ( 1920 ) எனும் வார இதழைத் தெ . பொ .. 
கிருஷ்ணசாமி பாவலர் சென்னையில் நடத்தி வந்தார் ! 
தன் விலை காலணா இவர் இன்றையசமாசாரம் பாரதி 
எனும் இதழ்களையும் நடத்தியுள்ளார் . பாலபாரதி 
என்ற இதழ்க்குத் திரு . ச.து. சு . யோகியார் ஆசிரியராக 
இருந்து ஒரு பைசா விலையில் நடத்தினார் . வ . வே . சு . 
ஐயரும் இதே பெயரில் 1922 இல் ஒரு மாத இதழைச் சேர 
மாதேலியிவிருந்து நடத்தினார் . 


தமிழ் இதழ்களை நடத்த பெண்மணிகளும் முன்னனின்று 
உள்ளார்கள் ! இவர்களில் ஆங்கில பெண்மணிகள் முன்னணி 
யில் இருந்தனர் . அவ்விவரங்களை இப்போது அறிவோம் . 
அமிர்தவசனி ( 1865 ) எனும் இதழுக்கு இந்நாட்டுக் கிறிஸ் 
தவப் பெண்கள் ஆசிரியையாகி நடத்தினர் . லோகோபகாரி 
( 1895 ) , பண்டித விசாலாட்சியம்மாள் , சென்னை . இவரே 
‘ ஹிதகாரிணி ( 1895 ) , ஞான சந்திரிகா ( 1912 ) என்னும் 
இதழ்களுக்கும் ஆசிரியையாக இருந்துள்ளார் . பெண்கல்வி | 
( 1900 ) - ஆர் . தாயாரம்மாள் சென்னை ; 

சென்னை ; தமிழ்மாது 
( 1906- ) கோ . சொப்பனசுந்தரி சென்னை . பெண்கல்வி !! 


எல் . 


( 1911 ) -ஆர் . ஜெயம்மாள் , சென்னை ; பாலியசஞ்சாரி 
( 1912) - திருமதி.டி . ஆலன் ; மாதக்கடிதம் ( 1913 ) - திருமதி 
வி . எம் . வால் போர்டு ; மாணவ ஆசிரிய குழந்தைகள் பத்தி 
ரிகை ( 1911) -ஏ.எம் . நாயிஸ் ; ஞானபாநு ( 1912 ) - மீனாட்சி 
யம்மாள் , 

( சுப்பிரமணிய சிவாவின் மனைவி ) 
பூங்கொத்து ( 1917 ) - ஜே . 

மிராண்டா , 
திருச்சி ; ஜெகன்மோகினி (1922) வை . மு . கோதை 
நாயகியம்மாள் , 

சென்னை ; " சிந்தாமணி 

( 1924 ) 
வி . பாலம்மாள் , கோலாலம்பூர் ; தமிழ்மகள் (1926 ) 
எம் . மங்களம்மாள் , சென்னை ; கிரகமணி ( 1936 ) 
திருமதி வி . கே பிளாக் , சென்னை ; மறுமணம் (1936 ) 
மு . மரகதவல்லி , காரைக்குடி ; கதாநிதி ( 1938 ) -ஜே . பி . 
சம்பந்தம்மாள் , சேலம் ; த மிழரசி ( 1936 ) -ச . கமலாவதி , 
கோலாலம்பூர் ; வெண்மதி ( 1943 ) டி . எஸ் . இராஜ 
லட்சுமியம்மாள் , சென்னை ; ‘ மங்கை ( 1947 ) -கி.சாவித்திரி 
யம்மாள் , . மங்கை ( 1947 ) - எஸ் . விசாலாட்சியம்மாள் , 
சக்திவெளியீடு , சென்னை , புதுமைப்பெண் ( 1947) 
குகப்பிரியை சென்னை ; (சென்னை ஜுனியர் (1947 ) 
திருமதி திரில்பி கில்பர்டு ; குங்குமம் ( 1948) 
எஸ் . விசாலாட்சி , சென்னை ; ‘ முஸ்லீம்முரசு ( 1948 ) 
என் . பி . ரமீசா , சென்னை ; ரவி ( 1952) - எஸ் . சாந்தா 
லட்சுமி , சென்னை ; யதார்த்தவசனி (1954) -ஹேமாவதி 
‘ ஆசிரியர் குரல் ( 1966 ) -சந்திரா பக்தவச்சலன் , சென்னை ; 
கோல்பத் , கும்பகோணம் ; புதிய தலைமுறை ( 1967) 
எ . புவனேசுவரி ; “ என்ன உலகம் - ( 1971 ) 

( 1971 ) - கோகிலா , 
சென்னை ; 

தேன் துளி ( 1972 ) எஸ் லட்சுமி 
சென்னை ; பனித்துளிகள் - ( 1974 ) 

சி . பா . சரசு 
சென்னை ; நர்கிஸ் - எம் . அனிபா பாத்திமா , தூத்துக் 
குடி ; மலர்மதி - திருமதி ஹலிமாஜவஹர் , நாகர்கோயில் ; 
மனோரஞ்சனி - எஸ் . சாரநாயகி அம்மாள் ( எம் . எஸ் . 
தம்பு நாயுடு மனைவி ) ; மங்கைமலர் - மஞ்சு ரமேஷ் , 
சென்னை - 34 ; மாணவர் உலகம் ( 1965) - ஜானகி வெங்க 
டேசன் , கோலாலம்பூர் . 


என்று 


பாரதி ( 1929 ) திரு . இரா . நாராயண சாமியை ஆசிரிய 
ராகக் கொண்டு , உத்தம பாளையத்திலிருந்து வெளிவந்த 
மாத இதழ் . இவர் விடுதலை விரும்பியாக இருந்தவர் ; 
சிறை சென்றவர் . 1923 இல் தமிழர் போதினி 
கொழும்புவில் வெளிவந்த இதழில் , காந்தியைப் போற்றி 
கதருடை அணிவீர் என்ற முழக்க மிடப்பட்டது ! 1930 - இல் 
இந்தியா ஒளி எனும் இதழ் கோ . இராமசாமியை ஆசிரிய 
ராகக் கொண்டு தென்னாப்பிரிக்கா டர்பனிலிருந்து வெளி 
வந்தது . 


திரு . நாரண துரைக்கண்ணன் 

சென்னை 

மயிலாப் 
பூரில் 1906 இல் பிறந்தவர் . மறைமலையடிகளாரிடம் தமிழ் 
கற்றவர் . பிழை திருத்துவராக 1927 இல் முதலில் வேலை 
பார்த்தார் . இவர் எழுதிய முதல் கட்டுரை சுதேச மித்திர 
னில் வெளி வந்தது . 1928 இல் லோகோபகாரி யிலும் 
1930 இல் திராவிட னிலும் துணையாசிரியராகவும் , தேச 
பந்து வில் பொறுப்பாசிரியராகவும் , 1934 முதல் 40 ஆண்டு 
களாகத் ஆனந்த போதினி , பிரசண்ட விகடன் ஆகிய 
இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் . இவர் 
எழுதியுள்ள 139 நூல்களுள் - உயிரோவியம் , யான் ஏன் 
பெண்ணாய்ப் பிறந்தேன் , நடுத்தெரு நாராயணன் 
போன்றவை குறிப்பிடத் தக்கனவாகும் . 1980 இல் தமிழ் 
நாடு அரசு இவருக்குத் திரு . வி . க . விருது வழங்கிச் 
சிறப்புச் செய்துள்ளது ! இவர் எழுத்தாளர் உலகில் மிகவும் 
செல்வாக்குப் பெற்ற ஒருவராகத் திகழ்கிறார் . 


ம . பொ . சிவஞானம் அச்சுக் கோக்கும் தொழிலாளி 
யாகவும் நெசவுத் தொழிலாளியாகவும் தொடக்கத்தில் 
பணியாற்றினார் . விநோதனி , தமிழ்நாடு ஆகிய இதழ் 
களில் அச்சுக் கோப்பவராகத் தொழில் பார்த்தவர் . அதன் 
காரணமாகக் கூட்டிப் படித்துத் தமது தமிழ் அறிவை 
வளர்த்துக் கொண்டார் . இவர் பலமுறை சிறை சென்று , 
அங்குக் கிடைத்த ஓய்வு நேரங்களில் மேலும் தமது இலக்கிய 
ஆர்வத்தைப் பெருக்கிக் கொண்டார் . 


இவர் 1936 இல் + கிராமணி குலம் எனும் சமூக இதழ்க் 
குப் பொறுப்பாசிரியராக இருந்தார் . சென்னையில் நண்பர் 
ஊ . கோவிந்தனின் உதவியால் தமிழ் முரசு என்னும் மாத 
இதழுக்கு 1946 இல் ஆசிரியரானார் . பின்னர் இதனை மாத 
இருமுறையாகவும் வார இதழாகவும் மாற்றி நடத்தினார் . 
1954 இல் தமிழன் குரல் எனும் மாத இதழுக்கும் 1950 இல் 
செங்கோல் எனும் வார இதழ்க்கும் ஆசிரியராக இருந்து 
நடத்தி வருகிறார் . பேச்சாளரான இவருக்கு மட மட என்று 
சொல்ல வரும் . பிறர் 

அதனை எழுதவும் அதன் 
பின்னர்தான் அவை கட்டுரைகளாக நூல்களாக வெளி 
வந்துள்ளன . தமிழரசுக் கழகம் என்ற ஓர் அமைப்பைக் 
கண்டு அதன் தலைவராகத் தொடர்ந்து இவரே இருந்து 
வருகிறார் . பாமர னாக இருந்து தமிழக அரசின் மேல் 
சட்ட மன்றத் தலைவராக உயர்ந்திருப்பதற்கு , இவரது 
பேச்சும் , சிறை சென்று சிப்பியேந்திய தன்மையும் , படிப்படி 
யான இவரது வளர்ச்சியும் காரணங்களாகும் . 


முன்பு . ம . பொ . சி . திராவிட எதிர்ப்பு இயக்க - 
மாநாடு நடத்தியவர் . 

பின்பு 

எதிர்ப்பு 
மாநாட்டில் பங்கேற்றவர் ! காங்கிரசிலிருந்து வெளி 
யேற்றப்பட்டதற்கு பின்பு , தமிழரசு இயக்கத்தையும் கட்டிக் 
காத்து , திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் நட்பு கொண்டு 
தமிழகச் சட்டமன்ற உறுப்பினராகவும் , 

மேலவைத் 
தலைவராகவும் , அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக 
உறவால் 

மேல் மட்டக்குழுத் தலைவராகவும் உயர்ந்து 
மிளிர்கிறார் . உலகம் சுற்றிவந்துள்ளார் . காங்கிரசில் இருந்த 
போதே வ . உ . சியின் வரலாற்றை எழுதியும் வீரபாண்டிய 
கட்டபொம்மனை அறிமுகப் படுத்தியும் உள்ளார் . தமது 
விடா முயற்சியால் , கீழேயிருந்து மேலுக்கு 

மேலுக்கு வந்துள்ள 
பெருமகனார் ம . பொ . சி . ஆவர் . 


திருலோக சீதாராமன் , பாரதி அன்பர்களில் ஒருவர் . 
அவரது பாடல்களைப் பெரும்பாலும் மனப் பாடம் செய்து 
உணர்ச்சியுடனும் பாவத்துடனும் இசையுடனும் பாடி 


250 


வந்தவர் . இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாகக் காங்கிரசைப் 
பரப்ப வேண்டி- துறையூர் • இந்திய வாலிபன் , விழுப்புரம் 
பால பாரதம் , ஆர்க்காடு தூதன் எனப் பல ஊர்களிலி 
ருந்து பல இதழ்களைத் தொடங்கி ரூ .50,000 கடனாளி 
ஆனவர் ! இவர் துறையூர் கிராம ஊழிய னுக்கும் , திருச்சி 
சிவாஜி இதழ்க்கும் ஆசிரியராக இருந்துள்ளார் . பாரதியின் 
மனைவி செல்லமாளுக்கும் கடைசி காலத்தில் பெரிதும் உற்ற 
உதவியாக இருந்தவர் . 

இயக்க இதழ்கள் 


. 


இந்தியத் துணைக்கண்டம் 

ணைக்கண்டம் முற்காலத்தில் 56 நாடு 
களாகப் பிரிக்கப்பட்டு , அரசர்களால் ஆளப்பட்டு 
வந்துள்ளது ; பல மொழி பேசுவோரைக் கொண்டுள்ளது 
இங்குள்ளவர்கள் சாதியால் பிரிக்கப்பட்டும் , மதத்தால் 
பிளவு பட்டும் கிடந்ததால் அந்நிய நாட்டினரால் இந்தியா 
பிடிக்கப்பட்டு 

அடிமைக் 

கொள்ளப்பட்டது ! நாம் ஏன் 
அடிமைப்பட்டோம் ? நம் நாட்டிற்கு விடுதலை வேண்டும் ! 
நாம் அடிமைத்தளையிலிருந்து விடுபட்டு , பிறநாட்டினரைப் 
போல் எல்லா வகையிலும் உரிமையோடு வாழவேண்டும் . 
நாட்டு மக்கள் ஒற்றுமையோடு திகழவேண்டும் என்ற தேசீய 
யார்வமும் மொழிப் பற்றும் அரசியல் விழிப்புணர்ச்சியும் 
கொள்கை அடிப்படியாக இருந்த முன்னோடிகளே , தத்தம் 
தாய் மொழிகளிலும் ஆட்சி மொழியாக இருந்த ஆங்கிலத் 
திலும் சில இதழ்களைத் தொடங்கி தடத்தினர் . முதலில் 
இவர்களால் சமுக , சமய இதழ்களே தெடங்கப்பட்டன . 
பின்னரே அரசியல் இதழ்கள் தோன்றலாயின . இனி 
நாட்டன்பர்களால் தொடங்கப்பட்ட தேசீய இயக்கத்தினால் 
ஏற்பட்ட இதழ்களைப்பற்றிய விவரத்தை அறிவோம் . 


| தேசீய இயக்க இதழ்கள் : முற்காலத்தில் இந்தியர் 
களால் நடத்தப்பட்ட இதழ்கள் , அரசியலில் அதிதீவிரம் 
காட்டாமல் பொதுப்பணி , இலக்கியப் பணிகளை ஆற்றி 
வந்தன என்றாலும் , 1878 இல் ஆங்கில அரசு கொண்டுவந்த 


நாட்டுமொழி இதழ்கள் சட்டத் (Vernacular Act of 1878 ) 
தைக் கண்டித்து சுதேசாபிமானி ( 1-4-1878 ) இதழில் 
நாட்டின் காவலனாக விளங்கும் இந்நாள் வரை இந்தியர் 
களுக்கு அளிக்கப்பட்டு வந்த பத்திரிகை சுதந்திரம் 
இப்பொழுது பறிக்கப்பட்டுவிட்டது ! நாட்டு மொழி இதழ் 
களை அதிக அளவில் படித்து , மக்கள் அரசுக்கு எதிரான 
கிளர்ச்சிகளில் ஈடு படக்கூடும் என்று காரணம் கூறி , 
பத்திரிகைச் சுதந்திரத்தைப் பறிக்கும் . இந்தச் சட்டத்தை 
அரசாங்கம் கொண்டு வந்து இருக்கிறது . இச்சட்டம் நாட்டு 
மொழிப் பத்திரிகைக்குச் சாவு மணியாக அமையும் ! என்று 
எழுதியுள்ளது . 


1 


இந்தியர்கள் ஆயுதங்கள் வைத்துக் கொள்ள ஆங்கில 
அரசாங்கம் கட்டுப்பாடு விதித்து 1878 இல் ஆயுதச் சட்டம் 
{ Arms Act ) கொண்டுவரப்பட்டதைக் கண்டித்து விவேக 
வர்த்தினி 1881 பிப்ரவரி இதழில் எழுதப்பட்டுள்ளது . 
வெற்றிக்கொடியோன் ( 29-9-1976 ) எனும் இதழில் , 
கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வங்காளிகள் நீதிபதிகளாக 
நியக்கமிப்படும் பொழுது , சென்னை உயர்நீதி மன்றத்தில் 
தமிழர்களை ஏன் நீதிபதிகளாக நியமிக்கக்கூடாது ? என்று 
கேள்விக்கணைத் தொடுக்கப்பட்டுள்ளதைக் கண்டு வியப் 
படைகிறோம் . ஆங்கிலேயர்களுக்கும் ஒப்பத் தமிழருக்கும் 
அரசுப் பதவிகள் அளிக்கவேண்டும் ” என்று இந்து பூஷணி 
( 25-12-1886 ) என்னும் வைதிக இதழில் வற்புறுத்தப் 
பட்டுள்ளது . கோடை காலத்தில் சென்னை மாநில அரசின் 
தலை நகரை ஊட்டிக்கு மாற்றுவதை எதிர்த்து தத்துவ 
விவேகினி ( 1879 ) எனும் நாகர்கோயிலிருந்து வெளியான 
இதழ் எழுதியுள்ளது . இவையெல்லாம் திரு . அ.மா.சாமி 
குறிப்பிட்டிருப்பதைப் போல , பின்னால் வெடிக்க இருந்த 
எரிமலையின் முன்னோடியான சிறு பொறிகள் ஆகும் . 
இந்து சாதனம் ( 1889 ) யாழ்ப்பாண சைவ பரிபாலன 
சபையின் சார்பில் வெளியிடப்பட்ட 

இருமுறை 
இதழாகும் , இது சைவ சமயக் கல்வியின் பொருட்டு 


வார 


உழைத்தது . என்றாலும் , தமிழ் மக்களின் அரசியல் 
விடுதலையை நாடியும் பாடுபட்டு வந்துள்ளது . இன்றுவரை 
நடந்து வரும் இவ்விதழ் தமிழ் மக்களிடையே விழிப் 
புண்டாக்கித் தனிச்சிறப்புப் பெற்று விளங்கிவருகிறது . 
• சுதேசமித்திரன் ( 1882 ) ஜி . சுப்பிரமணிஐயரால் , தமிழ் 
நாட்டில் அரசியல் விழிப்புணர்ச்சியை கிளர்ந்தெழுச் செய்ய 
தோற்றுவிக்கப்பட்ட இதழாகும் . இது நிதானம் போக் 
குடையதாக இருந்தாலும் , ஆங்கில ஆட்சியால் ஏற்பட்ட 
கெடுதல்களை அவ்வப்போது கண்டித்து எழுதிவந்த தேசீய 
நாள் இதழாகத் திகழ்ந்தது . லோகோபகாரி ( 1895 ) யும் 
திரு . வி . நடராஜ ஐயரின் மேற்பார்வையிலும் அரசியல் , 
இலக்கிய மேம்பாட்டிற்காகப் பாடுபட்டு வந்தது . வார 
இதழாக மாறி , 2500 கையொப்பக்காரர்களைப் பெற்று 
கவர்ச்சியான பல திட்டங்களால் பொதுமக்களைக் கவர்ந்து 
இழுத்தது . இதனைக் கோ . வடிவேல் செட்டியாரும் , பரலி . 
சு . நெல்லையப்பரும் , சாமி சிதம்பரனாரும் ஆசிரியப் 
பொறுப்பேற்றுத் தரக் குறைவு வராமல் உயர்ந்த 
நிலையிலேயே பல காலம் வரை தொடர்ந்து நடத்திவந் 
தனர் . சுதேச பரிபாலினி ( 1904 ) திரு . மு . இ . முதலியா 
ரால் 

இரங்கூனில் வெளியிடப்பட்ட நாளிதழ் . பர்மிய 
நாட்டு நன்மையையே பெரிதாகக்கருதி உழைத்துவந்தது . 
யதார்த்தவசனி ( 1.900 ) திரு . டி . வி . கோவிந்த சாமிப் 
பிள்ளையை 

ஆசிரியராகக்கொண்டு தஞ்சாவூரிலிருந்து 
வெளியான வார இதழ் . 

விலையில் , உயரிய 
நடையில் எழுத்தப்பட்டாலும் மிகவிறுவிறுப்புடன் படிக்கக் 
கூடியதாக இருந்தது . இதனாசிரியர் அஞ்சா நெஞ்சராக , 
உலகியல் அறிவு மிக்கவராக , நகைச்சுவை கலந்து எழுதக் 
கூடியவராக இருந்தார் . வார இதழில் முற்காலத்தில் புகழ் 
பெற்று விளங்கிய இதழாக யதார்த்தவசனி இருந்தது . 
ஜனானுகூலன் ( 1900 ) தஞ்சாவூரில் பி . வி . கிருஷ்ண 
தாசை ஆசிரியாகக் கொண்டு காலணா விலையில் ஒரு வாரத் 
தின் முக்கிய செய்திகள் அடங்கியதோடு , தஞ்சாவூர் 
மாவட்டத்தில் அதிகாரிகள் செய்யும் கொடுமைகளையும் 


காலணா 


அஞ்சாது எடுத்துரைத்து வந்தது . 1919 இல் 5000 படிகள் 
விற்பனை எட்டியது ! இது நாற்பதாண்டுகாலம் வரை நடை 
பெற்றுள்ளது . கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் , இந்தியா 
( 1907 ) என்ற வார இதழ்க்கு ஆசிரியப் பொறுப்பேற்று 
காரசாரமாக எழுதினார் . அரசியல் கருத்துப் ( கார்ட்டுன் ) 
படங்களை அதிகமாக வெளியிட்டார் . நாட்டுப் பற்றும் 
மொழிப்பற்றும் மிகுந்தவராக இருந்தார் . 


சோராது 


வந்தேமாதரம் என்போம் - எங்கள் மாநிலத் தாயை 
வணங்குவது என்போம் என்று பாட்டிலே தமிழ் விளக் 
கம் செய்துள்ளார் . * தமிழனைவிட மற்றொரு சாதியான் . 
அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்குச் சம்மத 
மில்லை என்று எழுதியுள்ளார் . நமக்குத்தொழில் கவிதை 
நாட்டுக்கு உழைத்தல் , இமைப் பொழுதும் 
இருத்தல் என்பது பாரதியாரின் குறிக்கோளாக இருந்தது ! 
தமது எழுதுகோலையும் எழுத்தையும் தெய்வமாக மதித் 
தவர் பாரதியார் , பாரதியாரின் நூல்களை முதன் முதலில் 
வெளியிட்டவரும் , அவரது அருமைத்தம்பி யாகக் கருதப் 
பட்டவருமான திரு . பரலி சு . நெல்லையப்பர் நெல்லை 
மாவட்டத்தைச் சேர்ந்தவர் . சிறந்த நாட்டன்பர் . புதுவை 
யில் பாரதியாரின் சூரியோதயம் எனும் இதழின் துணை 
யாசிரியராகவும் , சென்னையில் பாரதி , நாரதர் திரா 
விடப்பத்திரிகை ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் இருந் 
தவர் . வ . உ . சி . தம் சுயசரிதைப் பாடல்களை லோகோப 
காரி யில்தான் தொடர்ந்து வெளியிட்டார் . திரு . சக்கர 
வர்த்தி ராஜகோபாலாச்சாரியின் சோக்ரதர் , ஆத்ம 
சோதனை போன்ற நூல்களையும் வெளியிட்டவர் திருவாச 
கத்தை மலிவுப் பதிப்பாக இரண்டணா விலையில் வெளி 
யிட்டுப் பரப்பியவர் . இவர் 60 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 
தமிழ் இதழ்கள் . பற்றி “ தினமணி யிம் ஒரு கட்டுரை எழுதி 
யுள்ளார் . சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்கம் பரலி . சு . 
நெல்லையப்பருக்கு நிதியுதவிதந்து போற்றியது ! ரா.கிருஷ்ண 
மூர்த்தி ( கல்கி ) யை முதலில் நவசக்தி யிலும் , பின்பு 


ஆனந்தவிகடனி லும் பரிந்துரைத்துச் சேர்த்து விட்டவர் 
நெல்லையப்பரே ஆவர் . 

பாரதியாரைவிடச் சுப்பிரமணியசிவா நாட்டுப் 
பற்றையும் மொழிப்பற்றையும் தமது எழுத்தாலும் பேச் 
சாலும் ஊர்தோறும் நாடு நகரந்தோறும் அலைந்று திரிந்து 
பரப்பியராவர் . பலமுறை அஞ்சாது சிறை சென்று கொடுமை 
களைக் கண்டு அஞ்சாது பணியாற்றியவர் . மாத இதழான 
ஞானபாநு ( 1915 ) வையும் இந்திய தேசாந்திரி பிரபஞ்ச 
மித்திரன் முதலிய வார இதழ்களையும் நடத்தியவர் . 
அரசியலில் தீவிர போக்குக் காட்டியவர் . சமூகச் சீம் திருத்தத் 
தில் வைதீகப் போக்கைக் கடைபிடித்தவர் . என்றாலும் தமிழ் 
மொழியை அழித்து விட்டால் தமிழர்களின் சிறப்பும் சீரும் 
அழிந்துவிடும் என்றும் , உங்கள் நா தமிழே பேசுக ; உங்கள் 
கையிலேந்தும் இறகு தமிழே எழுதுக ; உங்கள் இதயம் 
தமிழையே நாடுக ! என்று அழுத்தமாகக் குரல் கொடுத் 
தவர் சிவாதான் . அறந்தான் செய்ய அன்புடன் முயன்று , 
பத்திரிகை புத்தகம் பலவழியாக , உரிமைவேண்டி 
உரிமைவேண்டி வரவும் என்கை வலிக்குது ஐயோ ! 
மனமும் உடைந்தது , மார்பும் நோகுது , என்று சிவா 
அரற்றியுள்ளார் ! 
ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த 

சிதம்பரனார் 
சிறந்த தமிழ் அறிஞர் ; வழக்கறிஞர் ; கப்பலோட்டிய தமிழர் 
சிறைசென்று செக்கிழுத்த செம்மல் இவர் 1908 இல் சுயராச் 
சியம் என்ற இதழை வெளியிட திட்டமிட்டார் . சுயராச்சியக் 
கொடி பறக்கும் வீடுகளுக்கு மட்டுமே அவ்விதழ் விற்கப்படும் 
என்று அறிவித்தார் . ஆனால் , அவ்விதழ் வெளிவருமுன்பே , 
சதி வழக்கில் ஈடுபட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுக் 
கைதாகி , தண்டனைக்கு உள்ளானார் . இவர் இந்தியா 
வில் உள்ள 27 முதன்மையான மொழிகளில் இதழ்கள் 
நடத்த விரிவான திட்டமிட்டிருந்தாராம் ! ஆனால் அத்திட் 
டம் நிறைவேறவில்லை ! 

தென்னாப்பிரிக்காவிலுள்ள டர்பனில் வாழ்ந்த தில்லை 
யாடி வள்ளியம்மையின் சிற்றப்பாவான தில்லையாடி 


வ . உ . 


255 


வேதியப்பன் , அங்கு ஞானபாநு எனும் இதழை நடத்தி 
னார் . இவ்விதழுக்கு வ . உ . சி . ஏராளமாக எழுதிவந்த 
தோடு , சில நேரங்களில் தலையங்கமும் எழுதி அனுப்பி 
யுள்ளார் என்று அவரது மகன் திரு . வ . உ . சி . சுப்பிர 
மணியம் , அ . மா . 

சாமியிடம் கூறியுள்ளார் . கொழும்பு 
வீருந்து வெளிவரும் “ வீரகேசரி இதழில் , திலகர் மகரிஷி 
என்ற தொடர் கட்டுரையை வ . உ . சி . 2 ஆண்டுகளாக 
எழுதியுள்ளாராம் . 


தமிழாசிரியராகப் பணியாற்றி வந்த திரு . வி . கலியாண 
சுந்தரனார் விடுதலை வேட்கைக் காரணமாகத் தேச 
பக்தன் ( 1917 ) எனும் நாளிதழின் ஆசிரியரானார் . இவரது 
தேசபக்தன் உரிமைப்போரின் 

தானைத் தலைவனாக 
இருந்தது ; நல்ல தமிழ் நடையில் எழுதப்பட்டு சிறந்து 
விளங்கியது . தேசபக்தன் சுதந்திரத்தை விரும்புகிறான் . 
சுய ஆட்சி கேட்கிறான் என்று 1-3-1918 இதழில் 
திரு . வி . க எழுதியுள்ளார் . தேசபக்தன் தொடங்கிய 
பொழுது ரூ .1000 ஈடுகாணம் செலுத்தப்பட்டது . அது பறி 
முதல் செய்யப்பட்டு மீண்டும் ரூ .5 ஆயிரம் கட்டும்படி 
அரசு கட்டளையிட்டது . வாசகர்களிடம் நிதி திரட்டி 
அந்தப் பணத்தைக் கட்டினார்கள் என்று அவரே தெரிவித் 
துள்ளார் . 


முன்னாளில் செய்திகளுக்குத் தமிழிலும் ஆங்கிலத்திலும் 
தலைப்புகள் - கொடுப்பது வழக்கம் . அதை மாற்றி , தமிழில் 
மட்டும் தலைப்புத் தந்தது தேசபக்தன் அரசியல் 
பற்றி ஆங்கிலக் கலப்பு இல்லாமல் அருந்தமிழிலும் எழுத 
முடியும் 

என்பதையும் திரு . வி . க . மெய்ப்படுத்தினார் . 
அன்னியமாகிக் கிடந்த தமிழ் இதழ் உலகை தமிழ் மயம் 
ஆக்கினவரும் திரு . வி . க . 

திரு . வி . க . வே . அவர் அரசியலுக்கான - 
தலைவர் , பாராளுமன்றம் , உரிமைப்போர் , ஒத்துழை 
யாமை போன்ற எண்ணற்ற சொற்களை இதழ் வாயிலாக 
உலாவ விட்டார் . தேச பக்த னில் இருந்து கொள்கை பிடிப் 
புக் காரணமாகத் திரு . வி . க . விலகினார் . பின்னர் அதற்கு 


256 


வ . வே . சுப்பிரமணிய ஐயர் ஆசிரியராக அமர்த்தப்பட்டார் . 
அதில் எழுதிய ஒரு தலையங்கத்திற்காக 1927 இல் அவர் 
9 மாத சிறை தண்டனை பெற்றார் . 


காலாணா 


பின்னர் இதே பெயரில் 1931 இல் என் . தண்டபாணி 
பிள்ளை 

இதழ் ஒன்றை 

நடத்தினார் . 
இலங்கையிலும் , மலேசியாவிலும் இதே பெயரில் இதழ் 
தொடங்கப்பட்டுள்ளது . 


பயின்ற 


திரு.வி.க. 1920 இல் நவசக்தி என்னும் மாத இதழை 
தொடங்கினார் . நாளடைவில் வார இதழாக மாறியது . 
அதன் வாயிலாக அவர் நாட்டிற்கும் மொழிக்கும் இலக்கியத் 
திற்கும் 20 

ஆண்டுகாலம் தொடர்ந்து தொண்டாற்றி 
வந்துள்ளார் . இவரிடம் இதழ்த்துறையில் உடன் 
வர் சாமிநாத சர்மாவும் 

கிருஷ்ணமூர்த்தி 
( கல்கி ) யும் ஆவர் . திரு . சர்மா இரங்கூன் சென்று ஜோதி 
எனும் மாத இதழைச் சிறப்பாகநடத்தி வந்தார் . 60 க்கு மேற் 
பட்ட அரசியல் நூல்களை எழுதி வெளியிட்டார் . குணத்தில் 
திரு . வி . க . வின் தம்பியாக விளங்கினார் . இவரது நடை 
வட சொற்கள் மிகுந்து காணப்படுவதாகும் . 


வெ . 


25 


அயோத்திய தாஸ் பண்டிதர் ( 1845 - 1914 ) : இவர் 
சென்னை தேனாம்பேட்டையில் பிறந்தவர் . தமிழிறிஞர் 
வி . அயோத்திதாசரிடம் தமிழ்க் கல்வி கற்றவர் . சைவம் , 
வைணவம் , அத்வைதம் முதலிய தத்துவங்களை நன்கு 
அறிந்த பின்னர் 1900 இல் புத்தக் கொள்கையை ஏற்றவர் . 
தர்க்க இயலை 1886 முதல் தமிழ்நாடு முழுவது பரப்பியவர் . 
கர்னல் ஆல்காட் , பெசண்டு உதவுடன் சென்னையில் பல 
பள்ளிக் கூடங்களை நிறுவினவர் . தென்னிந்தியாவில் புத்த 
சாக்கிய சங்கத்தை 1902 இல் ஏற்படுத்தியவர் 1907 இல் 
தமிழன் என்ற இதழைத் தொடங்கி நடத்தினார் . 

அது 
தமிழகம் , இலங்கை , பர்மா , சிங்கப்பூர் , தென்னாப்பிரிக்கா 
முதலிய நாடுகளில் விரும்பி வாங்கிப் 

படிக்கப் 

பட்டு 
வந்தது ! புத்தரின் ஆதிவேதம் 

ஆதிவேதம் என்ற நூலை இவர் 
எழுதி வெளியிட்டார் . 1914 இல் பௌத்தராக மறைந்தார் . 


இரட்டமலை சீனிவாசன் : ( 1860-1945 ) இவர் செங்கற் 
பட்டிலுள்ள இரட்டமலையில் பிறந்தவர் . சாதிக் கொடுமை 
யின் காரணமாகத் தமது படிப்பைக் கல்லூரிக்குப் போகாமல் 
இடையில் நிறுத்த வேண்டியதாயிற்று . நீலகிரியில் வர்த்தகத் 
துறையில் கணக்கராக ஊழியம் தொடங்கினார் . சென்னை 
யில் 1882-85வரை நூல்கள் , கல்வெட்டுகள் ஆகியவற்றி 
லிருந்து தென்னிந்திய மக்களின் வாழ்க்கையைப் பற்றியும் 
அவர்தம் நிலைமைகளைப் பற்றியும் துருவி ஆராய்ந்து 
அறிந்து கொண்டார் . சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டும் 
நசுக்குண்டும் தவித்த ஏழை எளிய மக்களின் மேன்மைக்காகப் 
பாடுபட முனைந்தார் . 1891 இல் ஆதி திராவிட மகா ஜன 
சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் . 

1892 இல் 
பறையன் என்ற இதழை தொடங்கி நடத்தினார் . சென்னை 
இராயப்பேட்டை வெஸ்லியன் பள்ளியில் 1893 இல் தாழ்த் 
தப்பட்ட ஒடுக்கப்பட்ட 

மலைவாழ் மக்களின் முதல் 
மாநாட்டை , இந்தியாவிலேயே முதன் முறையாக நடத் 
தினார் . அரசாங்க அலுவலராகச் சேர்ந்து , தென்னாப் 
பிரிக்கா சென்றார் . அங்குள்ள தென்னிந்திய மக்களின் நலன் 

17 


H 


த . 


258 


களுக்காகப் பாடுபட்டார் . 1921 இல் இந்தியா திரும்பி , 
சமுதாயத் தொண்டில் தீவிரமாகப் பாடுபட்டார் . 1922 இல் 
சென்னை சட்டமன்ற உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப் 
பட்டார் . லண்டனில் நடைபெற்ற இரண்டு வட்ட மேஜை 
மாநாடுகளுக்கும் இவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மலை 
வாழ் மக்களின் பிரதிநிதியாகச் சென்றார் . காந்தியாருக்கும் 
டாக்டர் அம்பேத்காருக்கும் 1932 இல் ஏற்பட்ட பூனா 
ஒப்பந்தத்திற்குத் திரு . சீனிவாசன் பெரிதும் துணையாக 
இருந்தார் . தென்னாப்பிரிக்காவில் ஊழியம் புரிந்ததற்காகக் 
கிடைத்த சிறிய ஊதிய தொகையை வைத்துக் கொண்டு 
தமது இறுதிக் காலத்தைக் கழித்தார் . 1945 இல் இறந்து 
BUITITIT . ( OUR LEADERS - short life sketches , siddharda 
publication , Madras ) 


பா . தாவுத்ஷா : இவர் தஞ்சை மாவட்டத்தில் நாச்சியார் 
கோயில் என்னும் ஊரில் பிறந்தவர் . கும்பகோணத்திலும் , 
சென்னை மாகாணக் கல்லூரியிலும் படித்து பி.ஏ. பட்டம் 
பெற்றவர் . நல்ல தமிழில் பேசவும் எழுதவும் வல்லவராகத் 
திகழ்ந்தவர் . இவரைக் கம்பராமாயண சாயபு என்றேபுகழ்ந்து 
கூறுவர் . இவர் முதலில் தாம் பிறந்த ஊரிலிருந்து 1921 இல் 
தத்துவ இஸ்லாம் என்றஇஸ்லாமிய சமய இதழைத் தமிழில் 
தொடங்கினார் . அடுத்த ஆண்டில் அது தாருல் இஸ்லாம் எனப் 
பெயர் மாற்றப்பட்டு , பல ஆண்டுகாலம் மாத இதழாக , 
வார இதழாக , நாளிதழாக உருப்பெற்று வளர்ச்சியுற்றது . 
இவர் பல புது எழுத்தாளர்களுக்கு ஊக்கமளித்து வந்தார் . 
ஷாஜஹான் புக்டிப்போ என்ற புத்தகச் சாலையையும் 
நடத்தி வந்தார் . இவரது மகளான திருமதி ரமீசாதான் 
முஸ்லிம்முரசு என்னும் மாத இதழின் ஆசிரியையாக 
இருந்து கடந்து 30 ஆண்டுகாலத்திற்கு மேல் தொடர்ந்து 
நடத்தி வந்துள்ளார் . 


சி . பா.ஆதித்தனார் 1905 இல் திருநெல்வேலி மாவட்டத் 
தின் தென்கிழக்குக் கோடிலுள்ள காயாமொழி எனும் 
ஊரில் பிறந்தவர் . இவர் நாடார் சமூகத்தில் முதலில் 


કેછે 


1 


எம் . ஏ . பட்டம் பெற்றவராவர் . 1933 இல் பாரிஸ்டர் 
பட்டத்தைப் பெற்று வழக்கறிஞராகச் சிங்கப்பூரில் சில 
காலம் தொழில் புரிந்து பொருளீட்டினார் . 


இவர் இலண்டனில் படித்துக்கொண்டிருந்தபோதே , 
சென்னை சுதேசமித்திரன் இதழ்க்குச் செய்திக் கடிதங்களை 
அனுப்பி வந்தார் ! சில ஆப்பிரிக்க நாட்டு இதழ்களுக்கும் 
செய்தி நிருபராக இருந்துள்ளார் . 


1942 இல் சிங்கப்பூரிலிருந்து சென்னை திரும்பியதும் , 
தமிழகத்தின் எதிர்காலம் பற்றிச் சிந்தித்து , தமிழ் இராச் 
சியக் கட்சி யைத் தொடங்கினார் . பின்னர் அதை நாம் 
தமிழர் இயக்க மாக மாற்றினார் . தமிழ்க்கொடி எனும் 
இதழையும் நடத்தினார் . 


மாத்தூர் உழவர் போராட்டம் , பட எரிப்புப்போர் , 
இந்தி எதிர்ப்புப்போர் முதலியவற்றில் ஆதித்தனார் ஈடு 
பட்டுச் சிறை சென்றுள்ளார் . இவர் 1947-1953வரை 
தமிழக மேலவை உறுப்பினராக இருந்துள்ளார் . 1957 
1962வரை தமிழகச்சட்டப் பேரவை உறுப்பினராகப் பணி 
யாற்றினார் . 1967 இல் பேரவைத் தலைவராகத் தேர்ந் 
தெடுக்கப்பட்டார் . தமிழ் நாட்டுச் சட்டப் பேரவை நடை 
முறை விதிகள் என்ற பெயரில் ஒரு தனி நூலை எழுதி இவர் 
வெளியிட்டார் . 


15-10-1942 இல் இவர் தந்தி என்னும் நாளிதழை 
மதுரையில் பதிவுச் செய்து , 1-11-1942 இல் அதனை 
வெளிக்கொண்டு வந்தார் . தொடக்கத்தில் நாள்தோறும் 
17நாள்கள் வரை ஆயிரம் படிகள் தான் அச்சடிக்கப்பட்டன ! 
விரைவில் 10,000 படிகளுக்கு மேல் விற்பனை யாயிற்று ! 
தாள் தட்டுபாட்டுக் காரணமாக அக்காலத்தில் வைக்கோலில் 
இருந்து காகிதம் செய்யப்பட்டு அச்சிடப் 

பட்டது . 

உள் 
நாட்டுச் செய்திகள் , வெளி நாட்டுச் செய்திகள் ஆகியவை 
எல்லாம் தந்தி மூலமாகவே தந்தி க்கு வந்து சேர ஏற்பாடு 


S 


26 , 


செய்யப்பட்டது . படித்தவர்கள் தான் பத்திரிகை படிப் 
பார்கள் , படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றியது தந்தி 
எளிய தமிழிலே எல்லோரையும் விரும்பி வாங்கிப் படிக்கும் 
வகையில் கவர்ச்சியாகச் செய்திகளை வெளியிட்டுத் தந்தி 
புகழ் பெற்றது . தந்தி தினத்தந்தி யாகப் பெயர் மாற்றப் 
பட்டு நாள்தோறும் தொடர்ந்து கருத்துப்படம் ( கார்ட்டூன் ) 
வெளியிடும் வழக்கத்தை உண்டாக்கி விட்டது ! படக்கதை 
சிரிப்பு போன்ற பொழுது போக்குப் பகுதிகளையும் சேர்த்து 
வெளியிடுகிறது . கடல் கன்னி (சிந்து பாத் படக்கதையைத் 
தொடர்ந்து 8 ஆண்டுகளாக வெளியிட்டு வந்தது தந்தி 
தான் ! சென்னை , திருச்சி , தஞ்சை , வேலூர் , மதுரை . 
சேலம் , கோவை , திருநெல்வேலி 

போன்ற 
ஒரே சமயத்தில் தினத்தந்தி சொந்தக் கட்டிடங்களில் 
அச்சிடப்பட்டு , மூன்று லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனை 
யாகிக் கொண்டிருக்கிறது ! 


நகரங்களில் 


தமது இதழ்களின் தேவைகளுக்காக வேண்டி 
சி . பா . ஆதித்தனார் திருநெல்வேலி அரியநாயகி புரத்தில் 
1962 இல் சன் காகித ஆலையைத் தொடங்கினார் . 
ஒன்றுக்கும் உதவாத உதை மரத்திலிருந்துதான் காகிதம் 
உற்பத்தி செய்யப்பட்டுவருகிறது ! 


தினத்தந்தி சுடச் சுடச் செய்திகளை , மக்கள் விரும் 
பிப் படிக்கும் வகையில் , சுவையூட்டும் வகையில் 

தந்து 
வருகிறது . பேச்சுத் தமிழைக் கொச்சை 

நீக்கி 

எழுத 
வேண்டும் என்பது ஆதித்தனார் விதித்த பொற்சட்ட 
மாகும் . தினத்தந்தி அலுவலகங்களில் 

மிக வேகமாக 
அச்சிட உதவும் உருளை அச்சிடும் பொறிகளைப் பொதித் 
தும் , படிகளை எண்ணித் தரும் அச்சுக்கருவிகளை அமைத் 
தும் தமது தேவைக்கேற்ற படிகளை அச்சிட்டு வெளியிட்டு 
வழங்கிவருகின்றன . 


இந்தியாவில் தினத்தந்தி ” யைப் போல வேறு எந்த 
நாளிதழிலும் அதிகமான முழுப்பக்க விளம்பரங்கள் வெளி 


வருவது இல்லை ! சென்னைத் தினத்தந்தி யில் 1967 ஆம் 
ஆண்டில் மொத்தம் 79 முழுப்பக்க விளம்பரங்கள் வெளி 
வந்துள்ளன என்றும் வேறு எந்த தமிழ்ச் செய்தி தாளிலும் 
ஆண்டில் 5 முழுப்பக்க விளம்பரங்கள் கூட வெளியாக 
வில்லை என்றும் அரிதியிட்டு கூறப்படுகின்றது ! 


1964 ஆம் ஆண்டில் தினத்தந்தியில் 52 முழு பக்க விளம் 

பரங்கள் வெளிவந்தன 
1965 

66 
1966 

72 
1967 

79 
விவரம் : தினத்தந்தி வெள்ளி விழா ஆண்டு ( 1943-1968 ) 
மலர் ( 1968 ) இல் வெளியிடப்பட்டது திரு சி . 
ஆதித்தனார் தமிழன் என்ற இதழை உண்மைச் சம்பவங்கள் , 
மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் போன்ற பகுதிகளைக் கொண்டு , 
கையினால் செய்யப்பட்டகாகிதத்தில் அச்சிட்டுச்சென்னையில் 
வெளியிட்டு வந்தார் .திரு . கோ . த . சண்முகசுந்தரம் இதற்கு 
ஆசிரியராக இருந்தார் . 


தமிழில் நாளிதழை வெளியிட்டு வழிகாட்டியவர் 
சுதேசமித்திரன் திரு . ஜி . சுப்பிரமணிய ஐயர் . அதனை 
நல்ல தமிழில் வெளியிட்டுப் பெருமை படுத்தியவர் 
• தேசபக்தன் ஆசிரியர் திரு . வி . க . சூடும் சுவையுள்ளதாக 
விறுவிறுப்பான நடையில் மாற்றியவர் 

நடையில் மாற்றியவர் தினமணி திரு . 
சொக்கலிங்கம் பிரச்சனைகளைச் சிக்கல் அறுத்து 50 ஆண்டு 
காலம் ஆசிரியராகப் பணியாற்றி வளர்த்தவர் திரு . ஏ . என் 
சிவராமன் . அதனை 

மக்கள் விரும்பி வாங்கி படிக்கும் 
வண்ணம் தமிழறியாதவரையும் தமிழ்ப் படிக்க வைத்தது 
தினத்தந்தி அதனை தொடங்கிவைத்த சி.பா. ஆதித்தனார் 
புகழ் தமிழ் இதழ் உலகில் கொடி கட்டிப் பறக்கிறது . 

ஆரணி குப்புசாமி முதலியார் இவர் அட்சய ஆண்டு கார்த் 
திகை மாதம் 22 ஆம் நாள் வியாழக்கிழமை பிறந்தவர் . 
தமிழ் , ஆங்கிலம் எனும் இரண்டு மொழிகளிலும் வல்லமை 


பெற்றவர் . ஆங்கிலத்தில் மெட்ரி குலேஷன் தேர்வில் 
தேறியவர் . சமய நூல்கள் பலவும் கற்றறிந்தவர் . வேதாந்த 
கொள்கையில் ஈடுபட்டவர் . தமது 26 - வது வயதில் இந்து 
மத உண்மை என்ற நூலை வெளியிட்டுள்ளவர் . ஆங்கிலத் 
திலிருந்து பல நாவல்களைத் தமிழ் நாட்டுக்கு உகந்த 
பெயர் உடை நடை முதலியவற்றுடன் மொழி பெயர்ப்பதில் 
மிகவும் சக்தி வாய்ந்தவராகத் திகழ்ந்தவர் . ஏறக்குறைய 
75 நாவல்களுக்கு மேல் மொழி பெயர்த்தும் 

தழுவியும் 
எழுதி வெளியிட்டுள்ளார் . கைவல்ய நவநீத வசனம் , 
" பகவத் கீதை வசனம் எனும் நூல்களை யாவருக்கும் 
விளங்கும்படி விளக்கி எழுதியுள்ளார் . 


கொழும்புவில் வெளியான சஞ்சிவி தரணி எனும் 
இதழுக்கு ஆரணி குப்புசாமி முதலியார் ஆசிரியராக இருந் 
தார் . ஆனந்த போதினி இதழுக்கு 10 ஆண்டு காலம் 
ஆசிரியராக இருந்துள்ளார் . அதில் கட்டுரைகளையும் 
கதைகளையும் தலையங்களையும் எழுதியுள்ளார் . 


இவர் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு 24-1-1975 புரசை 
வாக்கம் வேளாளத் தெருவிலுள்ள வீட்டில் காலமானார் . 
இவர் மறைவுக்கு ஆனந்த போதினி அலுவலகம் அரை 
நாள் மூடப்பட்டது ! 


பிறையாறு சொ . விருத்தாசலம் பிள்ளை : இவர் தஞ்சா 
வூர் மாவட்டத்திலுள்ள பொறையாற்றில் பிறந்தவர் . 
தென்னாப்பிரிக்காவுக்கு 1900 ஆம் ஆண்டில் சென்று நேடா 
வில் குடியேறி வாழ்ந்தவர் . அங்குப் பள்ளியாசிரியராகப் 
பணியாற்றினார் . தமிழகம் என்ற பெயரால் சங்கம் 
ஒன்று நிறுவி , வயது வந்தவர்களுக்குத் தமிழ்க் கல்வி கற்றுக் 
கொடுத்தார் . 1908 இல் டிரான்ஸ்வால் அறப்போரை 
( சத்தியாக்கிரகத்தை ) ஆதரித்து , பீட்டர் மாரிட்ஸ் பர்க் 
நகரில் நடைபெற்ற பெரும் இந்தியர் கூட்டத்திற்கு இவர் 
தலைமைத் தாங்கினார் . டர்பனில் 1912 இல் சரஸ்வதி 
விலாச அச்சுக் சுடத்தை ஏற்படுத்தி , விவேக பாநு எனும் 


தமிழ் மாத இதழை நடத்தி வந்தார் . 1920 இல் இந்தியா , 
விற்குத் திரும்பி வந்தார் . இவர் தென்னாப்பிரிக்காவில் 
இருந்த போது , சுதேச மித்திர னுக்குத் திருஞான சம் 
பன்னன் எனும் புனை பெயரில் 107 கடிதங்களை எழுதிய 
நிருபராக விளங்கியுள்ளார் . இங்கிருந்து வித்துவான் 
தில்லையாடி வேதியப்பிள்ளை சுதேச மித்திர னுக்கு 
* மறைக் கிழான் என்ற பெயரிலும் சொந்தப் பெயரிலும் 
பல கடிதங்களை எழுதி நிருபராக இருந்துள்ளார் . தில்லை 
யாடி வள்ளியம்மை காந்தியடிகள் தலைமையில் தென்னாப் 
பிரிக்காவில் நடைபெற்ற அறப் போரில் ஈடுபட்டுச் சிறை 
சென்று உடல் நலம் கெட்டு உயிர் நீத்தத் தியாகி ஆவார் 


டர்பன் ச . மு . பிள்ளை : இவரது முழுப் பெயர் ச . முனு 
சாமி பிள்ளை என்பதாகும் . இவர் தென்னாப்பிரிக்காவி 
லுள்ள டர்பன் நகரில் வாழ்ந்த தமிழராவர் . இந் நகரிலுள்ள 
தமிழர்களுக்குக் கல்வி புகட்டுவதில் பெரிதும் உழைத்தவர் . 
டர்பன் நகரத்து இந்து தமிழ்ப் பாட சாலையின் அதிபராக 
இருந்தவர் . 


இவர் பிராச மலர் , செந்தமிழ்ச் 

செந்தமிழ்ச் செல்வன் , தமிழ்மணி 
எனும் இதழ்களின் ஆசிரியராக இருந்துள்ளார் . பர்மா , 
மலேயா , இந்தியா , இலங்கை முதலிய நாடுகளில் உள்ள 
தமிழ் இதழ்களுக்கு அடிக்கடி எழுதி வந்தார் . பகைவரும் .. 
நண்பரும் திருமண மந்திரம் பாலர் பாடம் முதலிய நூல் 
களை எழுதியுள்ளார் . பாரதியாரைப் பாராட்டி விழாக்கள் 
எடுத்ததன் மூலம் , பாரதியாரைத் தென்னாப்பிரிக்காவி 
லுள்ள தமிழர்களுக்கு நன்கு அறிமுகப் படுத்தினார் . 
தமது 53 வது வயதில் 10-11-1956 இல் இவர் மறை 
வுற்றார் . 


திராவிட இயக்க இதழ்கள் திராவிடம் என்பது தென் 
னிந்தியாவை உள்ளடக்கிய பகுதிகளையும் , அப் பகுதிகளில் 
பேசப்படும் தமிழ் , கன்னடம் , தெலுங்கு , மலையாளம் 
முதலிய மொழிகள் சார்ந்த குடும்பத்தையும் குறிக்கும் 


சொல்லாகும் . இங்கு மக்களுக்குள் இருந்த ஏற்றத் தாழ்வு 
நிலைகளையும் , 

ஒரு சாரார் 

அரசுத் துறையிலும் பிற 
துறைகளிலும் எல்லா முக்கிய பதவிகளிலும் இடம் பெற்று , 
கொட்டம் அடித்துக் கொண்டிருப்பதைக் காணச் சகியா , 

து , 
அன்பர்கள் சிலர் திராவிடர் சங்கத்தைக் கண்டு , திராவிட 
இயக்கத்தை ஏற்படுத்தி , ஏற்றத் தாழ்வை நீக்கி விடவும் 
இங்கு வாழும் மக்களுக்கு ஏற்றபடி விகிதாசார பிரிநிதித் 
துவம் தரவேண்டும் என்று கிளர்ச்சி செய்தும் , தென்னிந்திய 
நல உரிமைக் கழகத் ( South indian Liberal Federation ) தை 
நிறுவினர் . இக் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட 
ஆங்கில நாள் இதழ்க்கு ஜஸ்டிஸ் ( Justice ) எனப் பெயர் 
சூட்டினார் . நாளடைவில் ஜஸ்டிஸ் எனும் இதழின் 
பெயரே , அதனை நடத்திய அமைப்புக்கும் 

ஜஸ்டிஸ் கட்சி 
( JusticeParty என ஏற்பட்டுவிட்டது ! இக் கட்சியின் சார்பில் 
திராவிடன் எனும் நாளேடு 1916 இல் தொடங்கப்பட்டு 
திரு . ஜே . எஸ் . கண்ணப்பரை ஆசிரியராகக் கொண்டு பல 
ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்றது . இது சுதேச மித்திர 
னுடனும் , தேச பக்த னுடனும் அடிக்கடி வாதப் போரிட் 
டுள்ளது . திரு . கண்ணப்பருக்குப் பின்னர் திருவாளர்கள் 
மணி திருநாவுக்கரசு முதலியார் , பக்தவத்சலம் , சுந்தர வடி 
வேலு போன்றோர் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் . திரா 
விட னில் சனிக்கிழமை தோறும் கதை , கட்டுரைகள் வெளி 
வரும் . இக் கட்சியினுடைய விடுதலை என்னும் மற்றொரு 
நாளேட்டிற்கு முதல் ஆசிரியராக திரு டி . ஏ . வி . 
நாதன் ( 1934 ) இருந்தார் . இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் 
ஆணித் தரமாக எழுதக் கூடியவர் . இவர் சாத்தன் எனும் 
புனை பெயரில் கதைகள் கட்டுரைகள் எழுதுவார் . சென்னை 
மாகாணத்தின் இதழ்களின் ஆலோசகராகவும் இவர் இருந்தார் 
இவைகளுள் நகைச்சுவை மிளிரம் எழுதுவார் . பிற்காலத்தில் 
திருவாளர்கள் பண்டித முத்துசாமிப் பிள்ளை , சி . என் . 
அண்ணாதுரை எம் . ஏ . , எஸ் . குருசாமி பி . ஏ . மணியம்மை 
யார் , க . வீரமணி எம் . ஏ . பி . எல் . போன்றோர் ஆசிரியரா 
னர்கள் அண்ணாவின் எழுத்துத்திறமையை அறிய வைத்தது . 


விடுதலை ஆகும் . 

இவரது விறுவிறுப்பான நடை 
எண்ணிக்கையைப் பெருக்கிற்று : மாற்றாரும் விரும்பிப் 
படிக்கத் தொடங்கினர் ! 


திருகுருசாமியின் குத்தூகி பகு திகள்சிந்தனையில்கிளருவ 
தாக இருந்தன . விடுதலை காங்கிரஸ் அரசாங்கத்தினால் 
ஜாமீன் கட்டும்படி கெடுபிடி செய்யப்பட்டது ! தினசரியில் 
திருசொக்கலிங்கம் இக் கொடுமையை எதிர்த்து ஜாமீன் கெடு 
பிடி என்ற தலையங்கமே எழுதியுள்ளார் ! 


குடி அரசு ( 1925 ) பெரியார் 

ஈ . வே . 

ராவினால் 
தொடங்கப்பட்ட முதல் தன்மான இயக்க வார இதழாகும் . 
து ஞானியாரடிகளால் முதலில் 

வெளியிடப்பட்டது ! 
இதில்தான் தமிழ் எடுத்துச் சீர்திருத்தத்தைப் பற்றிய 
கருத்து முதலில் தெரிவிக்கப்பட்டு , அவற்றை விடாது பின் 
பற்றப்பட்டது . இதில் கைவல்ய சாமியார் பகுத்தறிவுக்குப் 
புறம்பானவற்றைப் பிட்டு பிட்டு விளக்கி வந்தார் . 
காலத்தில் அவை தொகுக்கப்பட்டுக் கைவல்ய கட்டுரைகள் . 
என்று நூலாக்கப்பட்டது . பெரியார் சித்திர புத்திரன் 
என்ற புனை பெயரில் சிந்தனையைத் தூண்டும் கட்டுரை 
களை எழுதி வந்தார் . திரு . ப . ஜீவானந்தம் 

குடி , 
அரசு க்கு ஆசிரியராகிக் கவிதைகளையும் கட்டுரைகளை 
யும் எழுதினார் . வி . மு . சுப்பிரமணியப் பிள்ளை , சந்திர 
சேகரப் பாவலர் 

புனை பெயரில் 

இராமாயண 
ஆராய்ச்சிக் கட்டுரைகள் எழுதிவந்தார் . ஈழத்து சிவானந்த 
அடிகள் பெரிய புராண ஆராய்ச்சிக் கட்டுரைகள் எழுதி 
வந்தார் . பின்னர் இவை நூலாக்கப்பட்டன 

கே . எம் . 
சுப்பிரமணியம் , சீனி . வேங்கடசாமி , கனக சுப்புரத் 
தினம் ( பாரதி தாசன் ) . 

கோவை அய்யாமுத்து போன் 
றோர் - குடியர சில் அவ்வப்போது கவிதைகள் , கட்டுரைகள் 
எழுதியுள்ளனர் . சொ . முருகப்பா , சண்டமருதம் என்ற 
நாளிதழைத் தன்மான இயக்கத்திற்காகத் திருச்சியிலிருந்து 
நடத்தினார் . மறுமணம் என்னும் இதழ்க்குத் திருமதி 
மரகதம்மாள் ஆசிரியையாகக் காரைக் குடியில் இருந்து 


என்ற 


திறம்பட நடத்தி வந்துள்ளார் . அறிவுக்கொடி எனும் இதழைச் 
சிவகாமி சிதம்பரனார் கும்ப கோணத்திலிருந்து வெளியிட் 
டுள்ளார் . இதில் , சாமி சிதம்பரனாரின் கட்டுரைகளும் 
கவிதைகளும் வெளியாயின . பெரியார் ஈ . வே . ரா . அவர்கள் 
சமதர்மம் ( 1934 ) பகுத்தறிவு புரட்சி , ( 1934 ) உண்மை , 
( 1970 ) Revoli ( 1928 ) என்னும் இதழ்களையும் 
தொடங்கி நடத்தி வந்துள்ளார் . 


அறிஞர் அண்ணா , நவயுவன் எனும் இதழைக் காஞ்சி 
மணி மொழியார் துணையுடன் முதலில் தொடங்கி நடத்தி 
னார் . பின்பு 1942 இல் காஞ்சியிலிருந்து திராவிட நாடு 
எனும் வார இதழைத் தொடங்கி 1963 ஆம் ஆண்டு வரை 
திறம்பட நடத்தி வந்தார் . இதில் , இவர் பரதன் , வீரன் , 
சி . என் . ஏ . என்று பல பெயர்களில் 

கதை , 

கட்டுரை , 
நாடகம் ஆகியவற்றை எழுதியுள்ளார் . இவரது அடுக்கு 

மாழி நடை பல்லோரைக் கவர்ந்து இழுத்தது ! பிரிவினைத் 
தடுப்புச் சட்டத்தை இந்திய அரசு கொண்டு வந்த போது 
காஞ்சி எனும் பெயரில் 1963 இல் வார இதழை வெளிக் 
கொண்டு வந்து நடத்தினார் . இவரது தம்பிக்கு என 
எழுதிய மடல்கள் , தமிழ் இலக்கியத்தில் புது வரவைக் 
கொடுத்துள்ளன ! 


புதுவையில் தொழிலாளர் மித்திரன் என்ற வார 
இதழை வழக்கறிஞர் திரு . பெருமாள் துவக்கி நடத்தினார் . 
இதற்கு , காஞ்சி கலியாண சுந்தரம் ஆசிரியப் பொறுப்பேற் 
றார் . திருச்சியிலிருந்து திரு . டி . எம் . முத்து என்பவர் 
திராவிடமணி என்ற வார ஏட்டைப் பல காலம் தொடர்ந்து 
நடத்தி வந்தார் . இதில் திராவிட இயக்கத்திற்காகப் பாடு 
பட்டவர்களைப் பற்றிப் படத்துடன் எழுதப்பட்டுள்ளது . 
இதே நகரிலிருந்து சுல்தான் பக்தாதி என்பவர் சமரசம் 
என்ற ஏட்டை வெளிக் கொண்டு வந்தார் . 


சென்னையிலிருந்து திரு டி . எம் . பார்த்தசாரதி அவர் 
கள் தமிழ்உலகம் என்ற வர்ர இதழைத் தொடங்கி பல 


ஆண்டுகள் வரை நடத்தினார் . இதில் கலைஞர் மு . க . 
• தொடர்பன் போன்றோர் அடிக்கடி கட்டுரைகள் எழுதி 
வந்தனர் . தமிழ் உலகம் - திரு . வி . க . வின் . மணி விழா 
மலரையும் வெளியிட்டுள்ளது . 


மாணவ 


திருவாரூரிலிருந்து 

நேசன் எனும் 
துண்டறிக்கை வடிவில் 1939 இல் கலைஞர் மு.கருணாநிதி 
தம் இளமையில் இதழை 

வெளியிட்டு வந்தார் . 
பின்னர் “ முரசொலியை 1912 வார இதழாகவும் 
பின்னர் 1946 முதல் நாளிதழாகவும் திறம்பட நடத்தி 
வந்துள்ளார் . முரசொலி தான் இயக்க இதழ்களில் 
சென்னையிலும் மதுரையிலும் ஒரே சமயத்தில் வெளியிடக் 
கூடிய வாய்ப்பைப் பெற்ற நாளிதழாகத் திழ்ந்துள்ளது . 
முரசொலியில் 

மு . க . உடன் பிறப்புக்கு என்று எழுதும் 
திறந்த மடல் , இயக்கத்தை வழிநடத்திச் செல்லும் சாதன 
மாக அமைந்துள்ளது . இவரே மறவன் , மடல் குங்குமம் , 
முத்தாரம் , போன்ற இதழ்களையும் நடத்தி வருகிறார் . 
முரசொலி தான் அழகான பொங்கல் மலரையும் பிறமலர் 
களையும் வெளியிட்டுப் பெருமை பெற்றுள்ளது . 


சென்னையிலிருந்து காஞ்சி மணிமொழியாரும் அவரது . 
மூத்தமகனான மா . இளஞ்செழியன் எம் . ஏ . வும் ஆசிரியர் 
களாக இருந்து போர்வாள் எனும் வார ஏட்டை வளமான 
நடையில் விறுவிறுப்பாக நடத்திவந்தனர் போர்வாள் பல 
ஆண்டுகள் வரை திராவிடநாடு இதழ்க்கு அடுத்தபடியாகச் 
சிறப்பிடம் பெற்றிருந்தது . இது பராசக்திமலர் சொர்க்க 
வாசல் 

மலர் மற்றும் இயக்கமாநாட்டு மலர்கள் 
பலவற்றையும் திறம்பட வெளியிட்டுள்ளது . இவர்கள் 
நடத்திய பகுத்தறிவுப் பாசறையிலிருந்து தமிழன் தொடுத்த 
போர் , ஈ.ரோட்டுப்பாதை , 

இந்திய அரசியல் சட்டம் 
போன்ற சிறந்த நூல்களும் வெளிவந்தன . 


புதுக்கோட்டை இராயவரத்திலிருந்து பொன்னி எனும் 
மாத இதழை திரு . முருகு சுப்பிரமணியம் அவர்கள் ஆசிரிய 


188 


ராக இருந்து சிறப்புற் நடத்தி வந்தார் . பொன்னி இயக்க 
இதழ்களில் அழகான இதழாகவும் , சிறந்த முறையில் எழில் 
நிரம்பிய பொங்கல் மலரை வெளிக்கொண்டு வந்தும் சிறிந்து 
மிளிர்ந்தது . இதில் உலக இலக்கியக் கட்டுரைகளும் , பாரதி 
தாசன் பரம்பரையினர் கவிதைகளும் வெளியாகியுள்ளன . 
இது சென்னையில் மாத இருமுறை இதழாகவும் வெளியிடப் 
பட்டது , மாற்றாரும் ஏற்றிப் போற்றிய இதழாகத் 
திகழ்ந்துள்ளது . 

திருவரங்கத்திலிருந்து மணவை ரெ . திருமலைசாமி 
என்பவர் நகரதூதன் என்ற வார இதழைத் தொடங்கி , 
கேசரி என்ற புனைபெயரில் பேனா நர்த்தனம் புரிந்துவந்தார் 
இவருக்கு எளிய இனிய வளமான நடை அமைந்திருந்தது . 
இவர் திருச்சி ,, திருவரங்க நகராட்சிகளில் நடைபெற்ற 
நிர்வாகக் 

கோளாறுகளைப்பற்றி முற்காலத்தில் பிட்டு 
பிட்டு விளாசி வந்தார் . பெரியார் பற்றியும் , ஆகஸ்டு 15 , ல் 
பற்றியும் வேலைக்காரி நாடகம் பற்றியும் எழுதியுள்ளவை 
கிறப்புத்துச் சொல்லத்தக்கவையாகும் இவர் தினமணி 
யிலிருந்து சொக்கலிங்கம் விலகியதைப் பற்றியும் 
ஒன்று எழுதியுள்ளார் . இவர் அண்ணாவின் எழுத்துக்கு 
வழிகாட்டியாக இருந்தவர் . புதுவையில் , கனகசுப்புரத்தினம் 
( பாரதிதாசன் ) சுப்பிரமணிய கவிதாமண்டலம் என்னும் 
கவிதை இதழை முதன்முதலாகத் தொடங்கியவர் . இவர் 
புதுவை முரசு , முல்லை , குயில் என்னும் இதழ்களுக்கும் 
ஆசிரியராக இருந்தார் . 

சென்னையில் திருவாளர்கள் டி . என் இராமனும் , ஜல 
கண்டபுரம் ப . கண்ணனும் சேர்ந்து குயில் வார இதழைத் 
தொடங்கினார்கள் . பின்னர் குயில் மாத இதழாகவும் நடை 

ஜலகண்டபுரத்திலிருந்து திரு . ப . கண்ணன் 
பகுத்தறிவு என்னும் மாத இதழைப் பல ஆண்டு காலம் 
தொடர்ந்து நடத்தினர் . சேலத்திலிருந்து திரு 
திருநாவுக்கரசு , பூந்தோட்டம் என்ற 

மாத 

இதழைத் 
தொடங்கினார் . பின்னர் இவர் மலேசிய அரசின் மக்கள் 
தொடர்பு அதிகாரியாகப் பணி புரிந்தார் . 


நூல் 


பெற்றது 


வை . 


என்ற 


மாத 


எம் . ஏ . 


புலவர் பு . செல்வராசன் , கதிரவன் 
இதழைப் பாவலருடன் சேர்ந்து திறம்பட நடத்தினார் . 
இதற்கு அன்பர் ஜக்கிரியாவும் பெரிதும் துணையாக 
இருந்தார் . திரு பூ . கணேசன் 

நிலவு 
என்னும் மாத இதழைத் தொடங்கி 

நடத் 
தினார் . இவர் பின்னர் தமிழக அரசின் குடும்ப 
நலத்துறை விளம்பரத்துறை ஆகிய வற்றிற்கு துணை இயக்கு 
நாரக இருந்து ஓய்வு பெற்றார் . நாவலர் இரா . நெடுஞ் 
செழியன் எம் . ஏ . மன்றம் என்னும் மாத இதழை 1948 இல் 
தொடங்கி விடாது பல ஆண்டுகள் வரை நடத்தினார் . 
இது வார இதழாகவும் மாறியது . இதில் இவரது இளவல் 
இரா செழியன் எம்.ஏ.வும் பல கட்டுரைகளையும் கதைகளை 
யும் எழுதிவந்தார் . திராவிட இயக்க இதழ்களில் மன்றத் 
திற்குத் தனித்த செல்வாக்குக்கிடைத்தது . திருக அன்பழகன் 
எம் . ஏ.வும் புதுவாழ்வு என்னும் மாத இதழைத் தொடங்கி 
நடத்தினார் திரு ஏ . பி . ஜனார்த்தனம் எம் . ஏ.வும் 
தோழன் என்ற இதழின் ஆசிரியப் பொறுப்பேற்று நடத்தினார் 
திரு சி . பி . சிற்றரசு தீப்பொறி என்னும் இதழை வேலூரி 
லிருந்து முதலில் தெடங்கி நடத்தினார் . இவர் தீச்சுடர் 
இனமுழக்கம் , தமிழ்மன்றம் போன்ற இதழ்களுக்கும் 
ஆசிரியராக இருந்தார் திரு என் . ஜீவரத்தினம் டார் பிடோ 
எனும் இதழைச் சென்னையிலிருந்து நடத்தியுள்ளார் . விருது 
நகரிலிருந்து வி . வி . இராமசாமி அவர்கள் தமிழ்த்தென்றல் 
எனும் மாத இதழைத் தொடங்கி பல ஆண்டுகள் வரை 
விடாது நடத்தி வந்தார் . இங்கிருந்து ஏ . வி . பி , 

ங்கிருந்து ஏ . வி . பி , ஆசைத்தம் 
பியும் தனியரசு எனும் மாத இதழைத் தொடங்கினார் . 
பின்னர் , சென்னையிலிருந்து 

1962 வார 

இதழாகவும் 
நாளேடாகவும் வெளியிட்டார் . திருமதி சத்திய வாணி 
முத்து அன்னை என்னும் 

இதழைத் தொடங்கி 
நடத்தினார் . இளமுருகு பொற் செல்வி அஞ்சுகம் , தமிழ்ச் 
சுடர் , தமிழர் ஊழியன் எனும் இதழ்களின் ஆசிரியராக 
இருந்து நடத்தியுள்ளர் . இவர் பல முறை அறப்போராட்டங் 
களுக்காகச் சிறை சென்றுள்ளவர் . 


மாத 


15 


திரு .கே.ஏ . மதியழகன் பி.ஏ. : இவர் தென்னகம் எனும் 
வார இதழைச் சென்னையில் தொடங்கி நடத்தினார் . 
பின்னர் இது நாளேடாகவும் வளர்ச்சியுற்றது . தீரன் சின்ன 
மலை அறிவின் தூதர்கள் எனும் நூல்களின் ஆசிரியரு 
மாவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டவைத் தலைவரா 
கவும் இருந்தவர் . திரு . இராம . அரங்கண்ணல் , விடு 
தலை யிலும் திராவிட நாட் டிலும் துணையாசிரியராகப் 
பணியாற்றியவர் . கண்ணசிச் சிலை பேசினால் என்னும் 
கட்டுரையை எழுதி சிலப்பதிகாரத்தைப் பற்றித் திரித்துக் 
கூறியவர்களை மட்டந்தட்டியவர் ! அறப்போர் எனும் 
இதழை நடத்தியவர் . பல திரைப் படங்களுக்கு உரைநடை 
எழுதியும் , பல திரைப் படங்களைத் தயாரித்தும் புகழ் 
பெற்றுள்ளவர் . சட்டமன்ற உறுப்பினராகவும் , -குடிசை 
மாற்றுவாரியத் தலைவராகவும் இருந்தவர் . திரு க . 
இராஜாராம் பி . ஏ . திருவிளக்கு எனும் மாத இதழை நடத் 
தியவர் பாராளுமன்ற , சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்ட 
மன்றத் தலைவராகவும் இருந்தவர் . 


கே . ஏ . 


அறிஞர் அண்ணா தமது அரிய பேச்சாலும் எழுத்தாளும் 
மக்கள் உள்ளங்களைக் கவர்ந்தார் . மிகக் குறுசிய காலத் 
திற்குள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் செல்வாக்குப் 
பெறச்செய்து , 30 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி 
தி . மு . கழக ஆட்சியை அமைத்தார் . அண்ணா , இரா . 
நெடுஞ்செழியன் , மு . கருணாநிதி , 

மதியழகன் , 
சத்தியவாணி முத்து ஆகியோர் இதழாசிரியர்களாக 
அமைச்சரவையைக் கண்டவர்கள் . ஏறக்குறைய இதழ் 
ஆசிரியர்களைக் 

கொண்ட 

அமைச்சரவையாகவே 
இருந்தது ! மேலும் , என் வி . நடராசன் , திராவிடன் வார 
இதழை 

நடத்தியவர் . மு.க. அமைச்சரவையில் தொழி 
லாளர் நல அமைச்சராகப்பதவிவகித்தவர் . இயக்கத் தோழர் 
களான - என் எஸ் இளங்கோ - எதிரொலி ; ச . 

- எதிரொலி ; ச . பழனிவேலன் - 
சங்கநாதம் ; கே . வி.கே சாமி - நெல்லைத்தோழன் ; எம் . எஸ் . 
சிவசாமி கிளர்ச்சி - தட்சிணாமூர்த்தி ; சூறாவளி; திருவை 


271 


அண்ணாமலை கழகக் குரல் , இனமணி , இராம சுப்பையா 
உரிமை வேட்கை ; டி , என் . இராவணன் - அண்ணா ; குத்தூசி 
குருசாமி - அறிவுப்பாதை - சாத்தூர் பா . இராசாமணி ; 
வைப்பாறு , தில்லை . வில்லாளன் பூமாலை ஆகிய இதழ் 
களைத் தொடங்கி நடத்திவந்தனர் . செங்குட்டுவன் நம் 
நாடு வில் துணையாசிரியாகப் 

பணியாற்றியவர் , 
கவிக்கொண்டல் எனும் இதழின் ஆசிரியராகவும் இருந்தவர் 
நாஞ்சில் கி . மனோகரன் எம் , ஏ . இலட்சியவாதி எனும் 
இதழின் ஆசிரியராகவும் நிதியமைச்சராகவும் இருந் 
துள்ளார் 

சண்முக வேலாயுதம் - ஈரோட்டுப்பாதை , 
வே . ஆனைமுத்து சிந்தனையாளன் எனும் இதழ்களின் 
ஆசிரியராகவும் கவிஞர் கண்ணாதாசன் தென்றல் , கண்ண 
தாசன் கடிதம் எனும் இதழ்களுக்கு ஆசிரியராகவும் இருந்து 
சிறப்பாக நடத்திவந்தனர் . 


தென்னகத் தலைவன் - தினகரன் , தென்னாடு- எஸ் . ஆர் . 
சாமி , நாத்திகம் - இராமசாமி , நேர்மை - இரா . இளவரி , 
புதுவை முரசு புலவர் இளஞ்செழியன் , போராட்டம் 
திருவத்திபுரம் மா . ந . இராசமாணிக்கம் , 

முருகு - ந . 
அறிவழகன் தொடர்பன் , விடி வெள்ளி- ஈ வே . கி . சம்பத் , 
மகிழ்ச்சி - சதானந்தம் , மறுமலர்ச்சி - இராமசாமி , சுரதா , 
விண்மின் , இலக்கியம் காவியம் கவிஞர் சுரதா ஆகிய இதழ் 
களும் வெளியாகியுள்ளன . உடுமலை பிரங்கி- பி . வி . இராம 
சாமி , தமிழ்நிலம்- குடியேற்றம் அண்ணல் தங்கோ , தளபதி - 
கோ . இறைமுடிமணி , முன்னேற்றமுரசு - பி . வி . முத்துசாமி 
மாலை மணி பி.எஸ் . இளங்கோ , தென்னரசு - எஸ் . எஸ் 
தென்னரசு , தன்மானம் - இரா.ரத்தினவேலு கோலாலம்பூர் , 
திராவிடகேசரி வே . ஏ . சந்திர தாசன் , சிங்கப்பூர் திராவிட 
முரசு - ஞா . ரத்தினமணி சிங்கப்பூர் , தென்னவன் - வள்ளி 
மணவாளன் , சிங்கப்பூர் . 


திராவிடர் கழக இதழ்கள் 

விடுதலை , குடியரசு , 
பகுத்தறிவு , புரட்சி , உண்மை , அறிவுப்பாதை , பெரியார் 
குரல் ( 1956 ) திராவிடன் குரல் ( 1955 ) , பெரியாரிசம் 


27 2 


( 1960 ) , அறிவியக்கம் , அறிவுவழி - பொதுவுடமை இயக்க 
இதழ்கள் ஜனசக்தி , தாமரை தீச்சுடர் , செம்மலர் , சிகரம் 
ஜனநாயகம் , மார்க்சீய ஒளி , செங்கொடி , புதுகலாச்சாரம் , 
செம்பதாகை , மன ஓசை , தாய்மண் சுதந்திரம் முஸ்லிம் லீக் 
இதழ்கள் - முஸ்லிம் லீக் சமரசம் , உதய சூரியன் , தாரகை , 
நண்பன் , சுதந்திர நாடு ( 1946 ) -நாளிதழ் முஸ்லீம் ( 1946 ) 
அகமது இப்ராகீம் சாகிப் பி . ஏ . பி . எல்.நாளேடு 9 ஆண்டு 
கள் வரை வெளிவந்தது மணிவிளக்கு , பிறை . முஸ்லிம் முரசு 
உரிமைக்குரல் , மணிச்சுடர் தினசரி சுதந்திரக்கதிர் . தமிழரசு 
இயக்க இதழ்கள் - தமிழ் முரசு ( 1946 ) தமிழன் குரல் 
( 1954 ) செங்கோல் ( 1950 ) சாட்டை , முழக்கம் . காங்கிரஸ் 
இயக்க இதழ்கள் - சுதேச மித்திரன் ( 1882 ) தமிழ்நாடு 
( 1928 ) தேசபக்தன் 

நவசக்தி ( 1920 ) தினமணி 
( 1938 ) பாரததேவி ஜெயமணி நவசக்தி ( 1960 ) 
பாரதம் , ஜெயபேரிகை , கடிதம் , ஜெயக்கொடி , விடி 
வெள்ளி , அன்னை நவசக்தி ( 1988 ) . 

மூலபலம் : ஓர் இதழ் நடத்துவதற்கு நல்ல ஆசிரியர் 
அமையவேண்டும் , அவர் கல்வி கேள்விகளில் சிறந்துள்ள 
வராகத் திகழ்ந்திருக்க வேண்டும் . இதழின் சொந்தக்கார 
ருக்குப் பொருள் செல்வம் இருக்கவேண்டும் . அவருக்குச் 
சொந்தமாக அச்சகம் இருந்தால் மிகுதியும் பயனளிக்கும் 
இதழ்க்கு நல்லதோர் ஆசிரியரும் பொருள் வசதியுள்ளவரும் 
அமைந்து விட்டால் - மட்டும் போதாது ! அவ்விதழுக்கு நல்ல 
கொள்கையும் , படிப்பவர்களைக் 

கவர்ந்திழுக்கக்கூடிய 
சக்தியும் அகத்தியம்தேவை . இதழைவிரும்பிவாங்கிப் படிக்கக் 
கூடிய 

கையொப்பக்காரர் (சந்தாதாரர் ) எவ்வளவுக் 
கெவ்வளவு அதிகரிக்கிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு 
அவ்விதழ் பொருளாதாரத் தொல்லைகளுக்கு உட்படாது 
ஒழுங்காக வெளிவர இயலும் ! அவ்விதழ் எவ்வளவு 
விற்பனையாகிறது என்பதைப் பொறுத்துத்தான் விளம் 
பரங்களும் கிடைக்கும் ! கையொப்பக்காரர்களும் விளம்பரங் 
களும் மிகுதியாக மிகுதியாகத்தான் அவ்விதழ் பொருள் 
முட்டுப்பாடின்றி தொடர்ந்து வெளியாகி செல்வாக்குப் 
பெற்றுத் திகமும் , 


27 


தமிழ் இதழ்கள் தொடக்கத்தில் கையொப்பக்காரர் 
களை நம்பியே ஆரம்பிக்கப்பட்டன . ஆண்டுச் சந்தாவைப் 
பெற்றுக்கொண்டு ஒழுங்காகப் பல இதழ்கள் வெளிவந் 
துள்ளன . சில இதழ்களுக்குக் கையொப்பக்காரரின் 
பணம் கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து அனுப்பி , படிப் 
பவரிடமிருந்து சந்தா தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கை 
கொண்டிருந்தன ! சந்தாத் தொகைக் கிடைத்தும் இடையில் 
நின்றுபோன இதழ்களும் உண்டு . 


பழங்கால இதழ்களைப் எடுத்துப் பார்த்தால் அக்காலத் 
தில் இதழ்களுக்கு நிர்ணயத்திருந்த கையொப்பத்தொகை 
என்னவென்று விளங்கும் . 


சமய 


விலை : முற்கால இதழ்களின் 

விலை 

என்னவாய் 
இருந்தன என்பது பற்றி இனி அறிந்து கொள்வோம் . 

தினவர்த்தமானி ( 1851 ) - வார இதழ் . பெரிய 
( குவார்டோ ) அளவில் பேக்கள் கொண்டது . இதன் ஆண்டுக் 
கட்டணம் ஐரோப்பியர்க்கு ரூ .5 : சுதேசியர்க்கு ரூ . 
இது வாரந்தோறும் 784 படிகளுக்கு மேல் செலவழிந்தது . 
விவேக சிந்தாமணி ( 1892 ) - மாத இதழ் . 32 பக்கங்கள் ; 
தனிப்படி 7 அணா ; ஆண்டுக்கு ரூ . 5 . இந்து சாதனம் 
( 1189 ) - இலங்கையில் தொடங்கப்பட்ட 

தொடங்கப்பட்ட இந்து 
வார இருமுறை இதழ் ; தனிப்படி 5 சதம். சுதேசமித்திரன் 
( 1886 ) அரசியல் வார இதழாகத் தொடங்கப்பட்டு வார 
இருமுறை , மும்முறை ஆகி எட்டுப் 

பக்க நாளிதழாக 
வளர்ச்சியுற்றது . தனிப்படி ஓரணா . சித்தாந்த சங்கிரகம் . 
( 1878) - சட்ட மாத இதழ் ; 24 பக்கங்கள் : ஆண்டுக்குரூ . 5 . 
• உபாத்தியாயர் ( 1888 ) - கல்வி மாத இதழ் : 16 பக்கங்கள் . 
தனிப்படி 2 அணா , சுதேச பரிபாலனி (1904 ) - பர்மாவில் 
தொடங்கப்பட்ட நாளிதழ் ; தனிப்படி ஓரணா . ஆண்டுக் 
கையொப்பம் - உள்நாட்டுக்கு ரூ .18 / - : வெளி நாட்டுக்கு 

8 பக்கங்கள் கொண்டது . லோகோபகாரி , 


( 1895 ) - மாத இதழாகத் தொடங்கப்பட்டது , 
வார 
இதழாக மாற்றப்பட்டது . இதற்கு 2500 வரை கையொப் 
பகாரர்கள் இருந்தனர் . தமிழ் இதழ்களில் தனிச் 

சலுகை 
கள் தந்து , கையொப்பக்காரர்களின் எண்ணிக்கையைப் 
பெருக்க பல திட்டங்களை வகுத்து நடைமுறை படுத்தியது 
லோகோபகாரி யே ஆகும் ! * யதார்த்த வசனி ( 1900 ) . 
வார இதழ் ; காலணா விலை ( இது ஒரு ரூபாயில் 64 ல் ஒரு 
பங்காகும் ) 27 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நடைபெற்ற 
இதழாகும் . ஜனானு கூலன் ( 1900 ) - இதுவும் வார 
இதழாகும் ; காலணா விலை ; வாரந்தோறும் 2000 படிகள் 
அச்சாகியது . 40 ஆண்டு காலம் வரை இடைவிடாது நடத் 
தப்பட்டது . ஞான சாகரம் ( 1902 ) இலக்கிய மாத இதழ் . 
ஆண்டுக் கட்டணம் ரூ .1 ..ஆனந்த 

போதினி 

( 1915 ) 
இலக்கிய மாத இதழ் . முதலில் ஓரணா விலை . எழுதியவர் 
களுக்கு முதலில் சன்மானம் வழங்கிய முதல் இதழாகும் .. 
50 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நடை பெற்ற புகழ் பெற்ற 
இதழாக விளங்கியது . தேச பக்தன் ( 1917 ) - திரு . வி . 

ஆசிரியராகக் கொண்டு நடத்தப்பட்ட தேசிய 
நாளிதழ் . 21 ஆண்டுகள் இவர் ஆசிரியர் பொறுப்பில் 
இருந்தார் . ஆண்டுக்கு ரூ . 15 / - தனிப்படி ஓரணா . இவர் 
விலகிக் கொண்ட பிறகு ஓராண்டு வரை நடை பெற்றது . 
செந்தமிழ் ( 1902 ) - மதுரைத் தமிழ்ச் சங்க இலக்கிய மாத 
வெளியீடு . ஆண்டுக்கு ரூ .... தொடர்ந்து நடைபெற்று 
வரு 
கிறது . திராவிடன் ( 1916 ) . இது ஜஸ்டிஸ்கட்சியால் நடத் 
தப்பட்ட நாளிதழ் . பல காலம் வரை 

நீடித்து நடந்தது . 
ஆண்டுக்கு ரூ . 18 ; தனிப்படி ஓரணா . 


செந்தமிழ்ச் செல்வி ( 1923 ) -சைவ சித்தாந்த கழகத் 
தினரால் 60 ஆண்டு காலமாக நடத்தப் பெற்று வரும் இலக் 
கிய மாத இதழ் . ஆண்டுக்கு ரூ . 3 .......தனிப்படி 4 அணா 
ஆனந்த விகடன் ( 1926 ) - மாத இதழாகத் தொடங்கப் 
பட்டு 1931 முதல் வார இதழாக மாற்றப்பட்டது.அப்போது 
தனிப்படி விலை 2 அணா ; ஆண்டுக்கு ரூ .1.64 பக்கங்கள் 


205 


கொண்டிருந்தது . வாங்குபவர்களை ஊக்குவிக்க 100 
பொருள் ரூபா ஒன்று என்றும் , குறுக்கு எழுத்துப் போட்டி 
நடத்தியும் , சிறுகதை , நாவல் 

போட்டிகளை 
வைத்துச் சிறப்பித்தும் உள்ளது.பொன்விழாக் கொண்டாடி 
பொழுது போக்கு இதழாகப் புகழ் பெற்றுள்ளது . தீபாவளி 
மலரைத் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது . கலைமகள் 
( 1936 ) -இது முதலில் 22 விஷயங் களைத் தாங்கி , 

108 
பக்கங்களுடன் ஆறணா விலையில் வெளியாகியது 1943 இல் 
விலை எட்டணாவாக உயர்த்தப்பட்டது 25,000 படிகளுக்கு 
மேல் விற்பனையாகி வரும் இலக்கிய மாத இதழ் . பல நாவல் 
பரிசுகள் கொடுத்து எழுதுபவர்களை ஊக்குவித்து வருகிறது . 
* தமிழ் நாடு ( 1926 ) - இது வார இதழாகத் தொடங்கப் 
பட்டு 8 பக்கங்கள் கொண்ட நாளிதழாக மாறியது தனிப்படி 
ஓரணா . 

இது சுதேசமித்திரனை விடச் செல்வாக்குப் 
பெற்றுத் திகழ்ந்தது ! ‘ காந்தி ( 1931 ) -மாத இருமுறை 
இதழ் தனிப்படி இரண்டணா ஆண்டுக்கு ரூ 21 ஜெயபாரதி 
( 1933 ) 

விலையில் விறுவிறுப்பாக நடையில் 
வெளியிடப்பட்ட நாளிதழ் . மணிக்கொடி ( 1937 ) மறு 
மலர்ச்சி மாத ; இதழ் ஆண்டுக்கு ரூ . 3. வீரகேசரி (1930 ) 
இலங்கையில் தொடங்கப்பட்ட நாளிதழ் ; 8 பக்கங்கள் 
கொண்டது தனி . இதழ் 5 சதம் . ஆண்டுக்கு ரூ .15 . கலைக் 
கதிர் ( 1948 ) - தமிழில் அறிவியலை வளர்க்க தொடங்கப் 
பட்ட மாத இதழ் ; 48 பக்கங்கள் . ஆண்டுக்கு ரூ . 11 தமிழ் 
நேசன் ( 1924 ) கோலாலம்பூரில் வார இதழாகத்தொடங் 
கப்பட்டு நாளிதழாக வளர்ச்சியுற்று வெளிவருகிறது . 4 
பக்கங்கள் கொண்டு 10 காசு விலை வைக்கப்பட்டிருந்தது ! 
முதலில் 1200 படிகள் செலவழிந்தது . தற்போது 30,000 
படிகளுக்கு மேல் விற்பனையாகிறது . தமிழ் முரசு ( 1935 ) 
சிங்கப்பூரில் தொடங்கப்பட்ட நாளிதழ் முதலில் ஒரு காசு 
விலை பின்னர் 15 காசு விலையாயிற்று - பல ஆயிரம் செல 
வழிகிறது . கல்கி ( 1941 ) வார இதழ் . தனிப்படி . 2 அணா 


காலணா 


78 


முற்கால இதழ்களின் விலையைப் பார்க்கும் போது சில 
பொதுவான முடிவுகளுக்கு நாம் வர வேண்டியுள்ளது . மாத 
இதழ்கள் - ஆண்டுக்கு ரூ 1 , 3 , 5 , 54 என்றும் , தனிப்படி 
ஒரணாவிலிருந்து ஒன்பதணா வரையில் விலை வைக்கப் 
பட்டிருந்தன . வார இதழ்கள் - 5 சதத்திலிருந்து நான்கணா 
வரை என்றும் நாளிதழ்கள் காலணா அரையண 

ஓரணா 
என்றும் விலை நிர்ணயக்கப்பட்டிருந்துள்ளன . 


விற்பனையைப்பற்றிக் கவனிக்கும்போது தினவர்த்த 
மானி வார இதழ் 784 படிகள் செலவழிந்துள்ளது . சுதேச 
மித்திரன் ஓராயிரம் படிகள் விதம் 15 ஆண்டுகள் வரை 
விற்பனையாகியுள்ளது . 1920 வரையில் 2000 படிகளை 
எட்டவில்லை என்று சோமலெ 

என்று சோமலெ தமிழ் இதழ்கள் எனும் 
தமது நூலில் குறித்துள்ளார் . 

குறித்துள்ளார் . லோகோபகாரி க்கு 2500 
கையொப்பக்காரர்கள் இருந்துள்ளனர் ! ஜனானுகூலன் . 
காலண விலையில் முதலில் 2000 படிகள் விற்பனையாகியது 
40 ஆண்டுகள் வரை இது நீடித்து நடைபெற்றது ; 5000 
படிகள் செலவழிந்தது . ஆனந்த போதினி இதழ் ஓரணா 
விலையில் 25,000 படிகளுக்கு மேல் விற்பனையாகியுள்ளது . 
• தமிழ்நேசன் முதலில் 1,200 படிகள் விற்பனையாகியது . 
பின்னர் 

1937 முதல் 25,000 லிருந்து 40.000 வரை 
செலவழிகிறது . தமிழ் முரசு சிங்கப்பூரில் 25,000 க்கு மேல் 
செலவாகும் நாளிதழாகத் திகழ்கிறது . காந்தி வார இதழ் 
25,000 விற்பனையாகியது , பர்மாவில் தேசோபகாரி 
1922 எனும் வார இதழின் ஆசிரியராக இருந்த திருசெல்லம் 
பிள்ளை ஆறு ஏழு சிறை முறை சென்றிருக்கிறார் . தேசோ 
பகாரியின் அச்சுக்கூடம் பறிமுதலாகியது ; ஆசிரியரிடம் ரூ . 
3000 ஈடுகாணம் கேட்கப்பட்டது ! இங்கு ரசிகரஞ்சனி 
தொண்டன் எனும் இதழ்கள் 1966 இல் தடை செய்யப் 
பட்டன . காந்தி சுதந்திரச்சங்கு ஆசிரியர்கள் கைது செய்யப் 
பட்டனர் . தேசபக்தன் நாளிதழ் ஈடுகாணம் பறிமுதலாயிற்று 
குடியரசு விடுதலை இதழ்களும் பல முறை அரசின் கெடு 
படிக்கு * உள்ளாகியுள்ளன . திராவிடநாட் டின் ஆசிரியர் 


107 வது 


பிரிவின்படி 


எழுதிய கட்டுரைக்காக ரூ .3.000 கட்ட நிர்ப்பந்திக்கப் 
பட்டார் ; சிறையில் அடைக்கப்பட்டார் . வ . வே.சு. ஐயரும் 
தாம் எழுதிய கட்டுரைக்காக 6 மாதம் சிறை தண்டனை 
அனுபவிக்க வேண்டியதாயிற்று . பாரதி ஆசிரியர் 1930 இல் 

கைது செய்யப்பட்டு 71 மாதம் 
சிறையில் இருந்து வந்தார் . ஆனந்தவிகடன் ஆசிரியர் பால 
சுப்பிரமணியம் தாம் வெளியிட்ட கருத்துப் படத்திற்காக 
1987 இல் தமிழகச் சட்ட மன்றத் தவைரால் குற்றவாளி 
யெனத் தீர்ப்புக்கூறப்பட்டு , மூன்று மாத கடுங்காவல் சிறை 
தண்டனையை ஏற்று , மூன்று 

நாட்களில் விடுவிக்கப் 
பட்டார் ! 


இப்படியாகச் சில இதழாசிரியர்கள் ஆங்கிலேய 
ஆட்சியின் போது தாம் எழுதிய கட்டுரைக்காகச் சிறைப் 
படுத்தப்பட்டுள்ளனர் ; சிறையேகியும் உள்ளனர் . தண்டனை 
கிடைக்கும் என்று அஞ்சிய பாரதி , புதுவைக்கு ஓடி 
விட்டார் ! இந்தியா விடுதலைப் பெற்ற பின்னரும் அறிஞர் 
அண்ணா , பெரியார் ஈ வே . ரா . முதலியோர் தாம் வெளி 
யிட்ட கருத்துகளுக்காகத் தண்டிக்கப்பட்டுள்ளனர் . எண்ண 
உரிமையும் , எழுத உரிமையும் , கருத்து வெளியிட உரிமை 
யும் வேண்டி இதழாசிரியர்கள் பலர் தொடர்ந்து பாடுபட்டு 
வருகின்றனர் . விளைவு என்னவாயினும் கவலைப்படாமல் 
எண்ணியதை விளக்கி எழுதி அல்லல் படுகின்றனர் . 


இதழ்களின் நீடித்த வாழ்வு : தமிழ் இதழ்களின் நீடித்த 
வாழ்வு பற்றி சென்னை நூல் நிலையச் சங்கம் எடுத்திருந்த 
அட்டவணை ஆய்வுக் குறிப்புகளைக் கூர்ந்து கவனித்தால் , 
1867 லிருந்து 1-1-1937 வரை 70 ஆண்டுகளில் மொத்தம் 
703 இதழ்கள் வெளி வந்திருப்பதும் , அவற்றில் 676 இதழ் 
கள் தொடங்கப்பட்டதில் 562 வரை நிலைத்து நிற்காமல் 
மறைவுற்றன என்பது தெரிய வரும் . அந்த அட்டவணைப் 
படி பிறப்பு வீதம் அதிகரிப்பதற்கு ஏற்ப இறப்பு வீதமும் 
அதிகரித்துக் காணப்படுகிறது ! தொடங்கிய இதழ்களில் 
நின்று போனவை 41 விழுக்காடு வீதமாகும் ! தொடங்கப் 


17 . 


பட்ட 393 இதழ்களில் அடுத்த இதழ் வராமலே 55 % நின்று 
போயுள்ளன . என்றாலும் , 20 இதழ்கள் 25 தொகுதிகள் 
வரை நிறுத்தாமல் நடத்தப் பெற்று வந்துள்ளன . திருநெல் 
வேலி டையோஸிஸன் பத்திரிகை இதில் குறிப்பிடத் தக்க 
ஒன்றாகக் கூறப்பட்டுள்ளது ! 


1937 இல் நிலைத்து நின்ற இதழ்களில் 50 , ஐந்தாண்டு 
களில் குழந்தமைத் தன்மையை அடைந்துள்ளன ; 10 
25 தொகுதிகளை வெளியிட்டதன் காரணமாக ஒரு தலை 
முறை வாசகர் களைக் கண்டுள்ளன ! இதில் மிகவும் குறிப் 
பிடத்தக்க உண்மை என்னவென்றால் , 

மொத்தத்தில் 
அடிப்படை அறிவியல் துறையில் - கணக்கியல் , பெளதிகம் , 
வேதியல் , உயிரியல் , புவியியல் , செடியியல் , விலங்கியல் 
போன்ற வகையில் இதழ்கள் வெளியிடப்படவே 

இல்லை ! 
நவீன பொறியல் குறித்தும் , தொழில் நுணுக்கம் குறித்தும் 
அறிவிக்கும் இதழ்கள் தோன்றவே இல்லை ! இரண்டு 
பழைய விஞ்ஞானத் ! துறை இதழ்கள் வெளிவந்துள்ளன ; 
அவற்றுள் ஒன்று பயிர்த் தொழில் , அடுத்தது மருத்துவம் ! 


சித்தாந்த இதழ் 1912 லிருந்து 1920 வரை ஒழுங் 
காக நடைபெற்று வந்துள்ளது என்றும் , மாதர் போதினி 
என்ற பெயரில் 50 தொகுதிகள் வெளியிடப்பட்ட பின்பு 
( 1886-1936 ) கிரகமணி என்று தனது பெயரை மாற்றிக் 
கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன . பிழைக்கும் 
வழி தனது தொகுதி 7 - ல் ( 1936 ) ஞானாபிமானி என்று 
பெயர் சூட்டிக்கொண்டது ! 1914 இல் தொடங்கப்பட்ட 
சற்குரு இதழானது 1918 இல் பேராசிரியன் எனப்பெயர் 
மாறியுள்ளது . 1868 இல் அருணோதயம் துவக்கப்பட்டது . 
60 ஆண்டுகளுக்குப் பிறகு இதே பெயரில் மற்றொரு இதழ் 
வெளியாகியுள்ளது . 

1887 இல் தோன்றியது விவேக 
போதினி 1908 இல் இதே பெயரில் இன்னொரு இதழ் 
வெளிவந்தது . 1909 இல் செந்தமிழ்ச் செல்வி முகிழ்த்தது ; 
அடுத்து 1923 இல் இதே பெயரில் ஒரு இதழ் தொடங்கப் 
பட்டு இன்று வரை நீடித்து நடை பெற்று வருகிறது ! 1919 


ம 


இல் செந்தமிழ்ச் சிந்தாமணி தோன்றியது ; 1924 இல் 

ற்றொரு இதழ் உதயமாகியது . 1917 இல் கல்பதரு எனும் 
இதழ் வெளிவந்தது ; 1922 லும் இதே பெயரில் இன்னொரு 
இதழ் வெளியாகியது . ( See The woes of Tamil Journals 
Madras Literary Association Memoirs . ) 


ரெவ் . ஜான் மர்டாக்கின் நூல் விவரப் பட்டியலின்படி 
1865 ஆம் ஆண்டில் தமிழ் நாட்டில் மொத்தம் 12 இதழ்கள் 
வெளியாயின . அவைகளுள் 10 கிறிஸ்தவர்களால் நடத்தப் 
பட்டனவாகும் . 


‘ நற்போதகம் ( 1840 ) -இது முதலில் ( Friendly Ins 
tructor ) என்று சுற்றுக் கடித ( circular ) மாகவும் , 1845 முதல் 
நற் போதகம் * ஆங்கிலமும் தமிழும் கலந்தசெய்தித்தாளாக 
( Bulletin ) வும் , 1949 பிப்ரவரி முதல் இரு தலைப்புக் 
கொண்ட தமிழ் மாத இதழாகவும் வெளிவந்துள்ளது . 
1974 பிப்ரவரி 22 இல் நற்போதகத்திற்கு 125 ஆம் ஆண்டு 
விழாக் கொண்டாடப்பட்டு சிறப்பு மலர் வெளியிடப் 
பட்டது ! இடைவெளியில்லாது நடந்துவரும் இதழ்களில் , 
நற்போதகம் இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிறது ! 
இது திருநெல்வேலித் திருமண்டில மாத ஏடாக இன்று வரை 
148 ஆண்டுகளாக வெளிவந்துக்கொண்டிருக்கும் நீடித்த 
ஆயுள் பெற்ற கிறிஸ்தவ சமய இதழாகும் ! 


உதயதாரகை-1841 இல் யாழ்ப்பாணத்தில் தொடங்கப் 
பட்ட முதல் தமிழ் மாத இதழாகும் . பின்னர் இது மாத 
ருமுறையாக , வார இதழாக மாறி இன்று வரை 147 
ஆண்டுகளாகத் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது . 


தேசோபகாரி - 1861 

இல் கிறிஸ்தவக் கல்விக் கழ 
கத்தினரால் , நாகர்கோயிலிலிருந்து தொடங்கப்பட்டு 
சித்திரப்படங்களுடன் 127 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு 
வரும் இதழாகும் . அருணோதயம் எனும் இதழ் 1863 
முதல் லூத்தரன் மிஷன் சங்கத்தினரால் தரங்கம்பாடியில் 


1.0 


இல் 


தொடங்கப்பட்டு இன்றுவரை 125 ஆண்டுகளாக நடத்தப் 
பெற்று வருகிறது . 

கத்தோலிக்கநேசன் - 1876 இல் இலங்கையில் தொடங் 
கப்பட்டகத்தோலிக்கமாத இருமுறை இதழாகும் . பின்னர்வார 
இதழாக வளர்ச்சியுற்று இன்று வரை 118 ஆண்டுகளாக 
தொடர்ந்து நடைபெற்றுவருகிறது . இந்து சாதனம் -1889 
இல் யாழ்ப்பாணத்தில் வெளியான சைவ சமய இதழாகும் ; 
இன்று 

வரை 99 ஆண்டுகளாக விடாது நடைபெற்று 
வருகிறது ஜனவிநோதனி - 1870 இல் தொடங்கப்பட்ட 
மாத இதழ் 20 ஆண்டு காலமாக நடைபெற்றது . சுதேச 
மித்திரன் - 1882 

சென்னையில் வார இதழாகத் 
தொடங்கப்பட்டது . 1889 இல் நாளிதழாகியது . 1908 இல் 
இதன் வெள்ளி விழாகக் கொண்டாடப்பட்டது 
நூறாண்டு கண்ட நாள் இதழாகும் . விவேக சிந்தாமணி 
1892 இல் திரு . சி . வி . சாமிநாதையரை ஆசிரியராகக் 
கொண்டு தொடங்கப்பட்ட மாத இதழ் 25 ஆண்டுகளாகத் 
தொடர்ந்து நடை பெற்று வந்துள்ளது லோகோபகாரி 
-1895 இல் மாத இதழாகத் தொடங்கப்பட்டு , 

மாத 
மும்முறையாகி , வார இதழாக வளர்ச்சியுற்றது . இது 20 
ஆண்டுகளுக்கு மேல் பலரால் நடத்தப்பெற்று வந்துள்ளது . 
யதார்த்த வசனி 1900 இல் தஞ்சையில் தொடங்கப் 
பட்டது . 27 ஆண்டுகளாக வார இதழாக நடத்தப்பெற்றது 
ஜனானுகூலன் - 1900 இல் காலானா விலையில் வெளியி 
டப்பட்ட வார இதழாகும் . இது 40 ஆண்டு காலமாகத் 
தொடர்ந்து வெளிவந்துள்ளது . செந்தமிழ் -1902 இல் 
மதுரைத் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட 
இலக்கிய மாத இதழ் . 86 ஆண்டுகளாகத் தொடர்ந்து 
நடத்தப்பெற்று வருகிறது . ஆனந்த போதினி - 1915 முதல் 
வெளியான இலக்கிய மாத இதழ் 50 ஆண்டுகள் வரை 
நடைபெற்று , நிறுத்தப்பட்டு விட்டது ! 


நவசக்தி - 1921 இல் திரு . வி . க . வினால் சொந்த 
மாகத்தொடங்கப்பட்ட மாத இதழ் 20 ஆண்டுகாலம் வரை 


அவரால் நடத்தப்பெற்று புகழ்பெற்று விளங்கியது . 1944 
வரை பிறரால் நடத்தப்பெற்று நின்றுவிட்டது ! ‘ தமிழ்ப் 
பொழில் -தஞ்சை கரந்தைத் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் 
1925 முதல் நடத்தப்பெற்று வரும் இலக்கிய மாத இதழ் 
63 ஆண்டுகளாகத் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது . 
செந்தமிழ்ச் செல்வி - 1923 முதல் சைவசித்தாத்த நூற் 
பதிப்புக் கழகத்தினரால் வெளியிடப்பட்டு வரும் இலக்கிய 
மாத இதழ் 65 ஆண்டுகளாகத் தொடர்ந்து வெளிவருகிறது ! 
ஆனந்த விகடன் - 1926 முதல் 62 ஆண்டுகளாக விடாது 
வெளிவரும் பொழுதுபோக்கு வார இதழாகும் . கலைமகள் - 
1936 முதல் 52 ஆண்டுகளாகத் தொடாந்து வெளியாகும் 
இலக்கிய மாத இதழாகும் , வீரகேசரி -1930 முதல் கொழும் 
புவிலிருந்து வெளியாகும் நாளிதழ் கடந்த 58 ஆண்டு 
களாகத் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது ! தினமணி - 
1934 முதல் சென்னையிலிருந்து வெளியாகும் நாளிதழ் . 54 
ஆண்டுகளாகச் சீராக நடைபெற்றுவரும் நாளிதழாகும் ,. 
தமிழ்நேசன் - 1924 முதல் மலேயாவில் வார இதழாகத் 
தொடங்கப்பட்டு , 1937 முதல் நாளிதழாக மாற்றப் 
பட்டுத் தொடர்ந்து 51 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் 
நாளிதழாகும் தமிழ் முரசு- 1935 இல் சிங்கப்பூரில் தொடங் 
கப்பட்ட வார இதழ் பின்னர் வார மும்முறையாகி நாளி 
தழாக மலர்ந்து , 53 ஆண்டுகளாகத் தொடர்ந்து நடை 
பெற்று வருகிறது ஈழகேசரி யும் , தினகர னும் 1932 முதல் 
கொழும்புவில் தோற்றுவிக்கப்பட்டு இன்று வரை 56 ஆண்டு 
களாக நடைபெற்றுவரும் நாளிதழ்களாகும் கலைக்கதிர் 
1948 முதல் அறிவியல் கட்டுரைகளை 40 ஆண்டுகளாகத் 
தொடர்ந்து வெளியிட்டுவரும் மாத இதழாகும் . கல்கி -1941 
முதல் 47 ஆண்டுகளாகத் தொடர்ந்து நடைபொற்றுவரும் 
வார இதழாகும் . அமுதசுரபி 1949- லிருந்து 39 ஆண்டு 

வெளிவந்து கொண்டிருக்கும் மாத இதழாகும் . 
மஞ்சரி -1948 லிருந்து, 41 ஆண்டுகளாக வெளி வரும் மாதத் 
திரட்டு வெளியீடாகும் . ஜனசக்தி - 1937 முதல் பொது 
உடமைக் கட்சியின் மாதஇதழாகத் திரு ப . ஜீவானந்தத்தால் 


களாக 


வ . 


மாத 


தொடங்கப்பட்டது . வார இதழாகவும் . நாளிதழாகவும் 
மாறியது ; 50 ஆண்டுகளாகத் தொடர்ந்து வெளியாகிறது . 
சுதந்திரம் - 1934- லிருந்து 

புதுவை . 

சுப்பையாவினால் 
54 ஆண்டுகளாகத் தொடர்ந்து நடத்தப் பெற்று வருகிற 
வார இதழ் * தாமரை . ப . ஜீவானந்தத்தால் நிறுவப்பட்ட 
இது 29 ஆண்டுகளாகத் தொடர்ந்து வெளியிடப்பட்டு 
வருகிற மாத இதழாகும் . இராம கிருஷ்ண விஜயம் , இராம 
கிருஷ்ண மிஷனால் மயிலாப்பூரிலிருந்து 68 ஆண்டுகளாக 
வெளியிடப்பட்டு வருகிற மாத இதழ் கூரியர் - ஐக்கிய நாடு 
களின் பண்பாட்டுத்துறையினால் தமிழில் வெளியிடப்படும் 

இழாகும் . விடுதலை -தன்மான இயக்கத்தினால் 
தொடர்ந்து வெளியிடப்பட்டு வரும் நாத்திக இதழாகும் . 
முஸ்லீம்முரசு மணிவிளக்கு தொடர்ந்து வெளியாகும் இஸ்லா 
மிய இதழ்கள் திரு ஜி . சுப்பிரமணியர் சுதேசமித்திர னுக்கு 
20 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்துள்ளார் . திரு . சி . சாமி 
நாதையர் சுதேசமித்திர னில் 10 ஆண்டுகாலம் துணையா 
சிரியராகவும் , விவேகசிந்தாமணி யில் 25 

ஆண்டுகாலம் 
ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் நவசக்திக்குத் திரு . வி . 
க . 20 ஆண்டுகாலம் ஆகிரியாக இருந்துள்ளார் ஆனந்த 
போதினி யில் ஆரணி குப்புசாமி முதலியார் 10 ஆண்டுகால 
மும் திரு . நாரண துரைக்கண்ணன் 36 ஆண்டுகாலமும் 
ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் . 

தினமணி க்குத்திரு . டி . எஸ் . சொக்கலிங்கம் 10 ஆண்டு 
காலமாகவும் திரு . ஏ . என் . சிவராமன் 40 ஆண்டுகாலமாக 
வும் தொடர்ந்து ஆசிரியர்களாகப் பணியாற்றியுள்ளனர் . 
கலைமகள் இதழ்க்கு 

அது தோன்றிய நாள் 

முதல் 
கி . வா . ஜகந்நாதன் ஆசிரியராக இருந்து வருகிறார் . 
நீண்ட காலம் ஓர் இதழிலே ஆசிரியராக இருந்து சிறப் 
பாக நடத்தி வந்த பெருமை இவருக்கேஉண்டு! திரு . குருசாமி 
விடுதலை யில் 20 ஆண்டுகளுக்கு மேலும் திரு .கி . விரமணி 
5 ஆண்டுகளாகவும் ஆசிரியர்களாகப் பணியாற்றியுள்ளனர் . 
குமுதத்திற்கும் திரு . எஸ் . ஏ . பி . அண்ணாமலை தொடர்ந்து 
ஆசிரியராக இருந்து நடத்தி வருகிறார் . 


முல்லைச்சரம்பொன்னடியானால் தொடர்ந்து 26 ஆண்டு 
களாக மாத இதழாக நடத்தப் பெற்று வருகிறது . 


திருவாளர்கள் வசந்தனும் , நாடோடியும் , கல்கியும் , 
கண்ணதாசனும் , சுரதா வும் தென்னரசும் தம் சொந்தப் 
பெயரில் இதழ்களைத் தொடங்கினார் . ஆனால் கல்கி 
ஒன்றே தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது ! 


நற்போதகம் , உதயதாரகை , தேசோபகாரி , கத் 
தோலிக்க நேசன் எனும் கிறிஸ்தவ இதழ்களின் ஆசிரியர்கள் 
மாறினாலும் தொடர்ந்து நடை பெற்றுவருகின்றன . இவை 
போன்று இந்து சாதனமும் சித்தாந்தமும் விடாது நடை 
பெற்றுவருகிற சைவ சமய இதழ்களாகும் . செந்தமிழ் செந் 
தமிழ்ச்செல்வி , தமிழ்ப்பொழில் , போன்ற இலக்கிய இதழ் 
களின் ஆசிரியர்கள் மாறினும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு 
வருகின்றன . ஆனந்தவிகடனுக்கு ஆசிரியர்கள் மாறினாலும் 
தொய்வு படாமல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக் 
கிறது . கல்கி 

ஆசிரியர் ரா . கிருஷ்ணமூர்த்தி இறந்த 
பின்னரும் , அவரது மகன் திரு . கி . இராஜேந்திரன் அதற்கு 
ஆசிரியராகித் தொடர்ந்து 

நடத்தி 

வருகிறார் . 
அண்ணா மறைவுற்ற பிறகு காஞ்சி சிறிதுகாலம் நடத்தப் 
பெற்று நின்று விட்டது . 


நாளிதழ்களான சுதேசமித்திரன் , தமிழ் நேசன் , 
* தினமணி தமிழ்முரசு , வீரகேசரி , ஈழகேசரி போன் 
றவைகளுக்கு ஆசிரியர்கள் வெவ்வேறானவர்கள் வந்தும் 
தொடர்ந்து இடையறாது நடைபெற்று வந்துள்ளன . 


உடல் நலத்துறையில் • நல்வாழ்வு - புனாவிலிருந்து 
தொடர்ந்து வெளிவரும் இதழாகும் . விஞ்ஞானத்துறையில் 
கலைக்கதிர் தொய்வுறாது வெளியிடப்பட்டு வருகிறது . 
இதற்கு திரு . ஜி . தாமோதரம் நெடுங்காலம் ஆசிரியராகஇருந் 
துள்ளார் . இவர் மறைந்தும் கலைக்கதிர் தொடர்ந்து 
வெளியாகிறது . 


1897 ஆம் ஆண்டில் வெளியான தமிழ் இதழ்களின் 
எண்ணிக்கை 49 ஆகும் . இவற்றுள் வார இதழ்கள் -17 .; 
வார மும்முறை -1 ( சுதேசமித்திரன் ) ; மாத மும்முறை 
மாதஇருமுறை-10 , மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை -1 . 


1953 இல் தமிழ்நாட்டில் மட்டும் 21 நாளிதழ்கள் 
வெளிவந்தன . 1960 ஆம் ஆண்டில் 31நாளிதழ்களும் வெளி 
வந்துள்ளன . ( ஆதாரம் : Press in India p . 37. 1972. ) 


தமிழ்நாட்டில் 1981 இல் வெளியான பலவகை இதழ் 
களைப்பற்றிமத்திய அரசுக் குறிப்பு நூல் ( The Press in India 
Page 227 ) குறித்துள்ளது . அவ்விவரமாவது : நாளிதழ்கள் 
82மாதஇதழ்கள் 642 வார இதழ்கள் 143 வார இருமுறைஇதழ் 
கள் 161 ; மாத இருமுறை இதழ்கள் 5 ; காலாண்டு இதழ்கள் 
40 ; ஆண்டு இதழ்கள் 9 ; ஆக மொத்தம் ஓராண்டில் 1165 
இதழ்கள் வெளியாகியுள்ளன . ( விவரம் : எண்பத்தொன் 
றில் தமிழ் " - கரு . நாகராஜன் , உலகத் தமிழாராய்ச்சி நிறு 
வனம் , சென்னை . ) 


இனி , இலங்கையில் தமிழ் இதழ்களின் வளர்ச்சி பற்றி 
யும் தெரிந்து கொள்வோம் . 


1841 முதல் 1972 வரை ஈழத்தில் 242 தமிழ் இதழ் 
கள் வெளிவந்துள்ளதாக இலங்கைத் தேசீய சுவடிகள் 
திணைக்களப் பதிவேடுகள் கூறுகின்றன . ஆனால் , கடந்த 
பத்து ஆண்டுகளில் இதழ்களின் வளர்ச்சி மிகத் துரித கதி 
யடைந்துள்ளதாகக் கூறப்படுகிறது . 


. 


" 1981 இல் வெளிவந்த சஞ்சிகைகளில் இடதுசாரி 
அல்லது முற்போக்கு இயக்கக் கருத்துக்களை முன்னிறுத்தும் 
கலை இலக்கிய ஏடுகளாக அலை , அனல் , கதம்பம் , தீர்த்தக் 
கரை , மல்லிகை முதலியவற்றை முக்கியமாகக் கூறலாம் . 


இடது சாரி இதழ்கள் - உதய சூரியன் செங்கொடி இலங் 
கையில் தமிழ் டாக்டர் . இ . பாலசுந்தரம் கட்டுரை எண்ப 


283 


தில் தமிழ் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை , 
பக்கம் 783-810 . 


1982 இல் 178 நாளிதழ்கள் தமிழில் வெளி வந்துள்ளன 
திங்களிதழ்கள் 377 வெளியாகியுள்ளன . பருவ இதழ் 
களுள் ( periodicals ) திங்களிதழ்களே எண்ணிக்கையில் 
மிகுந்து காணப்படுகின்றன . திங்களிதழ்களின் பெயர்களை 
நோக்கின் அவை அனைத்தும் தமிழிலேயே இல்லை என்ற 
உண்மை புலனாகும் . 

மாறாக முழுமையும் ஆங்கிலத் 
திலோ , அல்லது வடமொழியிலோ அமைந்துள்ள பெயர் 
களும் பல உள" என்றும் , "திங்களிதழ்களில் அரசும் , 

, 
இயக்கங்களும் , சமூகப் பணியாற்றும் குழுக்களும் நடத்தும் 
இதழ்களைக் காட்டிலும் தனியார் நடத்தும் இதழ்களின் 
எண்ணிக்கை அளவில் மிகுந்துள்ளது என்றும் கணித்துக் 
கூறப்பட்டுள்ளது . 


* திங்களிதழ்களில் சுமார் ஆறில் ஒரு பங்கு இதழ்கள் 
( 17 % ) சமய இதழ்களாக உள்ளன ; இந்து சமய இதழ்கள் 
இதில் முதலிடம் பெறுகின்றன . இந்து சமய இதழ்கள் 40 % 
இவ்வகையில் வெளியாகின்றன : இஸ்லாமிய , 

கிறிஸ்தவ 
சமயங்களைச் சார்ந்தவை சுமார் 20 இதழ்கள் வெளியா 
கின்றன . தொழிலாளர் இயக்க இதழ்கள் சுமார் 20 ; மகளிர் 
சாதி ( இனம் ) இதழ்கள் சுமார் 20.மகளிர் இதழ்கள் 
தமிழில் குறைவாகவே வெளியாகின்றன ! குழந்தைகளுக் 
காக மாத இதழ்கள் மிகக் குறைந்த அளவே வெளியிடப் 
படுகின்றன . இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரிய 
இதழ்கள் சுமார் ஐந்து விழுக்காடு ( 5 % ) அளவிற்கு வெளியா 
கின்றன . பிற தனித்துறைகளைச் சார்ந்த இதழ்கள் மிகக் 
குறைந்த அளவே உள்ளன . குறிப்பாக அறிவியல் குறித்த 
இதழ்கள் மிகுந்த எண்ணிக்கையில் வெளிவரவில்லை என்பது 
நோக்கத்தக்கது . என்று திரு . மா . சற்குணம் மேற்படி தமது 
கட்டுரையில் ஆய்ந்து கூறியுள்ளார் . 


286 


15 கவிதை இலக்கிய இதழ்களும் வெளி வருகின்றன . 


இனி இந்திய அரசின் செய்தி மற்றும் ஒலி பரப்புத் துறை 
யினர் 1982 இல் அளிக்கும் விவரமாவது . 1980 இல் 19 
இந்தியமொழிகளில் வெளிவந்துள்ள நாளிதழ்கள் மொத்தம் 
1173. இவற்றுள் இந்திய மொழி இதழ்கள் - 367 ; உருது 
120 ; மராத்தி -117 ; ஆங்கிலம் -102 ; மலையாளம் -95 ; 
தமிழ் மொழியில் - 92 நாளிதழ்கள் அமைகின்றன . மிகக் 
குறைந்த அளவில் வெளிவருவன சமஸ்கிருதம் -2 , அஸ்ஸா 
மிஸ் -3 மொழி நாளிதழ்களாகும் ! ( India Govt Information 
Broad Casting Ministry , 1980 ) . 


நம் நாட்டில் இதழ்களின் எண்ணிக்கையைப் பற்றியும் , 
விற்பனையைப் பற்றியும் கையொப்பக் காரர்களைப் பற்றி 
யும் ஒருவாறு தெரிந்தவரை குறிக்கப்பட்டுள்ளன . இப்போது 
ஒப்பு நோக்கிற்காகப் பிறநாடுகளில் வெளியாகும் இதழ் 
களின் சந்தாதாரர்களின் விவரத்தை அறிந்து கொள்வோம் . 


அமெரிக்காவில் உள்ள கீழ்க்கண்ட இதழ்களின் சந்தா 
கள் தாரர் 

சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் -21,00 , 098 ; 
லேடிஸ்ஹோம் ஜர்னல் - 17 , 99 , 002 ; ‘ பிக்டோரியல் 
ரிவ்யூ 17 , 65 , 480 : அமெரிக்கன் மாகசீன் 16,04,433 , 
• உமன்ஸ் ஹோம் கம்பானியன் - 14 , 67 , 509 . 


இங்கிலாந்திலுள்ள புகழ்பெற்ற இதழ்களின் சந்தா 
தாரர்தொகை வருமாறு : நியூஸ் ஆவ்தி ஓரல்டு 30,00,000 
டெய்லி மிரர் - 10,02,882 ; டெய்லி கிரானிக்கல் - 
10,00,000 ; ஜான் புல் . 7,16 , 255 பஞ்ச் - 10,00,000 ; 
ஆன்சர்ஸ் -4,78,621 ; லேடிஸ் ஜர்னல் 4,42,611 . 


ஆங்கில நாளிதழான இந்து 1878 இல் 80 படிகளே 
அச்சிடப்பட்டன . படிப்படியாக வளர்ச்சியுற்று 100 ஆண் 
டிற்குள் 1978 இல் 2,81,000 படிகள் அச்சடிக்கப்பட்டது ! 
1987 இல் 4,21,600 படிகளாக உயர்ந்துள்ளது . 


நடை : தமிழ் இதழ்களின் ஆசிரியர்களாக முற்காலத் 
தில் அமர்ந்திருந்தவர்களுக்குத் தமிழ் மரபு நன்கு தெரிந் 
திருந்தது . தமிழ் மரபு குன்றாமல் அவர்கள் எழுதி வந்தனர் . 
தமிழும் ஆங்கிலமும் அறிந்தவர்களாக இருந்தவர்களும் 
தமிழ் மரபை ஒட்டியே எழுதினர் ; தமிழ் மரபை மீறி 
எழுதினால் தமிழ்க் கற்றவர்களிடத்திலிருந்து எதிர்ப்புக் 
கிளம்பும் என்று அவர்கள் அஞ்சினர் ! தமிழ் இதழாசிரியர் 
களாக இருந்த தமிழ்ப் புலவர்களின் தமிழ் நடை இலக்கண 
வரம்பு மீறாமலும் அதே நேரத்தில் கல்லாதவர்களும் 
புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கடின நடையைத் 
தவிர்த்து எளிய 

நடையையே 

கையாளப்பட்டிருந்தன . 
ஓரளவு பண்டித் 

நடையும் பொது நடையும் விரவியே 
முற்காலத் தமிழ் இதழ்கள் வெளியிடப்பட்டன . முற்காலத் 
தமிழ் இதழ்கள் என்ற தலைப்பில் இந்நூலில் ஆங்காங்கே 
தமிழ் இதழ்களின் நடைகள் சுட்டிக்காட்டப் பட்டுள்ளன . 
சுதேச 

மித்திர னைத் தோற்றுவித்த திரு . ஜி . 
சுப்பிரமணிய ஐயருக்கு , ஆங்கில அறிவும் , அரசியலறிவும் 
இருந்த அளவிற்குத் தமிழ்ப் புலமை இருந்ததாகத் தெரிய 
வில்லை ! அவர் ஆங்கிலச் சொற்களையும் , வடமொழிச் 
சொற்களையும் அப்படி அப்படியே தமிழாக்காமலே பெய்து 
தமது நடையை அமைத்துள்ளார் . ஆனால் 

தமிழ் இதழா 
சிரியராக வந்த திரு . வி . கலியாண சுந்தரனார் , தமது நடை 
திருந்தி அமைந்ததற்குரிய காரணங்களைத் தெரிவித்துள் 
ளார் . 


"சோமசுந்தர நாயகரின் வடமொழிப் பெய்வும் 
சபாபதி நாவலரின் எதுகை மோனை இசைவும் என்னுள் 
ளத்தில் நின்று பரிணமித்தன ! அப்பரிணாமத்தின் நடிப்பு 
கதிரைவேற் பிள்ளையின் சரிதத் தின் நடையாக அமைந் 
தது ! ... 


* தேசபக்த னுக் கென்று ஒரு தனி நடைகொண்டேன் 
சிறுசிறு வாக்கியங்கள் அமைக்கலானேன் , எளிமையில் கருத் 


288 


துகள் விளங்கும் முறையைப் பின்பற்றினேன் . அந்நடையை 
நாடோறும் எழுதி எழுதிப்பண்பட்டமையால் அதுவே 
எனக்குரிய இயற்கையாகியது . பழையத்தொடர் மொழி 
களும் கோப்பு மொழிகளும் என்னுள்ளேயே ஒடுங்கின ! 
சமயம் நேர்ந்துழிச் சில வேளைகளில் அவை தலை காட்டும் . 
திரு . வி . க . வாழ்க்கை குறிப்புகள் - பக் . 267 . 


திரு . வி . க . தமிழ் இதழ் உலகில் புகுவதற்கு முன்பு , 
அந்நாளில் நாட்டு மொழிப் பத்திரிகைகளில் அயல்மொழி 
நாற்றம் வீசும் ! அரசியல் குறியீடுகள் 

குறியீடுகள் அந்நியத்தில் அப் 
படியே பொறிக்கப்படும் !! 


தேச பக்தன் பத்திரிகையுலகில் புரட்சி செய்தான் . 
தேச பக்தன் தமிழாக்கிய அரசியல் சொற்களும் சொற் 
றொடர்களும் குறியீடுகளும் இப்பொழுது பத்திரிகைகளிலும் 
மேடைகளிலும் பிறவிடங்களிலும் ஏற்ற முற்று அரசு புரிதல் 
வெள்ளிடை மலை ! தேச பக்தன் தமிழரை அந்நிய 
மோகத்தினின்றும் விடுவித்தான் என்று அவரே மேற்படி 
நூலில் ( பக் . 268 ) குறித்துள்ளார் . 


திரு . வி . க . வின் எழுத்து நடையில் கொதிப்பு அதிகம் 
என்று ஆங்கிலேய ஆளுநராக இருந்த வெலிங்டனே சுட்டிக் 
காட்டி எச்சரித்துள்ளான் ! 


எழுதுவதில் * தமிழ்நாடு ஓரு புதிய நடையைத் தோற்று 
வித்தது ! பேசும் முறையையே ஓரளவு இலக்கணத்துடன் 
அமைத்து நடையில் உயிரும் வேகமும் ததும்பி நிற்கும்படிச் 
செய்தது . அது மக்களுக்குப்பெரிதும் பிடித்துப் புகழ் பெற்று , 
மித்திர னுக்குப் போட்டியாகச் சிறந்து விளங்கியது . 


சுதந்திரச் சங்கு இதழில் சூடான நடை கையாளப் 
பட்டது ! தீவிரமான கருத்துப்படம் வெளியிடப்பட்டது ; 
விடுதலைப் போர்க்காலத்தில் சுதந்திரச்சங்கு பதினாயிரக் 
கணக்கில் செலவாயிற்று ! 


28 


“ ஜயபாரதி யும் விறுவிறுப்பான நடையைக் கொண்டு 
காலணா விலையில் , நாட்டுப்பற்றுள்ள விளம்பரங்களைத் 
தவிர பிறவற்றை வெளியிடாது , 

வெளியிடாது , சில ஆண்டுகள் வரை 
நடைபெற்றது . காந்தி இதழும் துடிதுடிப்பான வீரமூட்டக் 
கூடிய சொற்களைக்கொண்ட நடையைக் கையாண்டது : 
வெள்ளை அரசாங்கத்தை எதிர்க்கும் போர்ப் படையாகத் 
திகழ்ந்தது ! இது பல முறை ஈடுகாணம் கட்டும்படி கோரப் 
பட்டது . . இதன் ஆசிரியர் தம் எழுத்திற்காகச் சிறை 
தண்டனை அடைந்துள்ளார் . 


“ உரை நடைக்குச் சொற்கள் தான் அடிப்படை என்றா 
லும் , 

வெறும் சொற்களால் மட்டும் ஜீவனுள்ள கலை 
நயமான நடை அமைந்து விடுவதில்லை ! கருத்தோட்டம் , 
சொல் சேர்க்கை , ஒலி நயம் , 

வேகம் , அழுத்தம் முதலிய 
அம்சங்களும் அதில் அடங்கியிருக்கும் . இலக்கியப்பயிற்சி , 
சிந்தனைத்திறம் , கற்பனைவளம் , அனுபவம் , பார்வைவீச்சு , 
மனப்பண்பு இவற்றுக்கு ஏற்பவே நடை நயமும் அமைகிறது . 
என்று திரு . வல்லிக்கண்ணன் , தமது பாரதிக்குப்பின் 
தமிழ் நடை எனும் நூலின் 12 ஆம் பக்கத்தில் கூறியிருப் 
பது இங்கு நினைந்து போற்றத் தக்கதாகும் . 


திரு . சுப்பிரமணிய பாரதியார் " சுதேச மித்திர னில் 
துணையாசிரியராகவும் , இந்தியா , மகாராணி முதலிய இதழ் 
களின் ஆசிரியராகவும் இருந்தவர் . இவரது நடையைப் பற்றி 
திரு . வல்லிக்கண்ணன் கூறுவதைக் கவனிப்போம் . மேலும் , 
அவர் தமது நூலில் கூறியிருப்பதாவது : பாரதியின் உரை 
நடை ஒரே தரத்ததாக அமைந்திருக்க வில்லை . பாரதியின் 
கட்டுரைத் தொகுதிகள் அனைத்தையும் பொறுமையோடு 
படிக்கிறவர்கள் அவரது வசன நடையின் குறைபாடுகளையும் 
எளிதில் உணர முடியும் ! 

பாரதியின் கட்டுரைகள் எல்லாமே இலக்கியத் தரமான 
கட்டுரைகள் அல்ல ஒவ்வொன்றும் முழுவடிவம் பெற்ற கட்டுரை 
யாகவும் அமையவில்லை . கட்டுரைகள் என்று குறிப்பிடப் 

வ . - 19 


- 


பெற்றுள்ளவற்றில் பலவும் சிந்தனைச் சிதறல்களாகவும் , 
எண்ணக் கோவைகளாகவும் , கருத்து உதிரிகளாகவும் தான் 
காணப்படுகின்றன ! 

திரு . ரா . ஸ்ரீ . தேசிகன் எம் . ஏ . என்பவர் ஆங்கிலப் 
பேராசிரியராகப் பணியாற்றியவர் ; 

பணியாற்றியவர் ; வைதீகராகக் காட்சி 
யளித்தவர் ; வைணவத்தில் ஊறித்திளைத்தவர் . அவர் , 
" பாரதியின் கவிதையில் ஒரு தனித்த சொல்லாட்சியை நாம் 
உணர்ந்தாலும் , அவருக்கு உரை நடையில் அதிக பயிற்சி 
இல்லை என்றுதான் - சொல்ல வேண்டும் . அவருடைய வசன 
நூல்கள் இவ்வுண்மையை நமக்குப் புலப்படுத்துகின்றன 
என்று ஆய்ந்து செப்பியிருப்பதும் இங்கு உன்னத்தக்கதாகும் . 


பண்டித நடையைக் கொண்டிருந்த இதழ்கள் , நாளடை 
வில் புலமை நடையைக் குறைத்துக் கொண்டு , பொதுமக் 
கள் விரும்பிப் படித்து மகிழக்கூடிய நடையை வளர்த்து 
விட்டிருக்கின்றன . 

மிக நீண்ட சொற்றொடர்கள் குறைந்து , சிறிய தொடர் 
களைக் கொண்ட சிறுசிறு வாக்கியங்களில் கருத்துகளைத் 
தெரிவிப்பது நலம் என்று கருதப்பட்டது . தமிழ் இதழ்களில் 
இலக்கிய இதழ்களாகத் தோன்றியவை பொறுக்கு விதை 
மணிகளாகக் கருதப்பட்டன . இவ்விலக்கிய இதழ்கள் புலமை 
நிலையைத் தாண்டிப் புதுமை நிலைக்கு வந்து சேர அரை 
நூற்றாண்டுகாலம் இடையில் ஓடியிருக்கிறது ! என்று 
திரு . இரா . கோதண்ட பாணி எம் . ஏ . தமது " இதழியல் 
( 1980 ) எனும் நூலில் தெரிவித்துள்ளார் . 


“ ஐம்பது ஆண்டுகட்கு முன்பிருந்த தமிழ் நாள் , வார 
இதழ்களின் நடையினின்று இன்றைய நடை மாறியிருப்பதை 
அறிய முடிகிறது . மாற்றத்தை விரும்பிய தமிழ்ச் சமுதாய 
மும் தமிழ் இயக்கங்களும் இதற்குரிய காரணங்களாகும் "-க்ஷ 
பக் - 206. திரு . சி . வி . சாமிநாதய்யர் சுதேச மித்திர னில் 
துணையாசிரியராகப் பணியாற்றிய போது . சுதேசமித்திர 
னின் தமிழ் நடையில் இலக்கியத் தமிழ்ச் செல்வாக்குப் 


21 


அரசாங்க 


பெற்றிருந்ததாகக் கூறப்படுகிறது ! பொதுவாகச் சுதேச 
மித்திர னில் , இந்து இதழில் வெளிவருவதே மொழி 
பெயர்க்கப்பட்டுத் தரப்பட்டது என்றும் , இதனால் சுதேச 
மித்திரன் இந்து வின் எதிரொலி என்றும் 
அதிகாரியின் ரகசிய குறிப்பில் ( G. O. No - 736 Confidential 
dated 6-6-1898 இல் ) குறிப்பிடப்பட்டிருக்கிறது ! 

1920-21 இல் நவசக்தி வார இதழின் ஆசிரியராக 
இருந்த திரு . வி . கலியாண சுந்தரனாரைப் பற்றி திரு , 
ஜனக சங்கர கண்ணப்பர் திராவிடன் நாளிதழில் தலையங் 
கமும் சிறப்புக்கட்டுரையும் எழுதியுள்ளார் . 1925-30ஆண்டு 
களுக்கு இடைப்பட்ட காலத்தில் திரு . வி . க.வைப் பற்றிப் 
பெரியார் ஈ . வே . ரா . குடியரசு வார இதழில் தலையங்கங் 
களும் சிறப்புக் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் . குமரன் 
ஆசிரியரான சொ . முருகப்பாவிற்கும் ஊழியன் ஆசிரிய 
ரான திரு . இராய . சொக்கலிங்கத்திற்கும் தம் இதழ்களில் , 
கருத்துப் போர் நடைபெற்றுள்ளது . 


நாளிதழ் என்பதற்குப் பொருள் அன்றாடம் மலரும் 
மலர் இதழாகக் கொள்ளலாம் . மக்களுக்குத் தேவையான 
செய்திகளை உடனுக்குடன் அளிப்பதே இதழ்களின் 
பொதுத் தன்மையாகும் . 


தமிழில் 1889 இல் தோன்றிய நாளிதழான சுதேச 
மித்திரன் 1916 வரை 27 ஆண்டுக்காலம் தனக்கு எதிராக 
எந்தப் போட்டியும் இல்லாமல் தனித்து நின்று வெற்றிக் 
கொண்டுள்ளது ! நாட்டில் காணும் சாதி வெறி , சமயப் 
பொய்ம்மைகளைச் சாடும் வகையில் 1916 இல் திரா 
விடன் எனும் இண்டாவது நாளிதழ் வெளியாகியது . 1917 
இல் தேசபக்தன் எனும் மூன்றவாது நாளிதழ் திரு . வி . 
க . வை ஆசிரியராகக் கொண்டு வெளிவந்த தேசீய இதழா 
கும் , இதற்குப் பின்னர் வெளிவந்த நாளிதழ்கள் 
ணிக்கை மிகக் குறைவேயாகும் . இவற்றுள் சிலவற்றைத் 
தவிர மற்றவை மறைந்து போயின ! 


எண் 


29.2 


தமிழ் நாட்டில் மாநிலக்கட்சிகளின் தோற்றத்தின் 
வளர்ச்சியால் , இதழ்களின் பெருக்கம் மிகுந்தன . 
இவ்வாறே பொழுது போக்கு , கலை , இலக்கியம் , திரைப் 
படம் போன்றவற்றின் தாக்கத்தாலும் பல துறை பற்றிய 
இதழ்கள் பெருகின . இவ்வகையில் 1953 இல் தமிழ்நாட்டில் 
மட்டும் 21 நாளிதழ்கள் வெளிவந்தன ; 1960 இல் 31 நாளி 
தழ்களும் , 1971 இல் 97 நாளிதழ்களும் வெளிவந்துள்ளன . 
( Press in India , P. 37 , 1972 ) இவ்விதழ்களில் பலவும் 
நீடித்திருக்கவில்லை ! பல இடங்களில் நின்று நின்று வந்து 
கடைசியில் மறைந்து போயுள்ளன . 


ஆனால் 


1982 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழில் 90 க்கு 
மேற்பட்ட நாளிதழ்கள் வெளிவந்துள்ளன . 
இவற்றில் 21 இதழ்களின் முகவரியே அறிய இல்லாமல் 
போய்விட்டன என்றும் , பலவற்றை நேரில் காணவும் 
இயவில்லை என்றும் , கன்னிமாரா நூலகத்தில் இவ்விதழ் 
களில் சிலவற்றையே காணமுடிகிறது என்றும் தமிழ் நாளிதழ் 
களை ஆராய்ந்த திரு . வே . ரா . மாதவன் எண்பத்திரண் 
டில் தமிழ் " எனும் நூலில் ஒரு கட்டுரையில் கூறியுள்ளார் .. 


உள்ளடக்கம் : சுதேசமித்திரன் - நாளிதழ் 19 அங்குல 
நீளமும் 12 அங்குல அகலமும் கொண்டதாக அமைந் 
திருந்தது . 8 பக்கங்களில் முதலிரண்டு பக்கங்கள் விளம்பரங் 
களைக் கொண்டிருந்தன . அடுத்த இரண்டு பக்கங்களில் 
சோதிடக் குறிப்புகளும் செய்திகளும் செய்திக் குறிப்புகளும் 
இடம் பெற்றிருந்தன . பிற பக்கங்களில் உலகச் செய்திகள் 
நாட்டு நடப்புகள் அரசாங்கத்தின் பொருந்தாச் செயல் 
பற்றிய கண்டனக் கட்டுரைகள் , பழமொழிகள் 
முதலானவை வெளிவந்தன . 8 பக்கங்களைக் கொண்டிருந்த 
சுதேசமித்திரன் 8 காலச் ( பத்தி ) செய்திகளுடன் தலை 
யங்கம் முதலியவற்றைத் தாங்கிவந்தது . தீவிரவாதிகளின் 
கருத்து மித்திர னால் ஆதரிக்கப்பட வில்லை ! நிதானயான 
வைதீகப் போக்கையே அது கொண்டிருந்தது ! 


259 


சுதேசமித்திர னில் தொடக்க காலத்தில் ஏராளமான 
ஆங்கிலச் சொற்களும் வடமொழிச் சொற்களும் பயன் 
படுத்தப்பட்டன . பிற்காலத்தில் , மிகுதியான வடமொழிச் 
சொற்கள் விரவிக்கிடந்தன ! 


திராவிடன் - நீதிக்கட்சியின் சார்பில் 1916 முதல் 
1931 வரை நடத்தப்பெற்ற தமிழ் நாளிதழ் ; 8 பக்கங்கள் 
கொண்டிருந்தது . நாட்டு நடப்புகள் , உலகச் செய்திகள் , 
புராணங்கள் ., சாதிச் சண்டைகள் , சீர்திருத்தம் பற்றிய 
குறிப்புகள் ஆகியன அடங்கி வெளிவந்தது . இது செய்தியும் 
கருத்தும் கொண்ட இதழாகத் திகழ்ந்தது ; சமுதாய விழிப் 
புணர்ச்சிக்காகத் தொண்டு செய்தது இதில் கண்ணோட்டம் . 
நிருபசாரம் போன்ற பகுதிகள் சிறப்பாக வெளியிடப் 
பட்டுள்ளன . 


“ சைமன் கமிஷனைப் பகிஷ்காரம் செய்வதற்கு அறி 
குறியாகச் சைமன் கமிஷன் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சி 
களையும் வெளியிடுவதில்லை என்று தேசிய பத்திரிகைகள் 
முடிவு செய்தன ... 

ஹிந்து சென்னை அரசாங்கத்தார் சைமன் கமிஷ 
னுக்குச் சமர்ப்பித்திருக்கும் யாதாஸ்தை வெளியிட்டிருக்கின் 
றது சுதேசமித்திரன் தன் இதழில் சைமன் கமிஷன் அங்கத் 
தவர்கள் சென்னைத் துறைமுகத்தில் இறங்கும் காட்சியின் 
படத்தை வெளியிட்டிருக்கின்றது ! இதுதான் சைமன் 
கமிஷன் பகிஷ்காரமா ? நல்ல பகிஷ்காரம் ; நல்ல பகிஷ் 
காரம் ! - என்று திராவிடன் ( 22-2-1920 ) இதழில் 
கேலியாகக் குறிக்கப்பட்டுள்ளது . 

தேசபக்தன் இதழ்க்குத் திரு . வி . க 1917 முதல் 
21 ஆண்டுகள் வரை ஆசிரியராக இருந்தார் . 10 பக்கங்கள் 
கொண்டு இது வெளியாகியது . சனிக்கிழமைகளில் மட்டும் 
12 பக்கங்களையும் , தொழிலாளர் அனுபந்தம் 4 பக்கங்கள் 
கொண்ட தனிப்பிரிவையும் கொண்டு வெளிவந்தது . 
தலையங்கம் , துணைத்தலையங்கம் , முக்கியமான செய் 


. 


திகள் , அரிமா நோக்கு என்னும் தலைப்பில் திறனாய்ந்து 
கூறப்படும் . 

தேசபக்தன் பக்கம் ஒன்றுக்கு 5 பத்திகள் கொண் 
டிருந்தது . தலையங்கங்களைத் திரு . வி . க . ஆசிரியக் 
கருத்து அல்லது , ஆசிரியக் கட்டுரை என்றே குறிப்பார் . 


" தமிழ் நாட்டில் தேசபக்தன் தான் தேசீய உணர்ச் 
சியை நேரிய முறையில் தமிழ்ப் பண்போடு கலந்து ஊட்டி 
வந்தது என்று வெ . திரு . சாமிநாத சர்மா , தேசபக்த னில் 
துணையாசிரியராக இருந்தவர் , கூறியுள்ளார் . 

திரு.வி.க தேசபக்த னில் வெளியான தம்முடைய 
தலையங்கங்களில் பலவற்றைத் தொகுத்துத்தேசபக்தாமிர்தம் 
( 1919 ) என்னும் முதல் தலையங்க நூலாக வெளியிட்டுள் 
ளார் தமிழில் . 

" தற்காலமுள்ள இந்திய ஆட்சிமுறையில் தரும் 
மில்லை என்பது எமது அனுபவத்திற் பெற்ற உண்மை . மற்ற 
வர் எம்மை என்ன செய்யினுஞ் செய்க . நாம் உண்மைக்கு 
மாறாக நடக்க மாட்டோம் . மனச் சான்றுக்கு விரோதமாக 
ஒழுகமாட்டோம் . தற்கால ஆட்சி முறையில் , மனித தரும 
மில்லை என்பதை எழுத எமது மனச் சான்று கூறுகிறது . 
இதைத் தடுக்க அநாகரிகச் சட்டங்களிருப்பினும் அவற்றை 
யாம் பொருட்படுத்த மாட்டோம் . இது திரு . வி . க . தேச 
பக்தன் 1-4-1920 இல் எழுதியுள்ள தலையங்கத்தில் 
கண்டிருக்கும் ஒரு பகுதியாகும் . 


திரு . வி . க . தேசபக்த னில் நாட்டுப்பற்று , மொழிப் 
பற்று ஆகியவற்றைப் பொது மக்கள் பெற்றுச் சிறக்கும் 
வகையில் தொண்டாற்றினார் . இலக்கியம் , சமுதாயம் , 
சமயம் பற்றிய தனிக் கட்டுரைகளைக் கொண்டு மக்கள் 
அறிவை வளர்க்க முற்பட்டார் . தொழிலாளர் நலனுக்கெனச் 
சிறப்புப் பகுதிகளைக் சொண்டு . தேசபக்தன் இதற்கு முன் 
எந்த நாளிதழும் செய்யாத சாதனை புரிந்துள்ளது . காலத் 
தோடு ஒட்டி புதுப் 

புதுச் சொற்களைப் படைத்து 


மக்களை ஏற்கச் செய்தது ; தமிழ் இதழுலகில் புரட்சி செய்து 
நல்ல தமிழுடன் தேசிய உணர்வைக் கலந்து ஊட்டியது ! 
திரு . வி . க . வின் தேச பக்த னின் முதல் பக்கம் நாள் 
தோறும் ஏதேனும் ஒரு வகையில் மாற்றம் கொண்டு புது 
மையாக வெளிவந்தது ! 

அன்றாடக் கொச்சைத் தமிழையே எழுத்துத் 
தமிழாக்கிவிடச் சிலர் முயன்று வந்த காலத்தில் , இலக்கண 
வரம்புக்குட்பட்ட எளிய தமிழே எழுத்துத் தமிழாகவும் 
பேச்சுத் தமிழாகவும் அமைய வழிவகுத்த பெருமை 
திரு . வி . க . வுக்கே உண்டு ! என்று திரு . மா . ரா . இளங் 
கோவன் எம் . ஏ . தமது முதல் நாளிதழ்கள் மூன்று எனும் 
நூலின் 170 ஆம் பக்கத்தில் கூறியிருப்பது போற்றத் 
தக்கதாகும் . 

கருத்துப்படம் , சிரிப்புப் பகுதி , சாணக்கியன் சொல் , 
நாள்தோறும் படம் , தினப்பலன் ஆகியனவற்றைக் கொண்டு 
தினத்தந்தி வெளி வருகிறது . பொது வாழ்க்கையிலும் , 
தனி வாழ்க்கையிலும் ஏற்படும் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி 
களும் , விபத்துக்களும் , குற்றங்களும் , நாட்டு நடப்புகளும் , 
விளையாட்டு போட்டி , பந்தயம் , லாட்டரி சீட்டு , தொடர் 
கதைகள் , படக் கதைகள் போன்றவையும் தினத்தந்தி யில் 
அகத்தியம் இடம் பெறுகின்றன . 


தினமணியின் வெளித் தோற்ற அமைப்பும் , பக்க 
அமைப்பும் , முதன்மைச் செய்திகளுக்கு அளிக்கப்படும் 
இடமும் , தலையங்கமும் , கட்டுரைகளும் ஒரு முறையான 
வடிவ அமைப்பைப் பெற்று பொலிவுடன் திகழ்கின்றன . 


மதுரையிலிருந்து மதுரை மணியும் , நாகர்கோவி 
லிருந்து குமரி முரசும் வஞ்சி நாடும் கோவையிலிருந்து 
நவ இந்தியாவும் , அவ்வப் பகுதியின் செய்திகளை அதிக 
மாகக் கொண்டு வெளியிடப்பட்டு வருகின்றன தீக்கதிர் - 
இந்தியக் கம்யூ னிஸ்ட் கட்சி ( மார்க்சிஸ்ட் ) தமிழ் மாநிலக் 
குழுவின் சார்பில் வெளிவரும் நாளிதழ் . தலையங்கமும் , 


. 


பவை 


கட்சிச் சார்பான கட்டுரைகளும் , தொழிற் சங்கச் செய் 
திகளும் நாள்தோறும் இதில் வெளியிடப்படுகின்றன . 

நாள்தோறும் வெளிவரும் இதழ்கள் தினமணி தினசரி 
தினகரன் |தினத்தந்தி தினச்சுடர் - தினமலர் - தினபதி 
இதில் , தினமணியும் தினத்தந்தியும் தினகரனும் காலை 
யில் வெளிவருகின்றன . பிற்பகல் எனும் இதழ் இரண்டு 
பக்கங்களைக் கொண்டு , 

கோவையிலிருந்து பிற்பகலில் 
10,000 படிகள் அச்சடிக்கப்பட்டு வெளியாகிறது . மாலை 
யில்- மாலை 
• மாலை முரசு , மாலை மலர் 

வெளியாகின்றன 
தினமணி , இனமணி , மதுரை மணி , தமிழ் மணி என் 

‘ மணி என்றும் பின்னொட்டைப் பெற்றுள்ளன . 
மக்கள் குரல் , நீதியின் குரல் என்பவை குரல் எனும் 
பின்னொட்டைக் கொண்டுள்ளன . 

தினத்தந்தியும் , மாலைமுரசும் மாவட்டந்தோறும் 
வெளியிடப்படுகின்றன . தினமணி சென்னை , மதுரை எனும் 
இரண்டு இடங்களில் இருந்தும் , தினமலர் திருநெல்வேலி , 
சென்னை . திருச்சி , மதுரை ஆகிய நான்கு இடங்களிலிருந்தும் 
தினகரன் - சென்னை , கோவை , மதுரை , திருச்சி ஆகிய 
நான்கு இடங்களில் இருந்தும் வெளிவருகின்றன . 

வட நாட்டில் பம்பாயிலிருந்து மராத்திய முரசு எனும் 
நாளேடு வெளியாகிறது . கர்நாடகத்தில் பங்களூரிலிருந்து 
தினச்சுடர் வெளியிடப்படுகிறது . 
பொதுவாக 

கொலை , கொள்ளை , சாவு , விபத்து 
போன்ற விறுவிறுப்பான செய்திகளை வெளியிடும் முறை 
யில் எல்லா நாள் இதழ்களும் ஒன்று போலவே அமைந்து 
காணப்படுகின்றன ! 

நாளொன்றுக்கு 1 ) 50 , 000 படிகளுக்குமேல் செலவழி 
யும் நாளேடுகள் பெரிய இதழ்கள் ( Big News Papers ) 
என்றும் , 2 ) 15,000 க்கு மேல் 50,000 ச்குள் செலவாவது 
நடுத்தர இதழ்கள் ( Medium News PaPers ) என்றும் 15,000 
படிகள் வரை செலவாவது சிறிய இதழ்கள் ( Small News 
Papers ) என்றும் அழைக்கப்படுகின்றன . 


முதல் 

வகைக்கு * தினத்தந்தி யும் தினமணியும் 
ரண்டாவது வகைக்கு மாலைமுர சும் , தினகரனும் , 
தினமலரும் மூன்றாவதுவகைக்கு தமிழ்நேசன் தமிழ்முரசு 
முரசொலி யும் விடுதலை யும் மக்கள் குரல் , மாலைமலர் 
ஜனசக்தி முதலியவற்றை எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 

புதிய செய்திகளை முந்தித் தருவதே நாளிதழ்களின் 
தனிச்சிறப்பாகும் . 

* சுதேச மித்திரன் , தினமணி , தினமலர் , மக்கள் 
குரல் போன்றவை மிதவாத போக்குடையவை ஜனசக்தி , 
தீக்கதிர் , விடுதலை போன்றவை தீவிரவாத போக்கு 
டையவை . தினத்தந்தி யும் மாலை முரசு ம் நடுத்தர போக் 

தினமல ரும் மக்கள் குரலும் அறிவு ஜீவிகளின் 
நலன்களைக் கோருபவவை ! தினமணி - தினத்தந்தி 
போன்றவை அதிக பக்கங்களுடன் குறைந்த விலையில் 
வெளியிடப்படுகின்றன ; வெள்ளிமலர் , ஞாயிறு மலர் இவை 
கள் இணைப்பாகத் தரப்படுகின்றது மாலைமுரசு படங்கள் 
நிறைந்து வெளியாகிறது காலைப் பதிப்பில் தினத்தந்தி யும் 
மாலைப்பதிப்பில் மாலை முரசு ம் மக்களைக் கவரும் 
வகையில் வெளியிடப் படுகின்றன . 


(குடையவை 


உலகச் செய்திகள் , உள்நாட்டுச் செய்திகள் , விளக்கக் 
கட்டுரைகள் " தினமணி யில் 

வெளியாகின்றது . ஞாயிறு 
தவிர பிற நாட்களில் தலையங்கமும் துணைத் தலையங் 
கமும் எழுதப்படுகின்றது . தினத்தந்தியில் தலையங்கம் 
எப்போதாவது வெளிவரும் ! 


முரசொலி யை நிறுவியவர் கலைஞர் கருணா நிதி . 
தற்போது முரசொலி மாறன் ஆசிரியராகி உள்ளார் . கழகச் 
செய்திகளுடன் உலக முக்கிய செய்திகளுடன் , உடன் பிறப் 
புக்கு மு.க. எழுதி வரும் மடலுடன் , நாள்தோறும் வெளி 
வரும் தி.மு.க. சார்புள்ள கருத்திதழாகும் . சென்னையிலும் 
மதுரையிலும் முதலில் வெளியாகியது . தற்போது சென்னை 
யில் மட்டும் வெளியிடப்பட்டு வருகிறது . விடுதலை - திரா 


விடர் கழகச் சார்பில் , திரு . கி . வீரமணியை ஆசிரியராகக் 
கொண்டு , முதல் பக்கத்தில் அன்றாட முக்கியச் செய்தி 
களும் , இரண்டாம் பக்கத்தில் தலையங்கமும் , 

பொதுச் 
செயலாளரின் சுற்றுப் பயணச் செய்திகளும் , பெரியாரின் 
பொன் மொழிகளும் கொண்டு வெளிவரும் கருத்திதழாகும் . 
இது சீர்திருத்த எழுத்தில் , நீண்ட காலமாகத் தொடர்ந்து 
வெளியிடப்பட்டு வருகிறது . 

தமிழ் இதழ்களின் முன்னோடிகளில் ஒருவரான சேலம் 
பகடாலு நரசிம்மலு நாயுடு அவர்கள் தெரிவித்துப் போயிருப் 
பதை நாம் உன்னிப்பாகக் கவனித்து மனத்தில் இருத்த 
வேண்டும் ! இந்து பத்திரிகைக்கு முன் நான் சேலத்தில் 
* சுதேசாபி மானி பத்திரிகையை ஸ்தாபித்து நஷ்டமடைந் 
ததில் அப்பத்திரிகை மறைந்தது . பிறகு 1881 ஆம் வருஷம் 
கலாநிதி பத்திரிகையை ஸ்தாபித்து வந்ததில் நாளது 
வரையில் ரூ . 7000 நஷ்ட மடைந்திருக்கிறேன் . இத்துடன் 
எனக்கு ‘ எடிட்டர் சம்பளமும் சேர்த்தால் 

ரூ .10,000 
நஷ்டம் இருக்கும் ! - ( தட்சிண இந்து சரித்திரம் ) . 

அநேக இதழ்கள் நன்றாக நிலைத்து நின்ற பின்னரும் 
தொடர்ந்து வெளியாக வில்லை . 100 ஆண்டுகளுக்கு மேல் 
சிறப்புடன் வெளிவந்த மெட்ராஸ் மெயில் நிறுத்தப்பட்டு 
விட்டது ! சுதேசமித்திர னுக்கும் இதேகதி ஏற்பட்டு 
விட்டது ! லோகோபகாரி 

ஆண்டுகள் வரை 
ஆசிரியர்களால் தொடர்ந்து வெளியிடப்பட்டு 
வந்துங்கூட நீடிக்கவில்லை . திராவிடன் , நவசக்தி 
முதலான இதழ்கள் பல ஆண்டுகள் வரை புகழ்பெற்ற 
ஆசிரியர்களால் நடத்தப்பட்டும் இடையில் துவண்டு 
விட்டுள்ளன . 

ஆனந்த போதினி சிறந்த இலக்கிய மாத 
இதழாகப் புகழ்பெற்றும் 50 ஆண்டுகளுக்குள் நிறுத்தப் 
பட்டு விட்டது ! 
சிறந்த ஆலை முதலாளியாக இருந்த கருமுத்து தியாக 

செட்டியாரால் மதுரையில் நடத்தப்பெற்ற 
• தமிழ்நாடு -நாளிதழ் , பல லட்ச ரூபாய் இழப்புக்குப் பிறகு 


பல 


200 


நிறுத்தப்பட்டு விட்டது ! தமிழே தெரியாத கோயங்காவிற் 
குச் சொந்தமாகிய தினமணி ஆசிரியர்கள் மாறினும் நல்ல 
நிர்வாகத் திறமையின் கீழ் தொடர்ந்து சிறப்புற்று நடை 
பெறுகிறது ! 

தமிழ் இதழ்களில் முற்காலங்களில் படங்கள் வரி 
கோட்டு உருவங்களாகப் (Line sketches ) பதிக்கப்பட்டன . 
பின்னர் வெவ்வேறு வகையில் எழுதப்பட்டன . இவ்வகையில் 
ஓவியர்களாக எஸ் . ஆர் . சர்மா . ஆச்சாரியா , மாலி , கோபு . 
ஏ . கே . சேகர் , ஸ்ரீதர் , சந்திரா , மணியன் எஸ் . இராஜம் போன் 
றோரின் கைவண்ணம் இதழ் வாயிலாகத் துவக்கமாயிற்று . 
கதை கட்டுரைகளுக்கு ஏற்ற படங்களுடன் இதழ்கள் வெனி 
வரலாயின . இதழ்கள் மலர்கள் வெளியிடத் தொடங்கின . 

மலர்கள் - பொங்கல் மலர்களாக முகிழ்த்து , தீபாவளி 
மலர்களாக வளர்ச்சியுற்றன . 

இவைகளுள் அந்தந்த ஊர்களின் தனிச் சிறப்பும் . 
கோயில் சிறப்பும் , சிற்பச் சிறப்பும் தனித்தனியே விளக்கப் 
பட்டன . தமிழர்களின் ஆடை அணிவகைகள் பற்றியும் 
கட்டிடக் கலை பற்றியும் சிறப்புக் கட்டுரைகள் இதழ்களில் 
வெளிவரலாயின . இந்தியாவிலுள்ள அஜந்தா , எல்லோரா . 
சிற்றன்னவாசல் , இலங்கையிலுள்ள சிக்கிரியா ஆகியவற்றி 
லுள்ள சுவர் ஓவியங்களும் , புடைப்பு ஓவியங்களும் , வண்ண 
ஓவியங்களும் , ஓவியர்களால் வியப்புறும் வகையில் சித்தரிக் 
கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டன . இவை இதழ்களால் 
ஏற்பட்ட பெருத்த இலாபமாகும் . 

முற்காலத் தமிழ் இதழ்கள் வாயிலாகச் சிறுவர் பகுதி , 
பெண்கள் பகுதி , சிறுகதை பகுதி . நாவல் பகுதி , கட்டுரை 
பகுதி எனப் பாகுபடுத்தப்பட்டு வெளியிடப்பட்டன . இவ் 
வாறு பல துறை அறிவு வளர வாயிலாக அவை அமைந்தன . 
கட்டுரை , சிறுகதை , தொடர் கதை , நாடகம் 
பல பகுதிகள் இதழ்களில் இடம் பெறலாயின . புதியதாக 
வெளிவரும் நூல்களைப் பற்றியும் மதிப்புரை செய்யப் 
பட்டன . 


போன்ற 


. 


300 


ஆங்கில இதழ்களிலும் பிறமொழி இதழ்களிலும் வெளி 
யாகும் புதிய முறைகளும் , புதிய உத்திகளும் தமிழ் இதழ் 
களிலும் ஏற்ற வகையில் பயன்படுத்திக் கொள்ளப்பட்டன . 
• விவேக சிந்தாமணி இதழில் திரு . இராஜம் ஐயர் எழுதிய 
கமலாம்பாள் சரித்திர மும் பஞ்சாமிர்தம் இதழில் 
திரு . மாதவய்யா எழுதிய பத்மாவதி சரித்திரமும் தொடர் 
கதைகளாக வெளி வந்தன . 

திறனாய்வு : இதற்கு முன்னர் குறிப்பிட்டுள்ளபடி 
முதற்சாலத் தமிழ் இதழ்களின் ஆசிரியப் பொறுப் பேற்றிருந் 
வர்சளுக்குத் தமிழ் இலக்கியம் தெரிந்து இருந்தது . உடன் 
ஆங்கில இலக்கியத்தையும் பிற இலக்கியங்களையும் அறிந்து 
இருந்தனர் . ஆகவேதான் அவர்கள் எழுதியுள்ளவை அனைத் 
தும் தமிழ் மரபு குன்றாமல் எழுதப்பட்டுள்ளன . 

19 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 20 ஆம் 
நூற்றாண்டின் இடைப் பகுதி வரையில் தமிழ் இதழாசிரியர் 
களாக அமர்ந்தவர்கள் கூடியவரை தமிழ் மரபு குன்றாமலே 
எழுத்தாற்றலைப் புலப்படுத்தி வந்துள்ளனர் . அவர்களது 
புலமையும் அறிவுக்கூர்மையும் பொறுப்புனர்ச்சியும் அவர்தம் 
நடையால் நன்கு புலப்படுத்தப்பட்டுள்ளன . 

* மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் என்று பெயர் சூட்டிக் 
கொண்டவர்களுக்குத் தமிழ் இலக்கியத்தை அறிந்து கொள்ள 
வேண்டும் என்ற ஆர்வமில்லை ! அவர்கள் கற்ற அரை குறை 
ஆங்கில அறிவை வைத்துக் கொண்டே , தமக்கு ஓரளவு 
தெரிந்திருந்த தமிழைக் 

புதுமை 

கூட்ட 
முற்பட்டனர் ! 

" மேனாட்டு ஆசிரியர்களுக்கும் நம் நாட்டு எழுத்தாளர் 
களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் ஒன்றுண்டு அவர்கள் 
தங்கள் மொழியிலுள்ள இலக்கிய நூல்களைக் கரை கண்டவர் 
கள் ; மரபு வழுவாமல் எழுதத் தெரிந்தவர்கள் . நம் நாட்டின் 
எழுத்தாளர்களுக்குத் தமிழ் இலக்கியத்தின் ஒரு மூலை கூடச் 
சரிவரத்தெரியாது . அங்ஙனம் தெரியாததைப் பெருமையாகக் 
கூடப் பேசிக்கொள்கிறார்கள் ! 


கொண்டு 


பி . ஏ . 


நாம் 


பக் , இங்க 
sdi 
தமிழிலுள்ள இலக்கியங்களின் பெயர்கூடத் தெரியாத 
எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் இந்தத் தமிழ் நாட்டில் 
ஆசிரியர் களாக இருக்கிறார்கள் என்று திரு . கி . வா . 
ஜகன்னாதன் ( கலைமகள் 

ஆசிரியர் ) பாரதமணி 
22-1-1939 இதழில் தெரிவித்திப்பது இன்றும் பொருத்த 
மானதாகவே உள்ளது ! 

" அநேக பத்திரிகைகள் நன்றாய் நடத்தப்படாமல் 
லக்கணப் பிழைகள் , அச்சுப் பிழைகள் நிரம்பிய தாயும் , 
சமாசாரம் அதிகமாயிராமல் வீண் வார்த்தைகள் பலவாயு 
மாயிருப்பதால் அநேகர்கள் பத்திரிகைகளைக் கைசோர 
விடுகிறார்கள் - என்று திரு . வி நடராஜ் ஐயர் 
( லோகோபகாரி ஆசிரியர் ) கூறி யுள்ளதை 
நினைத்து பார்க்க வேண்டும் . இவர் இந்து தியாலஜிகல் 
பள்ளியில் பணியாற்றியவர் . மேலும் , இவர் இதழின் தமிழ் 
நடை , சந்தாதாரர்கள் ஊக்குவிப்பு முதலியனவற்றைப் 
பற்றியும் திட்டவட்டமானக் கொள்கைகளைத் தமது 
லோகோபகாரி யில் வெளியிட்டுள்ளார் . 

தமிழ் ஜனங்களுக்கு “ சுதேச மித்திரன் அறிவைப் 
பரப்புகின்றதா ? அல்லது ஆங்கிலப் பாஷையைப் பரப்பு 
கின்றதா ? ஸ்வய பாஷையை ஆதரியாத பத்திரிகைகள் 
ஸ்வதேசத்தை எங்ஙனம் முன்னேற்றத்திற்குக் கொண்டு 
வரப் போகின்றனவோ தெரியவில்லை ! ... 

சுதேச மித்திரன் தன்னுடைய பிற பாஷா நடையை 
யும் தன்மையையும் அனுசரித்து வருமானால் , 
வேண்டிய வேலை செய்து முடித்தாகி விட்ட தென்றும் , 
இனிமேல் அதற்கு நமது தமிழ் நாட்டில் வேலையில்லை யென் 
றும் நாம் விசனத்துடன் வெளியிடவேண்டியிருக்கிறது 


அது செய்ய 


சுதேசமித்திரன் பத்திரிகை தேசீயத்தைப் பற்றியும் 
இலக்கியத்தைப் பற்றியும் செய்திகளும் கட்டுரைகளும் வெளி 
யிட்டது . இலக்கணத்தைப் பற்றி அந்தப் பத்திலின்கயில் 


பணியாற்றியவர்கள் கவலைப்படவே இல்லை ! அது அவர் 
களுக்குத் தெரியாதது ! அவர்கள் படித்தது ஆங்கிலமும் 
சமஸ்கிருதமும் தான் . அந்த அறிவைக் கொண்டு சில சம்பிர 
தாயச் சொற்களைக் கலந்து தமிழ் எழுத்துக்களில் பத்திரி 
கையை அச்சிட்டார்கள் ! சோமலெ தமிழ் இதழ்கள் , 
பக் . 14. மேலும் அவரே . கதை நாடகம் , பத்திரிகை , 
அச்சகம் , இவ்வாறு மொழித்துறையில் , ஈடுபட்ட அனைவரும் 
மொழிப்பயிற்சி உடையவர்களாயிருத்தல் இன்றியமையாதது 
என்றும் மேற்படி நூலில் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார் . 


" ஏராளமான நாள் இதழ்கள் தமிழில் வெளி வந்துங் 
கூட அவற்றின் தரம் உயர்ந்ததாக இல்லை என்றும் 
அவரே தெரிவித்துள்ளார் . 


"“ இலக்கிய இதழ்கள் மொழிக்கு விதை நெல்லைப் 
போன்றவை - நாளைய இலக்கிய முயற்சிகளைப் பயிர் 
செய்ய இவை உதவுவதைப் போலவே வேறெவையும் உத 
மாட்டா என்கிறார் திரு . நா . பார்த்தசாரதி . செய்திகளை 
உள்ளது உள்ளபடி தருவது , தனக்குச் சரியெனப் பட்டதை 
அச்சம் ஆதரவு கருதாமல் எழுதுவது இவையெல்லாம் இங்குத் 
தொண்டாக மதிக்கப்படவில்லை ! திடுக்கிடும் பரப்பரப்பான 
தகவல்கள் , உணர்ச்சியைத் தூண்டும் செய்திகளை இவற்றை 
வைத்து வணிகம் செய்வது பத்திரிகை தொழிலாகி விட்டது ! 
என்று டாக்டர் அம்பேத்கார் முன்னரே இதழ்களைப் பற்றி 
கணித்து எச்சரித்துள்ளார் . 


இலக்கணம் என்று ஒன்றிருப்பதைத் தமிழ் இதழ்கள் 
நினைத்துப் பார்ப்பதே இல்லை ! ஒற்றுக்கள் , 

பன்மை 
விகுதி , மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் , வல்லின 
இடைடயின வேறுபாடுகள் முதலியவற்றை இதழ்கள் கண்டு 
கொள்வதே இல்லை ! இப்பிழைகள் யாவும் மொழியறிவு 
இல்லாத இதழாசிரியரின் குறைகளே யாகும் - என்று வலி 
யுறுத்திக் கூறுகிறார் திரு . இரா . கோதண்டபாணி , தமது 
இதழியல் எனும் நூலின் 210 ஆம் பக்கத்தில் . 


மொழி பரப்புதலுக்கு இதழ்கள் வலிமையான சாதனங் 
களாகும் . அவை பரப்பும் தவறான மொழியமைப்பு வழக் 
கிற்கு வரும்போது மொழிக் கொலையாக முடிந்து விடும் ! 
தாய் மொழியின் முறையான வளர்ச்சியை 

வணிகக் காற் 
றில் பறக்க விட்டு விட்டுச் சந்தடிச் சாக்கில் வந்தது இலாப 
மெனக் கருதுவது மொழியிதழ்களுக்கு நல்லதன்று என்று 
அவரே மேலும் ஆய்ந்து எச்சரித்துக் கூறியுள்ளதை இதழா 
சிரியராக வந்துள்ளவர்களும் இனிவர இருப்பவர்களும் 
மறவாமல் கவனத்தில் கடைபிடித்து ஒழுகி வர வேண்டும் ! 


ஓர் இதழின் ஆசிரியராகப் பொறுப் பேற்று நடத்து 
பவர்க்கு , அது எந்த மொழியில் நடத்தப் பெறுகிறதோ ,, 
அம் மொழியின் இலக்கியமும் இலக்கணமும் நன்கு தெரிந் 
திருக்க வேண்டும் . தொடக்கத்தில் போதிய தேர்ச்சியில்லா 
திருக்கு மானாலுங்கூடப் பின்னராவது அம்மொழி இலக்கியங் 
களைப்பற்றி அவர் நன்கு கற்றறிந்து கொள்ள வேண்டும் 
அதன் நவீன போக்குகளை எல்லாம் கூர்ந்து அறிந்து 
கொள்ள வேண்டும் . 


ஓர் இதழை நடத்துபவர்க்கு அம்மொழியின் பெருமை 
யும் மேன்மையும் சிறப்பும் குன்றாமல் பாதுகாக்கும் உள்ளம் 
இருக்க வேண்டும் . அவர் விழுமிய நோக்கங்களைக் கொண்ட 
வராகத் திகழவேண்டும் . தாம் நடத்தும் இதழை தரங்கெடா 
மல் விழிப்பாகப் பாதுகாக்க வேண்டும் . ஓர் இதழானது 
வாழ்விற்கு வேண்டிய இன்றியமையாத தத்துவக் கூறுகளை 
எடுத்துச் சொல்வதால் ஆசிரியராகவும் , செவிக்கினியகளை , 
சிந்தனைக் கினியவைகளைத்தேடி உற்ற காலத்தில் மகிழ்ச்சி 
யுடன் அளிப்பதால் தாயாகவும் , நற்கல்விகளைப் பருவ 
பேதங்களுக்குத் தகுந்தவாறு பயிற்றுவிப்பதால் தந்தையாக 
வும் , குற்றங்களை எடுத்துக்காட்டித் திருத்தங்கள் . 
செய்வதால் நண்பராகவும் , உள்ளதை 
எடுத்துக்கூறி குற்றம் செய்பவரைத் தண்டித்தும் நியாயமாசு 
நடப்பவரைப் போற்றிப் பெருமைப்படுத்துவதால் நீதிபதி 
யாகவும் அயலிடத்துச் செய்திகளை உய்த்து உணர்ந்தும் 


உள்ளபடி 


304 


சேகரித்தும் அறிவிப்பதால் தூதராகவும் விங்குகிறது என்று 
புகழப்படுகிறது ! 

மூலதனமுள்ளவர்களால் இதழ்கள் தோற்று விக்கப் 
படுகின்றன என்றாலும் , ஆசிரியப் பொறுப்பேற்கும் தகுதி 
வாய்ந்த பெருமக்களால் அவை சிறப்பாக வகுத்தும் 
தொகுத்தும் அமைத்தும் எழிலாக 

கொண்டுவரப் 
படுகின்றன ஆசிரியர்களாலும் எழுத்தாளர்களாலும் அது 
அணி செய்யப்பட்டாலும் அவை படிப்பவர்களாலும் சந்தா 
தாரர்களாலும் வளர்க்கப்படுகின்றன . 


இதழ்கள் அவசர அவசரமாக உரிய காலத்திற்குள் 
வெளிக்கொண்டுவரப் படுகின்றன . ஆகவே , அவைகளில் 
வெளிவருபவை அவசர இலக்கியமாகக் கருதப்படுகின்றன ! 
இதழ்களைப் படிக்காதவன் அரை மனிதனே என்று விளிக்கப் 
படுகிறான் ! 


5 


எந்த நாட்டில் இதழ்கள் வெளிவரவில்லையோ , அந்த 
நாடு பேச்சற்ற ஊமை நாடென்று கூறப்படுகிறது ! எந்த 
நாட்டில் இதழ்களை அடக்குகிறார்களோ , அந்த நாட்டில் 
வாக்கு உரிமையை அடக்கியதாகவே கருதவேண்டும் ! 


, 


தமிழ் இதழ்கள் - துவக்க காலத்தில் அதை நடத்துபவர் 
களின் படிப்பு , மொழிப்பற்று அவர் சார்ந்துள்ள இனம் , 
சமயம் , சமூகம் , கட்சி ஆகியவற்றிற்கு ஏற்பவே பெயர் 
சூட்டப்பட்டன . இப்போது ஏற்பட்டிருப்பது போன்ற 
தூயதமிழ்ப்பற்றும் சமயச் சார்பற்ற போக்கும் அக்காலத் 
தில் இல்லை என்பது உண்மையே . 


தெரிந்து 


தமிழ் இதழ்களின் வேகமான வளர்ச்சிக்கு , மக்களின் 
படிப்படியான கல்வி வளர்ச்சியும் , புதியதைத் 
கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் , சமூக சமயவிழிப் 
புணர்ச்சியும் , அரசியலில் ஈடுபாடும் , உலகில் ஏற்பட்ட 
பெரும் போர்களும் , இந்தியாவில் ஏற்பட்ட உரிமைக் 
கிளர்ச்சியின் பின் விளைவுகளும் காரணங்களாகும் . 


h 


5ds 


உலக 


தெளிந்த எண்ணமும் தேர்ந்த சிந்தனையும் , தாம் 
அறிந்தவற்றைப் பிறர்க்குத் தெரிவிக்க வேண்டிய உந்து 
தலும் , அச்சு சாதனங்களின் வளர்ச்சியும் , அவர்தம் 
உணர்ச்சியைக் கிளர்ந்தெழச் செய்தன ; எழுத்தார்வத்தைப் 
பெருக்கின . 

உலகில் பல நாடுகளில் ஏற்பட்டு வந்த மறுமலர்ச்சியும் , 
மேன்மையும் , இந்நாட்டையும் முன்னுக்குக் கொண்டுவர 
வேண்டும் என்ற தாக்கமும் ஒன்று சேர்ந்து கொண்டன ! 

படித்த வர்க்கம் , படியாத பாமரர்களை விழிப்படையச் 
செய்தால் தான் தம் நாடு முன்னேற வழி பிறக்கும் என்று 
கண்டு கொண்டது ! ஆகவே , 

நடவடிக்கைகளை 
உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா 
மேலெழுந்தது . 

உலகப் போர்கள் ஏற்பட்டபோது செய்தி இதழ்களின் 
தேவையும் இன்றியமையாமையும் உய்த்து உணரப்பட்டன . 
அதனால் அவை செழித்து வளரத் தொடங்கின . 

விடுதலையார்வம் இங்கு மேலோங்கி நின்ற காலத்தில் 
இந்நாட்டில் எல்லா வகை இதழ்களும் நல்ல வளர்ச்சியைப் 
பெற்றன . 

உலகின் நானா பக்க செய்திகளைத் தந்தியாலும், 
கம்பில்லா ஒலிபுரப்புச் சாதனங்களாலும் உடனுக்குடன் 
தெரிந்து கொள்ள வழியேற்பட்டது ! இவை காரணமாக 
இதழ்களுக்கு நல்ல செய்திகளும் தீய செய்திகளும் கிடைத் 
தன . அவற்றை இதழ்கள் தங்களது நீக்குப் போக்குக்கு ஏற்ப 
வெளியிட்டன . இவற்றைப் படித்தவர்கள் , படியாதவரிடம் 
தாம் தெரிந்து கொண்டதைப் பரப்பினார்கள் . இதனால் 
போர் நடந்த காலம் பொற்காலமாகக் கருதப்படுகிறது . 

உலகெங்கும் நடந்த உரிமைப் போரில் மக்கள் தங்கள் 
வசதிக்கு ஏற்றபடி பங்கெடுத்துக் கொண்டனர் . இந்திய 
மக்களும் இதில் சோடை போகவில்லை ! போர்க் காலங் 
களிலும் அதற்குப் பின்னரும் இதழ்கள் புற்றீசல் போல் 

த.இ.வ -20 


06 


கிளம்பத் தொடங்கின . அவை போர்க் கருவிகளில் ஒன்றா 
கவே கருதப்பட்டன ! இதழ்களின் ஆசிரியர்களாக இருந்தவர் 
களில் சிலபேர் , உரிமைப் போரில் நேரிடையாகவும் கலந்து 
கொள்ள முற்பட்டனர் . போர்ப் பரணியில் மக்களை அணி 
சேர்க்கவும் தொடங்கினர் . ஒரு சில ஆசிரியர்கள் இதன் 
காரணமாகச் சிறை சென்றனர் ; சிலர் காரசாரமாக எழுதி 
விட்டு எங்கு கைதியாகி விடுவோமோ என்று அஞ்சி வேறு 
இடங்களுக்குச் சென்று தஞ்சம் புகுந்தனர் ! 


தனிச் சிறப்பு 


இந்தியத் துணைக்கண்டத்திலே உள்ள மொழிகளில் 
முதன் முதலில் உரோம வரிவடிவில் ( Roman Script ) கி . பி . 
1554 இல் கார்ட்டில்லா எனும் வினாவிடை வெளியீட்டில் 
இடம் பெற்றது தமிழ்மொழிதான் ! அடுத்து கி . பி . 1578 

அச்சிட்டப்பட்ட தம்பிரான் வணக்கம் எனும் சிறு 
வெளியீடு , தமிழ் 

தமிழ் வரிவடிவில் 

வரிவடிவில் அச்சிடப்பட்ட முதல் 
நூலாகும் . பின்னர் அச்சுத்துறையில் தேர்ச்சிய பெற்ற 
தமிழர்கள் தான் , இந்தியா முழுவதிலும் உள்ள அச்சகங் 
களில் சில ஆண்டுகளுக்கு முன்வரை நிர்வாகிகளாகப் பொறுப் 
பேற்றுத் திறம்பட நடத்திவந்துள்ளனர் . 


இல் 


1 


தமிழில் தோன்றிய முதல் மாத இதழ் தமிழ் மாகசீன் 
( 1831 ) ; முதலில் 

வெளியான மாத இருமுறை இதழ் 
உதயதாரகை ( 1841 ) ; முதல் மாத மும்முறை இதழ் . 
லோகோபகாரி ( 1895 ) ; முதல் வார இதழ்- தினவர்த் 
தமானி ; முதல் வார இருமுறை 

இருமுறை இதழ் சுதேசமித் 
திரன் ( 1887 ) ( 1851 ) ; முதல் காலாண்டு இதழ் - ஐந்து 
வர்த்தமான சாரம் ( 1900 ) முதல் அரையாண்டு இதழ் - 
தமிழ் விவசாய சஞ்சிகை ( 1938 ) ; முதல் ஆண்டு இதழ் 
அறிவுச்சுடர் ( 1941 ) . ஆனால் , முதல் நாளிதழ் எது 
என்பதில் சிலருக்கு ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது . இந்தியா 
விலேயே முதன் முதலில் இந்திய மொழிகளில் இந்தியப் 
பத்திரிகைத் தொழில் ( 1935 ) பற்றி . - தமிழில் நூல் 


307 


எழுதியவர் திரு . வி . நா மருதாசல கவுண்டர் ஆவர் . இவர் 
எழுதிய நூலில் தினவர்த்தமானி தான் முதல் நாளிதழ் 
என்று தவறாகக் குறிப்பிட்டுள்ளார் . இதற்குக் காரணம் 
தின வர்த்தமானி என்ற பெயர் அப்படி பொருள் கொள் 
ளும்படி செய்துள்ளது . அடுத்து " வீராசாமி செட்டியார் 
என்பவர் தினவர்த்தமானி என்ற நாளிதழைத் தொடங்கி 
நடத்தி வந்தார் என்று திரு.கி . வா . ஜகன்னாதன் , தமது 
நாடும் ஏடும் எனும் கட்டுரையில் , ஐந்தாவது உலகத்தமிழ் 
மாநாட்டு மலரில் , 125 ஆம் பக்கத்தில் உண்மைக்கு மாறாக 
எழுதியுள்ளார் . 


உண்மையில் னவர்த்தமானி என்பது 

நாளிதழ் 
அன்று . வார இதழ்தான் என்பதை ரெவ் . மர்டாக்கின் நூல் 
விவரப்பட்டியலில் குறிப்பிடுவதிலிருந்து எடுத்துக்காட்டி 
மெய்ப்பிக்கப் பட்டிருக்கிறது . • தினவர்த்தமானி எனும் 
வார இதழில் துணை ஆசிரியராக இருந்தவர் தான் திரு . 
வீராசாமி செட்டியார் . லலிதபிரசனோதயா ( 1887 ) எனும் 
இதழ்தான் முதல் நாளிதழாகும் என்று அரசாங்கத் தாய் 
மொழி இதழ் அறிக்கையில் கண்டுள்ள குறிப்பை ஆதார 
மாகக் கொண்டு திரு . பெ . சு.மணி கூறுகிறார் . அக்காலத்தில் 
மாத , வார இருமுறை இதழ்களை நடத்தி வருவதே பெரும் 
பாடாக இருந்தபோது லலித பிரசனோதயா எனும் 
சமய இதழாகக் கருதப்படும் ஒன்று 150 படிகளே அச்சிடப் 
பட்டது , எப்படி நாளேடாக வந்திருக்க முடியும் ? இதழைப் 
பாராமலே , அது ஒரு இந்து சமய நாளிதழாக இருக்கலாம் 

ஊகத்தின் அடிப்படையில் கூறுவது சரியானதாகக் 
தோன்றவில்லை ! 


என் 


அடுத்து * சுதேசமித்திரன் தான் முதல் தமிழ் நாளிதழ் 
என்று கொள்வதும் ஒப்புக் கொள்ளக் கூடியதன்று . ஏனெனில் 
1887 வரை சுதேசமித்திரன் வார இருமுறை இதழாக 
1120 படிகள் அச்சடிக்கப்பட்டு நடத்தப் 

நடத்தப் பெற்றுள்ளது ! 
1889 இல் தான் அது நாளிதழாக மாற்றப்பட்டது . 


508 


| 1 


1880 இல் 

தியாக நாடு என்னும் இதழ் , , ! நாகர் 
கோவிலிலிருந்து திரு . டி . ஜி . ஜோஸப்பால் நடத்தப் 
பெற்றது என்று திரு . இரணியல் இரவி எனக் கெழுதிய 
மடலில் குறிப்பிட்டுள்ளார் . இலங்கையில் 1886 இல் 
இலங்கைத் தினவர்த்தமானி திரு . ரி . எஸ் . இராஜ 
பிள்ளையால் முதல் தமிழ் நாளிதழாக எடுத்த எடுப்பிலேயே 
வெளியிடப் பட்டுள்ளது . இவ்விரண்டையும் அடுத்துதான் 
சுதேச மித்திரன் 1889 இல் தான் நாளிதழாக வெளியாகி 
யுள்ளது என்று திட்டவட்டமாக முடிவு கட்டலாம் . 


- 


கிறிஸ்தவ சமயத்தினர் தான் முதலில் தமிழில் இதழைத் 
தொடங்கியவர்களாவர் இவர்களால் மாத , மாதமிருமுறை . 
மும்முறை , வார , வார இருமுறை இதழ்கள் நடத்தப்பெற் 
றுள்ளன . இவர்கள் தங்கள் இதழ்களின் பெயர்களை - 
மாசாந்திர சாட்சி , ( 1911 ) மாதக் கடிதம் ( 1913 ) 
• மாதத்தோழி ( 1929 ) , தினசரிவேதவாசிப்பு (1948) என்று 
அமைத்துள்ளனர் . இவர்களால் நாளிதழ் ஒன்று நடத்தப் 
பெற்றதாகத் தெரிய வரவில்லை . 


* திருக்குறளும் நாலடியாரும் சேர்த்து 1812 இல் 
மாசத் தினச்சரிதை யின் அச்சுக்கூடத்தில் அச்சிடப் 
பட்டுள்ளது , 

இதனை எனது அச்சும் பதிப்பும் ( 1980 ) 
எனும் நூலிலே அச்சுப் படிமைசெய்து வெளியிட்டுள்ளேன் . 
இதனைக் கண்ட எனது நண்பர் திரு . அ . மா . சாமி , 
" முதல் தமிழ் இதழ் 1812 ஆம் ஆண்டிலேயே 
வெளிவந்து விட்டது என்று தமது " தமிழ் இதழ்கள் 
தோற்றம் வளர்ச்சி எனும் 

147 ஆம் 
பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் . மேலே காட்டியுள்ளபடி 
கிறிஸ்தவ சமயத்தினரால் இதழ்கள் வெளியிடப்பட்டி 
ருக்கின்றனவே ஒழிய , மாசத் தினச் சரிதை என்ற பெய 
ரால் எந்த இதழும் அச்சிடப்பட்டுள்ளதாக அவர்களாலோ , 
அல்லது திரு . மர்டாக்கின் நூல் - விவரப் பட்டியலிலோ , 
அரசாங்க மொழி பெயர்ப்புத் துறையினராலோ அறிவிக்கப் 
பட்டில்லை ! ஆகவே , இப்படி வெளியிடப்படாத ஒன்றின் 


நூலின் 


பெயரை வைத்துக் கொண்டு , ஊகத்தின் அடிப்படையில் 
வெளியிடப்பட்டிருப்பதாகக் கொள்வது அடிப்படையற்ற 
கூற்றாகும் ! ஒன்று அவ்விதழை நேராகக் கண்ட பிறகு , 
புதையலைக் கண்டு பிடித்ததுபோல பெருமிதத்துடன் கூறு 
தல் தக்கதாகும் . அல்லது யாரால் எங்கு எக்காலத்தில் 
அவ்விதழ் வெளியிடப்பட்டிருக்கிறது , எந்தப் பட்டியலில் 
அது இடம் பெற்றிருக்கிறது என்ற சான்றுகளைக் காட்டி 
மெய்ப்பிக்க வேண்டும் . இவ்விரண்டு அடிப்படை ஆதாரங் 
கள் இல்லாமல் , மாசத் தினச் சரிதை எனும் இதழ் வெளி 
யிடப்பட்டிருப்பதாகவும் , இவ்விதழின் பெயரைக் கொண் 
டுள்ள அச்சகத்தில் தான் திருக்குறள் அச்சிடப்பட்டிருக் 
கிறது என்று வாதிப்பதும் முறையானதாகக் 

கொள்வதற் 
கில்லை ! 


சுதேசமித்திரன் 1882 இல் வார இதழாகத் தொடங் 
கப்பட்டு , வார இருமுறையாக நடத்தப் பெற்று , 1889 இல் 
நாளிதழாக வளர்ச்சியுற்றுள்ளது . ஆகவே , இதற்கு முன்பு 
நாளிதழாகப் பதியப்பட்டு , வெளியாகியுள்ள தியாக நாடு , 
இலங்கை தினவர்த்தமானி இதழ்களையே முதலில் வெளி 
யான நாளிதழ்களாகக் கருத வேண்டும் . 

1838 இல் பாலியர் நேசன் எனும் முதல் தமிழ்ச் சிறுவர் 
இதழ் , யாழ்ப்பாணத்தில் 

வெளியாகியுள்ளது . 

இதற்கு 
அடுத்தபடியாகத்தான் பிற மொழிகளில் சிறுவர் இதழ்கள் 
வெளிவரத் தொடங்கின . 1840 இல் பால தீபிகை எனும் 
மற்றொரு சிறுவர் இதழ் , நாகர்கோவிலிலிருந்து வெளி 
யிடப்பட்டுள்ளது . 


1860 இல் தொடங்கப்பட்ட அமிர்த வசனீ இதழ்தான் , 
தமிழில் வெளியான 

முதல் மகளிர் 

இதழாகும் . மாதர் 
போதினி எனும் இதழில் ( 22-9-1914 ) சந்திர லோக 
யாத்திரை என்ற கட்டுரை வெளியாகியுள்ளது . நிலாப் 
பயணம் குறித்து அக்காலத்திலேயே இப்படிப்பட்ட 
கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதை அறிந்து நாம் 
பெருமை கொள்ளலாம் . 


40 


187,7 - லே . சித்தாந்த சங்கிரகம் .. எனும் முதல் சட்ட 
இதழ் தமிழில் தோன்றியுள்ளது . இதனைத் தொடர்ந்து 
பல சுட்ட . இதழ்கள் வெளிவந்துள்ளன . அண்மையில் 
தீர்ப்புத் திரட்டு எனும் இதழும் வெளிவந்து 

கொண்டிருக் 
கிறது . 

அச்சுத் தொழில் ( 1926 ) சிற்பக் கலை ( 1947 ) 
• நாட்டியம் " ( 1-949 ) . தையற் கலை , ஆடல் பாடல் : 
( 1935 ) எனப் பல துறை இதழ்கள் , தமிழில் வெளியாகி 
யுள்ளன . 

தமிழில் சமய , சமூக , அரசியல் , நாட்டு , நிர்வாகம் 
விகடம் , சட்டம் , தொழில் , மருத்துவம் , சிறுவர் , மகளிர் 
கதைக் கடல் , திரட்டு , கல்வி , திரைப்படம் , 
வேளாண்மை , உடல் நலம் , புராணம் , சீர்திருத்தம் , ஆசிரி 
யர் , கல்வி , அரசு , கூட்டுறவு , தொழிற் சங்கம் , விஞ்ஞானம் 
செய்தி ,. மதுவிலக்கு , நூலகம் , பயணம் , எழுத்தாளர் , 
சிற்றிதழ்கள் , கவிதை , தமிழர் விளையாட்டு மடல் .. 
மாதம் , மாத இருமுறை , மாத மும்முறை . வாரம் , வார 
இருமுறை ; வார மும்முறை . நாள் . காலாண்டு , அரை , 
யாண்டு . ஆண்டு எனப் பல துறைகளிலும் பல வகையிலும் , 
பல காலங்களிலும் இதழ்கள் வெளியிடப்பட்டுள்ளன . 


கலை , 


. 


சமய இதழ்களின் வாயிலாகப் பலவகைப்பட்ட சமயங் 
களின் வரலாறும் மேன்மையும் தெரிய வந்தன . சமூக இதழ் 
கள் மூலமாகப் பல சமூகங்களின் புராண வரலாறுகளும் 
அவற்றின் பெருமையும் நிலைமைகளும் தெரியலாயின . 
பல்வகைத் துறையில் வெளியான இதழ்களால் பலதுறை 
அறிவும் பயனும் கிட்டின . 
நம் தமிழ் நாட்டில் , சுமார் 20,000, 

ஜைனர்கள் 
இருக்கின்றார்கள் ; இவர்கள் கமார் 80 கிராமங்கள் வரை 
குடியேறியிருக்கிறார்கள் . இவர்களுக்குச் சுமார் லட்சம் 
ஏகரா நிலங்களுக்கு மேல் இருக்கின்றன என்று தரும் 
சீலன் ( 19,18 - மே ) எனும் சமண சமய இதழில், தெரிவிக்கப் 
பட்டுள்ளது . 


* பார்ப்பான் என்பது பார்த்தல் என்னும் தொழிற் 
பெயாடியாகப் பிறந்தது . க்ஷத்திரியன் என்பது க்ஷேத்திரம் 
என்னும் இடப் பெயரடியாகப் பிறந்தது . மறைவன் என்பது : 
மறை என்னும் பொருட் பெயர் அடியாகப் பிறந்தது என்று 
க்ஷத்திரியமித்திரன் ( ஆசிரியர் : த.விஜய துரைசாமிகிராமணி) 
எனும் சமூக இதழில் ( 1920 செப்டம்பர் , இரண்டாம் 
மடலம் , எண் -8 , பக்கம் 217 ) விளக்கம் காணப்படுகிறது . 


t 


| 


இந்தக் ( சாம்பல் வழங்கும் ) கெட்ட செய்கை யெங்கு 
நடக்கிற தென்றால் , மூடத்தன்மையும் தன்னகங்காரமுங் 
குடி கொண்டிருக்கிற தர்ஹாக்களிலேயாம் ! அங்கு இது 
மட்டுமா நடக்கிறது ? பின்னைத் தாசியாட்டம் , சந்தனக் 
கூடு , கொடியேற்றல் , விளக்கு வைத்தல் , கொட்டியடித்தல் 
இவை போன்ற அநாகரிகச் செய்கைகளுமாம் ! என்று : 
இஸ்லாம் நேசன் , - புத்தகம் - 2 , சஞ்சிகை- 2 ( 1910 ) இதழின் 
51 ஆம் பக்கத்தில் குறிப்பிடப் பட்டுள்ளது . 

ஏழிசைமன்னர் எம் . கே . தியாகராஜபாகவதரின் சொந்த 
ஊர் மாயவரம் . ஆனால் 30 ஆண்டு காலத்திற்கு மேல் அவர் 
திருச்சியிலே வாழ்ந்துள்ளார் . அவர் நடித்த ஹரிதாஸ் 
திரைப்படம் சென்னை பிராட்வே கொட்டகையில் 142 
வாரங்கள் ஓடிப் புகழ் பெற்றது . " எவ்வளவோ ஆண் 
குரல்கள் இதுவரை மைக் கருவி மூலம் ஒலிந்திருக் 
கின்றன . ஆனால் , பாகவதரின் குரலுக்கு இணை அவரு 
டையது 

தான் ! சினிமா வுக்குக் குரல் எப்படியிருக்க 
வேண்டும் ? பாட்டுக்கள் எப்படிப் பாடவேண்டும் ? என்பதற் 
குப் பேசாமல் பாகவதரின் பாட்டை உதாரணமாகக் காட்டி 
விடலாம் ! 

பாகவதர் தமது வாழ்க்கையிலும் தொழிலும் வெற்றி 
பெற்றதற்குக் காரணம் அவருடைய பாட்டுகளே ! என்று 
திரைப்பட இதழான குண்டூசி 1947 முதல் ஆண்டு மலரில் 
தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது . 

தமிழ் மொழிக்கு வடமொழி நிகரென்பதும் பொருந்தாது . 
தமிழிலுள்ள பலவகைமாண்புகளை அது தழுவப்பெற்றும் 


மணமில்லாத மலரை யொப்ப , அது ஒருவராலும் பேசப்படா 
மையால் இறந்த மொழி என்று எல்லோராலும் சொல்லப்படு 
கின்றது . வடமொழி நூல்களில் மட்டுமுள்ளது . அஃதன்றி , 
தமிழ் பேசப்படுதலாலும் வளர்க்கப் படுதலாலும் , வளர்மொழி 
எனப்படுகிறது . வடமொழி ஒற்றெழுத்துக்களாலும் , சிக்குள்ள 
சொற்களாலும் நிறைந்திருப்பதால் , அதை எழுதவும் படிக்கவும் 
பயிலவும் மிகவும் அரிதாயிருக்கிறது ! 


தமிழின் அமைப்பு அவ்வாறின்றி எல்லா நயமுடையது . 
குறைந்த எழுத்து , வளர்ந்த ஒலி , நிறைந்த சொல் , பரந்த 
பொருள் , கண்ணுக்கு அழகு , காதுக்கு இனிமை என்பன தெளி 
வாம் . என்று திரு . ல . சு . சுப்பராய அய்யர் , ஞானபாது 
இதழில் ( 1915 ஆகஸ்டு ) பக் . 257 இல் புகழ்ந்து உரைத் 
துள்ளார் . 


பல 


இச் சென்னை மாநகரிலுள்ள 

மாநகரிலுள்ள பல சாலைகளுள்ளும் 
மிகவும் பிரசித்தமான மலைச்சாலையில் , 

விதமான 
பொன் வெள்ளி பாத்திரங்களும் , பூஷணங்களும் சுலோசன 
முதலான பலவகைக் கண்ணாடிக் கருவிகளும் , இவை 
போன்ற வேலைத் திறமுள்ள இன்னும் அநேக சாமான் 
களும் வைத்து விற்பனை செய்வதற்காக பி . ஆர் . அண்டு 
கம்பெனி என்னும் சங்கத்தார் சிறந்த மாளிகை யொன்று 
அமைத்திருப்பது இந்நகர வாசிகள் அநேகருக்குத் தெரிந் 
திருக்கலாம் ... 


தளம் 


அம்மாதிரி கட்டடம் ஏற்படுத்தியதற்குக் காரணம் 
என்னவெனில் , அதே விதமாய் விசாலமாயும் நடுவே கம்பம் 
முதலிய தடையில்லாமல் ஒரே சமமாயும் கூடமமைத்து , 
நீரொழுக்கு உண்டாகாமல் உறுதியாய் மேல் 
போட்டு , பார்வைக்கு இலேசாகவும் இந்த உஷ்ண தேசத் 
துக்கு ஏற்ற குளிர்ச்சி யுடையதாகவும் மாளிகைகள் ஏற் 
படுத்த வேண்டுமென்பதேயாம் ...... 

" பகற்காலத்தில் சுவர்க்குள் மடக்கி வைக்கவும் , இராக் 
காலத்தில் வழியை மூடி வைக்கவும் ஏற்றதாய் , மாறு சாவி 


848 


போட்டுத் திறக்கக்கூடாததாய் , தாள் பூட்டு முதலியவை 
ஒன்று மில்லாத சுழல் கதவுகள் தெருப்புறத்தில் நாட்டப் 
பட்டிருக்கின்றன . 

என்பது ஜன விநோதனி ( 1878 ) 
ஜனவரி இதழில் காணக்கிடக்கும் பகுதி . 


அளவில் 


மலேசிய தீபகற்பத்தில் முதலில் தமிழர் குடியேற்றம் 
பினாங்கில் 19 ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் ஏற்பட்டது . 
வணிகர்களும் கற்றவர்களும் அதிக 

தமிழகத் 
தொடர்பிலிருந்து இங்கு நட்புறவு காரணமாக ஏடுகளைத் 
துவங்கினர் . 19 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் 
முதன் முதலில் பினாங்கு நகரில் தமிழ் இதழ்கள் தொடங்கப் 
பட்டன . சிங்கப்பூரிலும் இதேபோன்றுதான் இதழ்கள் 
வெளிவந்தன . 


உள் 


ஈப்போவைத் தவிர 19 ஆம் நூற்றாண்டில் கோலாலம் 
பூரிலோ , மலேசியாவின் 

நகரங்களிலோ எந்த 
இதழும் நூலும் வெளிவந்ததாகக் குறிப்பு இல்லை " 
என்றும் , இங்கு 20 ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில்தான் 
சில இதழ்கள் தலையெடுத்தன என்றும் புலவர் முருகையன் 
( தமிழ் நேசன் துணையாசிரியர் ) தமது மலேசியாவிலும் 
சிங்கப்பூரிலும் தொடக்கக் காலத்தில் தோன்றிய தமிழேடு 
கள் என்ற கட்டுரையில் தெரிவித்துள்ளார் . 


மலேசியாவில் மலாய் மொழியின் 

மொழியின் மேன்மைக்காக 
உழைத்தவரே , நாகூரிலிருந்து சென்ற தமிழ் முஸ்லீமான 
முன்ஷி அப்துல்லா என்பவராவர் ! மலேசியாவில் முதன் 
முதலாக மலாய் மொழியில் இதழை வெளியிட்டவரும் ஓர் 
இந்தியரே ஆவர் ! முன்ஷி முகம்மது சையது பின் முகைதீன் 
என்பவர் ( இவர் சிங்கப்பூர் - மலேயாவில் 

சிங்கப்பூர் - மலேயாவில் பிறந்த தமிழ் 
முஸ்லீம் என்று கூறப்படுகிறார் ) ஜாவி - பிராணக்கான் என்ற 
மலாய் இதழைச் சிங்கப்பூரில் 1876 இல் தொடங்கி நடத் 
தினார் . மேலும் , மலேசியாவில் சீன இதழ் ஒன்றை வெளி 
யிடவும் இந்தியர் ஒருவர் முயன்றுள்ளார் ! 

என்று 
திரு . சென் மொங் ஹொக் என்பவர் ஆய்ந்து கூறியுள்ளார் . 


1897 இல் , கோலாலம்பூரில் நன்யாங் - ச - வூபாங்க் என்ற 
இதழை இந்தியர் வெளியிட்டுள்ளார் ! 

மலேயாவில் முதன் முதலாகத் தமிழ் இதழ்களைத் 
தொடங்கியவர் திரு , சி . கு . மகுதூம் சாயபு ஆவர் . இவர் 
1875 இல் சிங்கை வர்த்தமானியையும் அடுத்து 1879 இல் 
தங்கைநேசயையும் மூன்றவதாக ஞானசூரியனையும் நடத்தி 
யுள்ளார் . 

சிங்கைநேசன் ( 1887 ஜூன் 27 - ) இது திங்கட் . 
கிழமை தோறும் வெளியான வார இதழ் ; சிங்கப்பூர் தீனோ 
தய யந்திர சாலைத் தலைவரால் அச்சிடப்பட்டது . ஆசிரியர் 
சி . கு . மகுதூம் சாயபு . 

இப்பத்திரிகையின் நோக்கம் : 
" இம்முறை பொது நன்மைக்குரிய விஷயங்களைப் பற்றிப் 
பிரசுரிக்கிறதே யொழிய தனித்தனி ஆட்களை யிகழ்ந்தும் 
புகழ்ந்தும் வீண்காரியங்கள் வெளிப்படுத்தப் படா படித்தவர் 
களும் படியாதவர்களும் வாசிக்க விளங்கத்தக்க -பாஷையில் . 
எழுதி வருவோம் . 

எழுதி வருங்காரியங்கள் எவர்களையும் பிரியப்படுத்த 
வும் எழுப்பிவிடவும் , முயற்சி பண்ணவும் , சோம்பலின்று 
விழிக்கவும் செய்யவே கூடியளவு பிரயாசப்படுவோம் . 

வாசிப்பவர்கள் அருவருத்து வெறுக்கத் தக்க காரியங் 
களை நீக்கி விடுவோம் . இது சிங்கப்பூர் முகம்மது அலி 
சந்து 1 ஆம் எண் வீட்டிலிருந்து வெளியிடப்பட்டது . 
தமிழ் நேசன் எனும் வார இதழைக் 

தழைக் கோலாலம்பூரில் 
தொடங்கியவர் திரு . கே . நரசிம்ம ஐயங்கார் . இவர் திருச்சி 
மாவட்டத்திலுள்ள நங்கவரத்தில் 1890 ஆம் ஆண்டில் 
பிறந்தவர் . நாவலர் வேங்கடசாமி நாட்டாரிடம் தமிழ்ப் 
பயின்றவர் . பர்மா சென்று சில காலம் பணி புரிந்து மலேயா 
விற்கு வந்தவர் . இங்கு நிலைத்து வாழ்ந்தார் . மலேசியாவில் 
வாழும் இந்தியர்களுக்குச் சிலாங்கூர் ஸ்டேட்கவுன்சி லிலும் 
பெடரல் சட்ட மன்றத்திலும் பிரதிநிதித்துவம் வேண்டும் 
என்று போராடியவர் . பொதுவாக மலேசியா இந்தியர் 
களின் , சிறப்பாகத் தமிழ் தோட்டத் தொழிலாளர்களின் 


குரலாகத் தமிழ்நேசன் ! இருக்கும் . விதமாக , அவர் பெரிதும் 
பாடுபட்டு உழைத்தவர் . 


" இந்தியா , இலங்கையில் உள்ளவர்களைக் காட்டிலும் 
மலாய் 

நாடுகளிலுள்ளவர்கள் அதிக தேசாபிமானனமும் 
பத்திரிகாபிமானமும் உடையவர்கள் . ஆனால் ,அவர்களிடத் 
தில் கல்வியறிவும் ஒற்றுமையும் இல்லையே என்பது தவிர 
வேறு லோபித் தனத்தைச் சாற்ற முடியாது ! என்று எழுதி 
யவர் . “ அரசாங்கத்தாரும் அடிக்கடி புத்திரிகாசிரியர், 
களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருப் 
பார்களானால் , ஆசிரியர்களின் சுதந்திரம் கெட்டு . ஊக்கந் 
தளர்ந்துவிடும் " ! என்று தமிழ்நேசன் ( 17-9-1924 ) முதல் 
தவையங்கத்திலேயே ஆணித்தரமாகக் கூறியுள்ளார் . 
இவருக்குப் பின்னரும் பல ஆசிரியர்களால் இவ்விதழ்ச் 
சிறப்புற நடத்தப்பட்டுவந்தது . தற்போது இது டத்தோ 
சாமுவேல் குடும்பத்தினரால் ஏற்று நடத்தப்பெற்று 
வருகிறது . மலேசியாவில் நிற்காமல் தொடர்ந்து நடத்தப் 
வரும் பெருமை - தமிழ் நேச னுக்கு உண்டு . 


சிங்கப்பூரில் தமிழ் முரசு இதழைத் தொடங்கி நடத்திய . 
வர் தமிழவேள் கோ . சாரங்கபாணி ஆவர் . இவர் திருவாரூரில் 
பிறந்து சிங்கப்பூர் சென்று வாழ்ந்தவர் . அங்குத் தமிழர் திரு 
நாளைச் சிறப்பாகக் கொண்டாடும்படி ஊக்குவித்தவர் 
மலேசியாப் பல்கலைக் கழகத்தில் , திரு கே . ஏ . நீல . 
கண்ட 

சாஸ்திரி சமஸ்கிருதத்தை வைக்க வேண்டும் 
என்று பரிந்துரைத்தபோது , அதனை எதிர்த்துப் போர்க்குரல் 
எழுப்பி , பலத்த கண்டனத்தைத் தெரிவித்தவர் . தமிழைப் 
பல்கலைக் கழகத்தில் இடம் பெறும்படிச் செய்தவர் . முன்பு 
தமிழ் முரசு இதழ் -சிங்கப்பூரான தெற்கே முதல் வடக்கே 
கெடாரம் வரை ஊர் தோறும் வளர்ந்து வாழ்ந்தது : நகரம் 
முதல் தோட்டப்புறம் வரை தமிழ் முரசு கொடிகட்டிப் 
பறந்தது என்று புகழ்ந்து கூறப்படுகிறது . ஆனால் , இன்று 
சிங்கப்பூரில் மட்டும் அது விற்பனை ஆகிறது ! அதனை 
அவரது சீனப் பிள்ளைகள் . ஏற்று நடத்தி வருகின்றனர்.. 


91 


* தமிழவேள் மீது தமிழ் பாக்கள் யற்றி நூலாக்கியுள்ளனர் 
சிங்கப்பூர் தமிழ் அன்பர்கள் ! 

பத்திரிகைகளைச் சார்ந்துவரும் இலக்கியம் பொதுவாகப் 
பொழுது போக்கையே நோக்கமாகக் கொண்டிருப்பது வழக்கம் 
ஆனால் மலேசியத் தமிழிலக்கியத்தைப் பொறுத்த மட்டில் 
இதற்கு நேர்மாறான வழக்கமே வழக்கத்தில் இருக்கிறது . 


H 


என்று 


எதைச் சொன்னாலும் அல்லது சிந்தித்தாலும் அதில் 
சமுதாய நோக்கு இருக்கவேண்டும் என இங்குள்ள எழுத்தாளர் 
எப்பொழுதுமே வற்புறுத்துவர் 

டாக்டர் இரா . 
தண்டாயுதம் , தமது மலேசியாவில் தமிழ் என்னும் கட்டுரை 

எண்பத்திரண்டில் தமிழ் பக் . 488 இல் எடுத்துக் 
காட்டியிருப்பது நினைந்து பார்க்கத்தக்கதாகும் . 


யில் . 


ஆகிய 


நாளேடுகளைப் பொறுத்த வரையில் மலேசியா , இலங்கை 
சிங்கப்பூர் 

நாடுகளில் பக்கங்களின் எண்ணிக்கை . 
தோற்றம் , அமைப்பு , செய்திப்பரப்பு ஆகியவை தமிழக நாளேடு 
களைவிட ஒருபடி மிஞ்சி நிற்கின்றன என்று சொல்வதில் 
தவறில்லை ! என்று திரு . முருகு சுப்பிரமணியம் உலகத் 
தமிழ் ஆராய்ச்சி இரண்டாவது மாநாட்டுக் கருத்தரங்கில் 
( 1968 ) கட்டுரை படித்ததில் தெரிவித்துள் ளது ஆய்ந்து 
பார்க்க வேண்டிய ஒன்றாகும் . 


1 


இவர் சிங்கப்பூர் மலேசிய இலக்கியத் துறைக்கு மிகுந்த 
தொண்டாற்றியவர் . 

இவர் தமிழகத்தில் வெளிவந்த 
பொன்னி எனும் இலக்கிய மாத இதழின் ஆசிரியராக இருந் 
தவர் . டாக்டர் மெ . சுந்தரத்துடனும் என்னுடனும் சேர்ந்து 
சென்னை முத்தியாலுப் பேட்டை உயர் நிலைப்பள்ளியில் 
படித்தவர் . மலேசியாவில் • தமிழ்நேசன் 

நாளிதழின் 
ஆசிரியராகவும் இருந்தவர் . புதிய சமுதாயம் எனும் மாத 
இதழைச் 

சொந்தமாக அங்குத் தொடங்கி நடத்தி 
வந்தவர் . இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு சென்னையில் 
நடைபெற்ற போது வந்து கலந்து கொண்டவர் . இவர் 


மறைவை ஒட்டி , சிங்கப்பூரின் மூத்தக் கவிஞரான திரு .. 
தா . பழனிவேலன் “ மறைந்த முருகு எனும் இரங்கற்பா பாடி 
அவர்க்குப் புகழஞ்சலி செய்துள்ளார் . 


ஆகி 


ஈழம் , மலேசியா , சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வெளியா 
கும் தமிழ் இதழ்களில் இல்லாத மொழிக் கலப்பு , தமிழ்நாட்டு 
இதழ்களில் மட்டும் மிகுந்திருப்பது வியப்பாக உள்ளது ! 
என்று திரு . இரா . கோதண்டம் , தமது இதழியல் நூலில் 
209 ஆம் பக்கத்தில் கூறியிருக்கிறார் . இதற்குக் காரணம் 
மேற்கூறிய பகுதிகளில் வாழும் தமிழர் . தமிழை உண்மை 
யாகவே தம் தாய் மொழியாகக் கருதி அதன் மேன்மைக்காக 
வேண்டி பாடுபட்டுவருகின்றனர் . ஆனால் , தமிழகத்தில் 
உள்ள எழுத்தாளர் களாக இதழாசிரியர் களாக 
யுள்ளவர்களில் பெரும்பாலோரும் , இதழ்களை 

நடத்தி 
வருபவர்களும் தமிழைத் தய தாய் மொழியாக எண்ணுவ 
தில்லை ! அதன் மேன்மைக்காக உண்மையில் பாடுபடுவ 
தில்லை ! எண்ணம் சிந்தை செயல் ஆகியவற்றில் உள்ளத்தில் 
வேறொரு மொழியின் ஏற்றத்தையே பெரிதாகக் கருதி 
வாழ்பவர் . அவர்கள் பிழைப்புக்காக வேண்டியே தமிழ் 
இதழ்களை நடத்தி வருகின்றனர் . இவர்களுக்குத் தமிழின் 
மேன்மையும் தூய்மையும் கட்டோடு பிடிக்காது . இவர் 
களுக்குக் கலப்புத் தமிழே இனிக்கும் ! 


பு 


மலேயாவில் இதுவரை 200 இதழ்கள் தோன்றியுள்ளன . 
இவற்றுள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருப்பவை 
1924 இல் தோன்றிய ‘ தமிழ் நேச னும் 1952 ல் வெளியிடப் 
பட்ட சங்கமணியும் மட்டுமே ! சங்கமணி தோட்டப் புறத் 
தமிழர்களின் இதயக் குரலாக விளங்குகிறது . இதன் முதல் 
பொறுப்பாசிரியராக அமர்ந்தவர் திரு . ஆதி . நாகப்பன் . 

வரைத் தொடர்ந்து திருவாளர்கள் தி . சு . சண்முகம் , 
கவிஞர் சங்கு சண்முகமும் சங்க மணி யின் பொறுப்பாசிரியர் 
களாக வந்தனர் . பின்னவர் 1964 முதல் 

1964 முதல் இன்று வரை 
தொடர்ந்து இதில் பணியாற்றி வருகிறார் . 


சங்கமணி மலேயாதோயத் தோட்டத் தொழிலாளர் 
சங்கத்தின் பிரசார இதழாகத் தொடக்கப் 

பட்டது . 
அதனைப் படிக்கின்ற தோட்டப்புறச் சமுதாயத்திற்கு இலக் 
கிய விருந்து படைக்கும் வகையில் பல்வேறு செய்திகளையும் 
தாங்கி பல்சுவை விருந்தளிக்கிறது . இதில் இந்திய அரசியல் 
கண்ணோட்டச் செய்திகளும் , தமிழ்த் திரையுலகச் செய்தி 
கரும் , சிறு கதைகளும் , கவிதைகளும் , கட்டுரைகளும் இர 
யாணக் கட்டுரைகளும் , கேள்வி பதில் போன்ற பல்வேறு 
கூறுகளையும் கொண்டு வெளியிடப் படுகின்றன . 


" கவிஞர் கா . பெருமாள் , சா . ஆ . அன்பானந்தன் . 
சை . பீர் முகமது , ரெ . சண்முகம் , சாரங்கன் , சரஸ்வதி அரி 
கிருஷ்ணன் , சங்கு சண்முகம் , கோ . வி . பெருமாள் , மா . .. 
சோழன் போன்றவர்களும் இன்னும் பலரும் சங்க மணி யைத் 
தங்களது எழுத்தாற்றலை , வளர்க்கும் பயிற்சிக் களமாகக் 
கொண்டனர் . என் 

று திரு . எம் . கிருஷ்ணன் . தமது மலே 
சியத் தமிழ்ப் பத்திரிகை உலகில் சங்கமணி என்னும் ஓர் 
ஆய்வுக் கட்டுரையில் ( ஆறாவது உலகத் தமிழ் ஆராய்ச்சி 
மாநாட்டு மலர் . டக் . 155 ) குறிப்பிட்டுள்ளார் . 


. 


சிங்கப்பூரில் 1878 இல் துவங்கி இன்றுவரை சுமார் 
90 க்கு மேற்பட்ட இதழ்கள் தோன்றியுள்ளன . இவற்றுள் 
சிங்கப்பூரில் , தமிழ் முரசு 40 ஆண்டுகளாகத் தொடர்ந்து 
நாளிதழாகவும் , நான்கு மாத இதழ்களும் நடைபெற்று 
வருகின்றன . • தமிழ் முர சின் ஞாயிறு பதிப்பில் சிறுகதைகள் 

டுரைகள் , கவிதைகள் , மகளிர் பகுதி , திரைப்பட பகுதி , 
கியவை இடம் பெறுகின்றன . வாரம் ஒரு நாள் மாண 
வர்க்கு என மாணவர் மணி மன்றம் என்ற பிரிவும் நடத்தப் 
பெறுகின்றது . இதில் பள்ளி மாணவரின் எழுத் தோவியங் 
கள் இடம் பெறுகின்றன . " சிங்கப்பூரில் இலக்கிய இதழ்கள் 
எதுவும் வெளியாக வில்லை ! திரு . எஸ்.எஸ் . சன்மா இந்தியன் 
மூவி நியூஸ் எனும் இதழைக் கடந்த 38 ஆண்டுகளாகத் 
தொடர்ந்து நடத்தி வருகிறார் மலேயாவில் தமிழ் நேசன் , 


318 


தினமணி , தமிழ் ஓசை - எனும் நாளிதழ்களும் , வானம்படி 
எனும் வார இதழும் , புதிய சமுதாயம் , ஒளிவிளக்கு 
எனும் மாத இதழ்களும் வெளியிடப்படுகின்றன . 

மலேசியத் தமிழ் நாளிதழ்களின் ஞாயிறு பதிப்பு 
களையே பெரும்பாலும் நம்பி வளர்ந்து வருகிறது தமிழ் 
இலக்கியம் ! 

மலாயாயப் பல்கலைக் கழகத் தமிழ்ப் பேரவையின் 
சிறந்த பணிகளில் ஒன்று அதன் ஆண்டு வெளியீடான 
தமிழ் ஒளி என்னும் இதழாகும் . இது மலேசியத் தமிழியல் 
துறையின் ஒரு குறிப்பிடத்தக்க சிறந்த வெளியீடாகும் . 
" மலேசியத் தமிழ்ச் சமுதாயத்தின் பல் வேறு நிலைகளைக் 
காட்டும் பல அரிய கட்டுரைகள் இவ்விதழில் எப்போதும் 
இருக்கும் . இந்நாட்டுத் தேசீய மொழியான மலாய் , ஆங்கிலம் 
தமிழ் ஆகிய மும்மொழிகளிலும் எழுதப்பட்ட கட்டுரை 

ஒரு சேரத் தாங்கி வருவது இதன் தனிச்சிறப்பு 
மலேசியாவில் தமிழ் - இரா . தண்டாயுதம் எழுதிய 
கட்டுரை , பக்கம் -497 . , 


களை 


இலங்கையில் கிறிஸ்தவர்களாலும் , இந்துக்களாலும் 
இஸ்லாமியர்களாலும் பல இதழ்கள் இதற்கு முன்பு வெளி 
யிடப் பெற்றும் இப்போதும் நடந்தப் பெற்றும் வருகின்றன . 
இவ்விதழ்களில் , இலங்கைத் தமிழர்களுக்கே உரிய தனிக் 
கூறுகளை வெளிப்படுத்தி வந்துள்ளதைக் காணலாம் . 
இங்கும் உதயதாரகை , கத்தோலிக்க நேசன் இந்து 
சாதனம் , முதலிய இதழ்கள் தோன்றிய நாள் முதல் 
தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன ! பல வேறு சமய 
அறிஞர்களாலும் , கற்றறிஞர்களாலும் . இதழாசிரியர்களா 
லும் இங்குத் தமிழ் நன்கு வளர்க்கப்பட்டு வருகின்றது . 

இலங்கையில் தெல்லியூர் நடராசா சுதந்திரன் எனும் 
இதழில் பணியாற்றியவர் ; சொந்தமாகவும் இதழைநடத்தி 
யுள்ளவர் . நாவற்காடு சி . செல்லத்துரை , எழுத்தாளர் 
வட்டத்தில் சிறந்த நிருபர் எனப்புகழப் பெற்றவர் . 
திருவாளர்கள் ஆசிநாதன் ( ச . பெண்டிக் ) , ஆ . தம்பித்துரை 


526 


சுவையை 


ஆகிய இருவரும் நல்ல ஓவியர்களாகத் திகழ்ந்தவர்கள் , 
பண்டிதமணி சி . கணபதிப்பிள்ளை , பொ . கிருஷ்ணன் , 
சோ . சிவபாதசுந்தரம் ஆகியோர் இலக்கியச் 
வளர்ப்பதிலும் , இலக்கியத் திறனாய்வு செய்வதிலும் முன்ன 
ணியில் இருந்தவர்கள் . திரு . க . கைலாசபதி வீரகேசரி யில் 
ஈழத்து நாவல்களைப் பற்றி எழுதி வந்தவர் , தினகரன் 
ஆசிரியராக இருந்தவர் ; மல்லிகை இதழில் எழுதி வந்தவர் . 
ஞாயிறு தினகர னில் ஆற்றல் இலக்கிய முயற்சிகளுக்குக் 
கணிசமான இடம் கொடுத்து ஊக்கியவர் . திரு . கைலா 
பதியின் விமர்சனக் கட்டுரைகளிலே , ஆங்கில வசன அமைப் 
பினைக் கையாண்டுள்ளார் என்று திரு . கனக செந்திநாதன் 
தமது நூலில் 

தெரிவித்துள்ளார் . திரு . கா . சிவத்தம்பி , 
கைலாசபதியினுடையதிலும் பார்க்கத் தெளிவான 
நடையில் எழுதி , வாசகர்களைக் கவர்ந்துள்ளார் என்றும் 
குறிப்பிடப்படுகின்றது . இவ் விருவரது எழுத்துகளிலும் 
தருக்கஞ் சார்ந்த விவாதங்கள் குறைந்தும் மார்க்சிய 
நோக்கு எல்லா இடங்களிலும் விரவியுங் கிடப்பதைக் 
காணலாம் என்றும் மேற்படியாரால் சுட்டிக்காட்டப் 
படுகின்றது . 


- 


1 


முஸ்லிம் நேசன் ( 1883 ) எனும் இஸ்லாமிய இதழைத் 
தொடங்கிய கண்டி முகம்மது எனும் காசிம் சித்தி லெவ்வை , 
ஒரு நியாய துரந்தராவார் என்றும் , அவர் தமது சமூகத் 
தின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்ட சீர்திருத்த 
செம்மலாவார் என்றும் புகழ்ந்து கூறப்படுகிறார் . அவரது 
தமிழ் நடையிலே அறபுச் சொற்களும் பேச்சு வழக்குகளும் 
விரவிக் காணப்படும் ! 1946 இல் தோன்றிய இஸ்லாமிய 
தாரகை ஈழத்து முஸ்லீம் எழுத்தாளர்களிடையே மறுமலர்ச் 
சியை ஏற்படுத்தியதாகும் . இது வாரம் 20,000 படிகள் 
விற்பனையாகியது ! இதற்கு திருவாளர்கள் கே . எம் . 
முகம்மது சாலிஹ்யும் , ஓ.கே. மொஹிதீனும் ஆசிரியர்களாக 
இருந்தனர் . திரு . ஏ . எல் . எம் . கியாஸ் என்பவர் . 20 

- 


1 


மேற்பார்வையில் முஸ்லீம் மஞ்சரி எனும் இதழ் ஒன்று நடை 
பெற்றது . 

இலங்கையில் மட்டக்களப்பு பகுதியில் வாழும் இஸ் 
வாமியர் , இயற்கையாகவே நாட்டுப் பாடல்களை நல்லு 
தமிழில் பாடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகத் திகழ் 
கிறார்கள் , 

இலங்கையிலும் , மலேயாவிலும் , பர்மாவிலும் தமிழகத் 
திலிருந்து சென்றவர்கள் இதழாசிரியர்களாகவும் நூலாசிரி 
யர்களாவும் சிறந்து விளங்கினார்கள் . அவர்கள் அப்பகுதி 
யில் உள்ள தமிழர்களை இதழ்களில் எழுத வாய்ப்பளித்து 
ஊக்கினார்கள் . இலங்கையில் வீரகேசரி க்கு ஆசிரியராக 
வ . ரா . இருந்துள்ளார் . மலேயாவில் , திருவாளர்கள் குலாம் 
காதிர் நாவலர் , கு . அழகிரி சாமி , ரா . வெங்கட்டராஜூலு 
ரெட்டியார் , ரா . பி . மு . கனி , முருகு சுப்பிரமணியன் , வை . திரு 
நாவுக்கரசு முதலியோர் இதழாசிரியர்களாக இருந்து , இதழ் 
களைச் சிறப்புற நடத்தி எழுத்தாளர்களை உருவாக்கியும் 
ஊக்குவித்தும் பயிற்சிக் கொடுத்தும் உள்ளார்கள் . தமிழகத் 
திலிருந்து திருவாளர்கள் சாமி சிதம்பரனார் , 
மயிலை சீனி . வேங்கடசாமி , க . அன்பழகன் , 
மணாளன் போன்றோர் மலேயாவிலுள்ள இதழ்களில் சிறப் 
புக் கட்டுரைகளையும் , கதைகளையும் தொடர்ந்து எழுதி 
வந்துள்ளனர் என்பதையும் இங்கு குறிப்பிட்டுச் சொல்ல 
வேண்டும் . இதே போல் பர்மாவில் திருவாளர்கள் வி . சுந்தரம் 
( தேசோபகாரி ) . எஸ் . பி . இரத்தினம் ( ரசிக ரஞ்சனி) , ஹரி 
கிருஷ்ணன் ( பால பர்மா ) ( வெ . சாமிநாத சர்மா ) ( ஜே / தி ) ,, 
டேவிட் ( பர்மாநாடு ) தி . ம . பொன்னுசாமி இரங்கூன் நேசன் . 
போன்றவர்கள் அங்கு வார இதழ்களையும் நாள் இதழ் 
களையும் மாத இதழ்களையும் சிறப்புற நடத்தியுள்ளனர் . 


ராதா 


பர்மாவில் முன்பு இங்கிருந்து சென்ற தமிழர்களால் 
பல நாளிதழ்கள் நடத்தப் பெற்றுள்ளன . பர்மா தனிநாடாக 


த.வ-21 


இந்தியாவிலிருந்து துண்டிக்கப்பட்ட பின்னர் , நம்மவர் 
செல்வாக்குக் குறைந்தது . தமிழர்கள் அங்கிருந்து வெளி 
யேற்றப் பட்டனர் . தற்போது அங்கு நல்ல காலம் என்னும் 
ரே ஒரு சோதிட இதழ்தான் நடத்த அனுமதிக்கப்பட் 
டுள்ளது என்று திரு . காந்தி அண்ணாமலை எனக்கு எழுதிய 
மடலில் தெரிவித்துள்ளார் . வேறு இதழ்கள் ஒன்றும் அங்கு 
வெளியிட அனுமதிக்கப்படவில்லை ) 


வூர் 


தும் , 
ஆசிய 


இலங்கையில் - கொழும்பு பல்கலைக் கழகத்திலிருந்து 
இளந்தென்றல் என்ற இதழும் , 

பேராதனை 

பல்கலைக் 
கழகத்திலிருந்து இளங்கதிர் என்ற இதழும் , யாழ்ப்பாணப் 
பல்கலைக் கழகத்திலிருந்து பொதிகை என்ற இதழும் வெளி 
யிடப்படுகின்றன . 

மலேயா பல்கலைக் கழகத்திலிருந்து 
தமிழ்ஒளி 

என்ற இதழ் . வெளியாகின்றது . இதேபோல் 
தமிழகத்தில் - சென்னை , அண்ணாமலை , மதுரை , தஞ்சா 
பல்கலைக் 

கழகங்களிலிருந்தும் , கரந்தைத் 
தமிழ்ச் சங்கத்திலிருந்தும் , மதுரைத் தமிழ்ச் சங்கத்திலிருந் 
உலகத் தமிழ் ஆராய்ச்சி 

மன்றத்திலிருந்தும் , 
ஆராய்ச்சி 

மன்றத்திலி நந்தும் ஆய்வு இதழ்கள் 
வெளியாகின்றன . மேலும் தமிழ்ப் பண்பாடு , நுண்கலை 
முதலிய இதழ்களும் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன . 

முன்பு தமிழக அரசின் சார்பில் - வேளாண்மைத் துறை 
யில் மேழிச் செல்வம் , ஊரகவளர்ச்சித் துறையில் கிராம நலம் , 
fசமுக நலத் துறையில் சீரணி , ஆரோக்கிய மார்க்கம் , மகளிர் 
. நலத் துறையில் பாக்கியலட்சுமி , அறநிலையத் துறையில் 
திருக்கோயில் , செய்தித் துறையில் சென்னைச் செய்தி , 
தொழில் வணிகத் துறையில் இண்ட்காம் எனும் இதழ்கள் 
வெளியிடப்பட்டு வந்தன . செய்தி விளம்பரத்துறை 
1971 இல் செய்தி மக்கள் தொடர்புத் துறையாக மாற்றப் 
பட்டது 

திருக்கோயில் எனும் இதழைத் தவிர , பிற துறைகளி 
லிருந்த இதழ்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு , - அனைத்துத் 


துறைகளின் பணிகளைப் பற்றிய தகவல்களையும் தாங்கி 
1970 சூலை மாதம் முதல் தமிழரசு எனும் பெயரில் 

மாத 
இருமுறை இதழ் , தமிழக அரசால் வெளியிடப்பட்டு 
வரு 
கிறது . இது 50,000 

படிகளுக்குமேல் 

செலவாகிறது / 
பெரியார் ஈ . வே . ரா , திரு . வி . க . ச . சோ . பாரதி , பாரதி 
யார் . வ . வே . சு . ஐயர் ; டி . கே . சி ஆகியோரின் நூற் 
றாண்டு விழா மலரைச் சிறப்பாகத் தயாரித்துத் தமிழரசு 
வெளியிட்டது . தலைமைச் செயலகத்தில் உள்ள 

நூலகம் 
பற்றியும் ஆவணக் காப்பகம் பற்றியும் மிகச் சிறந்த கட்டுரை 
கள் வெளியிடப்பட்டுள்ளன . 

இக்காலத்தில் வெளியாகும் தமிழ் இதழ்களின் சிறப் 
பியல்புகளைப் பற்றித் தெரிந்து கொள்வோம் . 


நல்வழி எனும் உடல் நலம் பற்றி விளக்கிச் சொல்லிவரும் 
இதழ் , புனாவிலிருந்து 76 ஆண்டுகளாகத் தொடர்ந்து 
வெளியிடப்பட்டு வருகிறது . பொழுது போக்கு இதழ்களில் 
ஒன்றான ஆனந்தவிகடன் - வார இதழ் 63 ஆண்டுகளாக 
நடைபெற்றுவருகிறது . ஒவ்வொரு மாவட்ட சிறப்பு மலரை 
வெளியிட்டுள்ளது . இதழியல் துறையில் ஆர்வங்கொண்டுள்ள 
மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்து , அவர்களது திறமை 
யைச் சோதித்து , ஆண்டு தோறும் பல மாணவர்களைத் 
தேர்ந்தெடுக்கிறது ; பயிற்சிக் கொடுத்துப் பயன்படுத்திக் 
கொள்கிறது . ஆனந்தவிகடன் 2.60,000 படிகள் செலவா 
கின்றது . கருத்துப் படங்களை வெளியிடுவதில் புகழ்பெற்று 
விளங்குகிறது . 

கல்கி - வார இதழ் , 46 ஆண்டுகளாக வெளியிடப்பட்டு 
வருகிறது . இதன் தலையங்கம் 

சீர் தூக்கி சிந்தனையத் 
தூண்டும் வகையில் எழுதப் படுகிறது . ஒவ்வொரு பகுதியி 
லும் நிறைவேற்றப் படாத பணிகளைச் சுட்டிக்காட்டி 
அப்பகுதி முன்னேற வழிவகை சொல்லப்படுகிறது . இதுவாரம் 
70,000 படிகள் 

விற்பனையாகின்றது . இதில் கல்கி 
கிருஷ்ணமூர்த்தி முன்பு எழுதிய நாவல்கள் மீண்டும் 
தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன ! 


324 


வானொலி - மாத இருமுறை இதழ் 49 ஆண்டுகளாக , 
வானொலி நிகழ்ச்சிகளையும் . முக்கிய கட்டுரைகளையும் 
வெளியிட்டு வந்தது . கல்கண்டும் தேனோலையும் 39 
ஆண்டுகளாக வெளியாகின்றன . சமூக இதழ்களில் செங்குந்த 
மித்திரன் 50 ஆண்டுகளாகவும் மகாஜனம் 39 ஆண்டு 
களாகவும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன . 
மறுமலர்ச்சி 39 ஆண்டுகளாகத் திருச்சியிலிருந்து வெளியா 
கின்றது . பொள்ளாச்சிவாசி , 35 ஆண்டுகளாகவும் , வணிகச் 
செய்தி 31 ஆண்டுகளாகவும் வெளியாகின்றன . பாசன 
முறையின் மறுமலர்ச்சி செய்தி இதழ் ஆண்டு இதழாக 26 
ஆண்டுகளாகத் தொடர்ந்து வெளியாகிறது . 

சமுதாயம் . 26 ஆண்டுகளாகக் கோவையிலிருந்து வெளி 
யிடப்பட்டு வருகின்றது . வாராந்திர இராணி , கடந்த 26 
ஆண்டுகளாக வெளியிடப்பட்டு வருகின்ற குடும்ப வார 
இதழாகும் . இதில் 

பெண்களுக்கு 

வேண்டிய 
செய்திகள் 

சுவையுள்ளதாகத் தரப் 
படுகின்றன . அண்மையில் இது வெள்ளி விழாகொண்டாடி 
மலர் வெளியிட்டுள்ளது . இது 5 லட்சம் செலவாகின்றது . 
சோவியத் நாடு 24 ஆண்டுகளாகச் 

சென்னையிலிருந்து 
தமிழில் நல்ல தாளில் படங்களுடன் வெளியிடப்பட்டு 
வருகின்றது . தினமணி கதிர் , தினமணி நிறுவனத்நின் வார 
வெளியீடாகும் ; சமூக சிறப்பு மலரை வெளியிட்டுள்ளது . 
இதில் டில்லி ராஜா எழுதிவரும் தில்லியில் நடைபெறும் 
பல தகவல்கள் , அனுபவ மிக்கனவாகவும் , சுவையானவை 
யாகவும் தரப்படுகின்றன . 


குடும்ப 
சூடும் 


பல 


தமிழ் நாளிதழ்களில் , தினத்தந்தியை 1984 

இல் 
30 லட்சம் வாசகர்கள் படிக்கிறார்கள் . இது இந்தியா 
விலேயே அதிகம் பேர் படிக்கக்கூடிய இதழாகத் திகழ்கிறது ! 
1970 இல் தினத்தந்தி யைப் படிப்பவர்களில் கீழ்த்தட்டு , 
நடுத்தட்டு மக்களே முதலிடம் பெற்றிருந்தனர் . இளைஞர் 
களில் 19 லட்சம் பேர் இதனை விரும்பி வாங்கிப் படிக்கிறார் 
கள் , 

10,20,000- தினத்தந்தி வாசகர்களில் , ஐந்துக்கு 


385 


இரண்டு பங்கினர் வேறு எந்த வெளியீட்டைக் காட்டிலும் 
* தந்தி யிலிருந்தே கருத்தையும் தகவல்களையும் தெரிந்து 
கொள்ளக் கூடியவர்களாக உள்ளனர் . பொதுவாக , 
கர்களை ஒப்பிட்டுப் பார்க்கும் போது , தினத்தந்தி யை 
30,77,000 பேரும் , தினமணி யை 14,57,000 பேரும் , 
இந்து வை 10,44,000 பேரும் , 

இந்தியன் எக்ஸ் 
பிரஸை 5 , 22,000 பேரும் படிக்கக் கூடியவர்களாகக் 
காணப்படுகின்றனர் . தேசிய படிப்பவர்களின் ஆய்வுப்படி : 


முதல் ஆய்வு 


இரண்டாவது ஆய்வு 


மூன்றாவது ஆய்வு 


இந்து 9.50 

லட்சம் 9.96 லட்சம் 10. 44 லட்சம் 
தினமணி 10.31 

14.57 

17. 89 
தினத்தந்தி 17.60 ,, 27. 20 

30.77 
Daily Thanthi , towers above 

the rest 

in terms of 
reader ship - The National Reader ship Surney || 1 . 


தினத் தந்தி நாளிதழானது , தமிழ் அறியாதவர்களை 
யும் தமிழ்ப் படிக்குமாறு செய்துள்ளது . ஏழை 

எளிய 
மக்களிலிருந்து பணக்கார படித்த மக்கள் வரையில் படித் 
துப் பார்க்க வேண்டிய இதழாக விளங்குகிறது ! • இந்து 
விற்கு அடுத்தபடியாக அதிக வரி விளம்பரங்களை வெளி 
யிடுவதும் , தொழில் மலர்களை வெளியிடுவதும் தந்தி யே 
யாகும் . 


தினத்தந்தி ஐந்து லட்சம் அச்சாகிறது . மாவட்டந் 
தோறும் அவ்வப் பகுதியின் முக்கிய செய்திகளை உடன் 
தாங்கி முந்தி வருகிறது . ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரே 
சமயத்தில் சொந்த கட்டிடத்தில் விரைவில் அச்சிடப்பட்டு 
வெளியாகின்றது . இதனைப் படிப்பவர்கள் ஒரு குடும்பத்தில் 
6 பேர் படிக்கிறார்கள் என்று கொண்டால் , 30 லட்சம் 
பேர் இதனைப் படிப்பவர்களாகக் கணக்கிடப்படுகிறது . 
பங்களூரிலும் தினத்தந்தி வெளியிடப்படுகிறது . விமானப் 
பதிப்பையும் வெளியிடுகிறது ! தினமணியில் செய்திகள் 


விளக்கமாகவும் , அவ்வப்போது உருவாகும் பிரச்சனைகள் 
அலசி ஆராய்ந்தும் கூறப்படுகின்றன . தற்போது இதன் 
அமைப்பு முற்றிலும் மாற்றப்பட்டு , கணிப்பான் மூலம் 
2 , 25,000 படிகள் அச்சிடப்படுகிறது . மாலை முரசு ம் 
மாலை மல ரும் , தினகரனும் நல்ல முறையில் வெளிவரும் 
நாளிதழ்களாகும் . இவை அனைத்தும் தினத்தந்தி யின் 
உறவினர்களால் நடத்தப்படுகின்றன . தினமலர் முதலில் 
திருவனந்தபுரத்தில் வெளியாகியது ; திருவாங்கூர் கொச்சி 
யிலுள்ள தமிழ்ப் பகுதிகள் தமிழகத்துடன் சேர்க்கப்பட 
வேண்டும் என்ற போராட்டத்தை ஆதரித்து மலர் வெளி 
யிட்டது . பின்னர் திருநெல்வேலி முதலிய இடங்களில் 
தனித்தனியாக அச்சிடப்படுகிறது . 


மலேயாவில் தமிழ்நேசன் நாள்தோறும் 40,000 செல 
வாகிறது ; ஞாயிறன்று 75 , 000 விற்பனையாகிறது . அங்கு 
( தினமணி ) நாளொன்றுக்கு 40 , 000 அச்சாகிறது ; 
ஞாயிறன்று 50 , 000 செலவாகிறது . 


தமிழ் ஓசை 20 , 000 அச்சாகிறது ; ஞாயிறு தோறும் 
40 , 000 செலவாகிறது . அங்கு வார இதழ்களில் வானவில் 
4 , 200 மும் , சலங்கை 4000 மும் , மாதமிருமுறை இதழான 
மல்லிகை 4,000 மும் , மாத இதழான சங்கமணி 4,000 மும் 
செலவாகின்றன என்று தெரியவருகின்றது . 


முற்கால இதழ்களில் - சிறுவர் பகுதியும் பெண்கள் பகுதி 
யும் இணந்தே வெளியிடப்பட்டன . இக்காலத்தில் அவை 
தனித்தனி இதழ்களாக வெளியிடப்படுகின்றன . 


சிறுவர் இதழ்களிலே தாய்மொழி இதழ்களில் முதன் 
முதலாக வெளியிடப்பட்டது பாலியர்நேசன் ( 1825 ) . ஆகும் . 
பின்னர் திரு . வை . கோவிந்தன் , அணில் எனும் சிறுவர் 
இதழைத் தொடங்கி நடத்தியுள்ளார் . அடுத்து பூஞ்சோலை , 
திரு . அழ வள்ளியப்பாவை ஆசிரியராகக் கொண்டு சிறப் 
பாக நடத்தப்பட்டது . அம்புலிமாமா படங்கள் நிறைந்து . 


தமிழிலும் பிற மொழிகளிலும் சந்தமாமா நிறுவனத்தினரால் 
சென்னையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வெளியிடப் 
பட்டு வருகின்றது . கல்கண்டு திரு . தமிழ்வாணனை ஆசிரிய 
ராகக் கொண்டு கடந்த 40 ண்டுகளாக இடையறாது 
குமுத நிறுவனத்தால் நடத்தப்பட்டு வருகிறது . தற்போது 
திரு . லேனா தமிழ் வாணன் இதற்கு ஆசிரியராகியுள்ளார் . 
துணிவே துணை இதன் மூல பலம் ! கேள்வியும் பதிலும் 
இதன் சிறப்புப் பகுதியாகும் . கோ குலம் - திரு . அழ . வள்ளியப் 
பாவைச் சிறப்பாசிரியராகக் கொண்டு , கல்கி நிறுவனத் 

நடத்தப்பட்டு வருகின்றது . 


தால் 


மங்கையும் , மங்கை மலரும் தற்போது சிறப்பாக 
நடத்தப் பெற்று வரும் மகளிர் இதழ்களாகும் . இப்போது 
தாய் ( வலம்புரி ஜான் ) , சாவி ( சா . விசுவநாதன் ) , இதயம் 
பேசுகிறது ( மணியன்) , சங்கொலி (சோலை இருசன் ) , குங்குமம் 
( பராசக்தி ) , தினமணி கதிர் ( கஸ்தூரிரங்கன் ) , ஓம்சக்தி ( மகா 
லிங்கம் ) ஆகிய இதழ்கள் மக்கள் உள்ளத்தைக் கொள்ளும் 
வகையில் நடத்தப் பட்டு வருகின்றன . 


குமுதம் - வார இதழ் திரு . எஸ் . ஏ . பி . அண்ணாமலையை 
ஆசிரியராகக் கொண்டு , கடந்த 41 ஆண்டுகளாக அவ்வப் 
போது புதிய உத்திகளைக் கையாண்டும் அடிக்கடி மாறுதல் 
களைச் செய்தும் வெளியிடப்படுகிறது . 

தலையங்கமும் , 
திரைப்பட விமர்சனமும் இதன் தனிப் பாணியாகும் ! 
சென்னை மாகாணத்தைக் காங்கிரஸ் கட்சி , கட்டி ஆண்ட 
போது , தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க மறுத்ததை 
எதிர்த்து கண்டனம் தெரிவித்து , தமிழ்நாடு என்னும் பெய 
ரைத் தனது கடைசி பக்கத்தில் தொடர்ந்து வெளியிட்டு 
சாதனை புரிந்துள்ளது . தமிழ் இதழ்களில் , இந்தியாவி 
லேயே ஐந்து லட்சத்திற்கு மேல் விற்பனையை எட்டிய 
முதல் சிறப்பு குமுதத்திற்குக் கிட்டியது ! 

ஆனந்த 
விகடன் கல்கி போன்ற இதழ்களை மிஞ்சும் அளவிற்கு 
தனது எண்ணிக்கை பலத்தையும் , வாசகர் வட்டத்தையும் 
பெருக்கிக் கொண்டுள்ளது குமுத மே யாகும் ! 


சிறிய இதழ்களில் சுட்டு , அளவில் சிறியது என்றாலும் , 
அதில் வெளியாகியிருக்கும் சங்கதிகள் உண்பை யை விளக்கு 
வதாக அமைந்துள்ளன . இதழ்களைப் பற்றி சுட்டு வில் 
வெளியிடப்பட்டுள்ள தொடர் கட்டுரைகள் , நூல் வடிவில் 
வெளியிடப்பட வேண்டிய ஒன்றாகும் . எழுகதிர்- திரு . அரு . 
கோபாலனை ஆசிரியராகக் கொண்டு அரும் முயற்சியினால் 
தொடர்ந்து வெளியாகும் மாத இதழாகும் . அவரது 
அரசியல் அனுபவமும் , தமிழினப் பற்றும் எவரையும் அவர 
வர் செயல்களைக் 

கணக்கில் 

எடுத்துக் கொண்டு 
திறனாய்ந்து கூறும் தன்மையும் பாராட்டப்பட வேண்டிய 
தாகும் . 

முகம் எனும் இதழில் தமிழ்த் தொண்டு 
புரிவோரைப் பற்றியும் , வ . உ . சியின் மாண்பு குறித்தும் , 
பாரதியார் சிறையில் மன்னிப்பு கேட்ட 

கேட்ட மடல்களை 
ஆதாரத்துடன் வெளியிட்டத் துணிவையும் 

எவ்வளவு 
பாராட்டினாலும் தகும் . அடிக்கடி முகத்தை வாங்கிப் 
பார்க்க வேண்டும் . தமிழ்ப்பணி- பெருங்கவிக்கோவை ஆசிரிய 
ராகக் கொண்டு தொடர்ந்து வெளியாகிறது . 


ஓம் சக்தி - இதழ் அதிக பக்கங்களுடன் விலை மலிவாக 
வும் , ஏராளமான தகவல் தரும் ஏடாகவும் வெளியாகிறது . 


பிறரைக் கேலி செய்வதையே பிழைப்பாகக் கொண்டு 
துக்ளக் இதழ் , 

சோ 

இராமசாமியால் நடத்தப்படு 
கின்றது . இதில் சில சமயம் அஞ்சாமையும் , அசடு வழியும் 
கட்டுரைகளும் , உண்மைக்குப் புறம்பான விஷயங் களும் , 
உள்ளூர மறைத்து வைத்துக் கொண்டுள்ள வகுப்பு வாத 
உளப்பாங்கும் வெளியிடப் படுகின்றன . 


நாளிதழ்களில் அன்றாடம் வரும் செய்திகளைத் 
தங்களுக்கே உரிய கொள்கைக்கு ஏற்றபடியும் சிறு சிறு 
தலைப்பிட்டும் முழுத் தலைப்பிட்டும் , திரித்தும் வெளியீடு 
செய்கின்றன . நடுநிலை நாளிதழ் என்று குறிப்பிடப்பட்டா 
லும் , பெரும்பாலும் ஓரம் சார்ந்தே 

சார்ந்தே வெளியாகின்றன 


T 


அரசியல் இதழ்கள் - அரசியலில் சரடு விடுவதும் நடக் 
காததை நடந்ததுபோல இட்டுக்கட்டி வெளியிடுவதிலும் 
காலந் தள்ளுகின்றன ! வார இதழ்களும் அரசியல் இதழ் 
களுக்கு எந்த விதத்திலும் சளைக்கவில்லை ! அரசியல் 
கயிறு திரிப்பதிலும் , நடவாத பேட்டியைக் கற்பனையில் 
நடந்தது போல் சித்தரிப்பதிலும் அசகாயத் சூரத்தன்மை 
காட்டுகின்றன ! இப்போது துப்பறியும் முறையிலும் ,, 
புலனாய்வு முறையிலும் செய்திகளை வெளியிடுவதிலும் 
நிகழ்ச்சிகளை விளக்கிக் காட்டுவதிலும் மிகுந்த சிரத்தை 
எடுத்துக் கொண்டு ஜுனியர் விகடன் , 

தராசு 
போன்ற இதழ்கள் வெளியிடப்படுகின்றன ! 
சமயங்களில் வேண்டாத வீண் அக்கப் போரை உண்டாக்கி 
விடுகின்றன ! 


வை , சில 


விசிட்டர் லென்ஸ் ஜூனியர் விகடன் , போன்ற 
ஆங்கிலப் பெயர்களைக் கொண்டு தமிழில் துணிவுடன் 
இதழ்கள் வெளியிடப்படுகின்றன ! தாம் தமிழ்நாட்டில் வாழ் 
கின்றோம் அல்லது தமிழ் பேசும் பகுதியில் இருக்கிறோம் 
என்ற நினைப்பே இல்லாமல் இத்தகைய இதழ்களை வெளி 
யிடுகின்றனர் . 


எண்ணுவைதத் தாய் மொழியில் எண்ணி கருத்துகளை 
வெளியிடுவதே 

இயல்பானதாகும் . பிறமொழிகளை 
அறிவதில் தவறில்லை . அம்மொழிகளிலுள்ள நற்கருத்து 
களைத் தாய்மொழியில் எடுத்துக்கூறுவதே சாலச்சிறந்த 
தாகும் ! தமிழ் இதழ்களுக்கு ஆங்கிலப் பெயர் சூட்டுவதும் . 
தமிழில் ஆங்கிலச் சொற்களையும் பிறமொழிச் சொற்களை 
யும் கலப்பதும் அடிமைப்புத்தியையும் தாய்மொழிப் பற்றின் 
மையையுமே எடுத்துக் காட்டும் ! 


பொதுவாக இதழ்கள் மக்களின் இன்றைய மயையாகக் 
கருதப்படுகின்றன ! மக்களை நல்வழியில் அழைத்துச் 
செல்வதே அவற்றின் தலையாய 

இருக்க 
வேண்டும் . 


கடமையாக 


தமிழ் இதழ் உலகம் குழவிப் பருவத்தைக்கடந்து . 
காளைப்பருவத்தை எட்டிவிட்டது ! என்றாலும் தமிழ் 
இதழியல் தொழில் ஒரு திட நிலையை அடைய பெரிதும் 
பாடுபட வேண்டியுள்ளது ! 


இந்தியாவிலே தாய்மொழிகளில் வெளியாகும் இதழ்களில் 
தமிழ்மொழி இதழ்கள் தான் அதிக செல்வாக்கோடும் எண் 
ணிக்கை பலத்தோடும் சிறந்து விளங்குகின்றன ! தினத்தந்தி , 
தினமணி , குமுதம் , ஆனந்த விகடன் , கல்கண்டு , விடுதலை 
வாரப்பதிப்பு ) - உலகில் தமிழர் வாழும் - இடங்களுக்கு 
எல்லாம் விமானம் மூலம் இதழ்களை அனுப்பி வைக்கின்றன . 


டாக்டர் மா . இராசமாணிக்கனார் இலக்கிய வட்டம் 
தமிழ் இதழ்களையும் இதழாசிரியர்களையும் தனித்தனி 
கூட்டங்களில் ஆய்வு செய்து தொடர்ந்து பணியாற்றி 
வருகிறது . இந்தியாவில் பிற பகுதிகளில் இதழியல் பற்றிக் 
கற்று கொடுத்துச் சான்று இதழ் வழங்கி வருகின்றன . 
ஆனால் , தமிழகத்தில் ஆதித்தனார் கல்லூரியில் இதழியல் 
துறையில் படிப்பவர்களுக்குப் பட்டங்கொடுத்துச் சிறப்பிக்க 
திட்டமிட்டு செயல்படுத்த முனைந்து சிறப்புப்பெற 
உள்ளது ! 


தமிழில் இதழியல் துறையை நல்லமுறையில் வளர்த்த 
பெருமக்களை என்றும் நினைத்து போற்றி வருவோமாக ! 


பொருடளக்கம் ( தொடர்ச்சி ) 


XI ) கலை இதழ்கள் - 171172 ; XII ) அரசியல் இதழ்கள் 
172-177 ; Xill )உடல் நல இதழ்கள் - 177-78 ; XIV ) புராண 
இதழ்கள் -178 ; XV ) சீர்திருத்த இதழ்கள் -178 ; XVI ) 
ஆசிரியர் இதழ்கள் -179 ; XVII ) அரசு இதழ்கள் - 179 ; XVill ) 
கூட்டுறவு இதழ்கள் -179-80 ; XIX ) தொழிற்சங்க இதழ்கள் - 
180-81 ; XX ) பொறியாளர் சங்க இதழ்கள் - 181-82 ; 
XXI ) உழவு இதழ்கள் -182 ; XXII ) விஞ்ஞான இதழ்கள் - 
182-83 ; XXIII செய்தி இதழ்கள் -188 ; XXIV ) மது விலக்கு 
இதழ்கள் -183 ; XXV ) நூல்கள் பற்றிய இதழ்கள் - 184 ; 
XXVI ) பயண இதழ் -184 ; XXVII ) எழுத்தாளர் இதழ்கள் - 
184 ; XXVIII ) சிறிய இதழ்கள் - 185-86 ; XXIX ) கவிதை 
இதழ்கள் -186-87 ; XXX ) புதுக்கவிதை இதழ்கள் -187 ; 
XXXI ) அரையாண்டும் இதழ்கள் -187 ; XXXII ) ஆண்டு 
இதழ்கள் -187-88 ; XXX ||! ) நாள் இதழ்கள் - 188-192 . 


12. தமிழ் இதழியல் ஆய்வு : i ) பெயர் அமைப்பு -193 
201 ; ii ) இடங்கள் - 201- 203 ; iii ) முதன் முதலாக - 203 - 206 ; 
IV ) இதழாசிரிய முன்னோடிகள் - 207-250 ; V ) இயக்க 
இதழ்கள் : 1. தேசீய இதழ்கள் - 250-262 ; 2. திராவிட 
இயக்க இதழ்கள் - 263-2723 ) பொது உடைமை , முஸ்லீம் லீக் 
தமிழரசு - இதழ்கள் 27 2 ; VI மூலபலம் - 272- 373 ; VIIவிலை 
-273 77 , VIII இதழ்களின் நீடித்த வாழ்வு - 277-286 ; நடை 
- 287-291 ; X நாளிதழ் - 291-92 ; X உள்ளடக்கம் - 292 
300 ; XI திறனாய்வு- 300 306 ; X || தனிச்சிறப்பு- 306 
349 


--- 


மேற் கோள் நூல்கள் 
பிழை திருத்தம் 
ஆசிரியர் குறிப்பு 


-- 


331-32 
333-35 
337-78 


1 


மேற்கோள் நூல்கள் 


சங்க 


1. தட்சிண இந்திய சரித்திரம் ( 1919 ) - சேலம் பகடாலு 
நரசிம்மலு நாயுடு . 

2. சென்று போன நாட்கள் - எஸ் ஜி . இராமாநுஜலு 
நாயுடு , அமிர்த குணபோதினி ( 1928 ) இதழில் எழுதி 
யுள்ள கட்டுரை . 

3. இந்திய பத்திரிகைத் தொழிலியல் ( 1935 ) - வி . நா . 
மருதாசலக் கவுண்டர் , கோவைத் தமிழ்ச் சங்க வெளியீடு . 

4. சென்ற 60 ஆண்டு காலப் பத்திரிகைகள் - பரலிச் . 
சு நெல்லையப்பர் , தினமணிச் சுடரில் ( 1-7-1945 ) எழுதிய 
கட்டுரை , 

5. தமிழ்ப் பத்திரிகைகள் மா.சு. சம்பந்தன் , சென்னை 
எழுத்தாளர் 

பாரதி மலரில் 

( 1958 ) எழுதிய 
கட்டுரை . 

6. தமிழ்ப் பத்திரிகைகள் - குளத்தூரன் எழுதிய நூல் ,. 
கேரளப் பல்கலைக் கழகத் தமிழ்த்துறை வெளியீடு . 

7. தமிழ்ப் பத்திரிகைகள் ( 1968 ) - திரு . பட்டாபி 
ராமன் தொகுத்த நூல் . 

8. தகவல் சாதனங்களில் மொழி பெயர்ப்புச் சிக்கல் - 
முருகு சுப்பிரமணியன் , முதலாவது உலகத் தமிழ்க் கருத் 
தரங்கு மாநாட்டில் ( 1968 ) பேசிய கருத்துரை . 

9. நாள் , தாள் கையேடு ( 1971 ) - சி.பா. ஆதித்தனார் . 
10. தமிழ் இதழ்கள் ( 1975 ) 

• சோமலெ , 

கல்கி 
நினைவுச் சொற் பொழிவுகள் , சென்னைப் பல்கலைக் கழக 
வெளியீடு . 
11. செய்தி உலகம் ( 1975 ) - பழனி . அரங்கசாமி . 

12. இலங்கையில் பத்திரிகைகளும் ஆசிரியர்களும் 
F X. C. நடராஜா . 

13. பத்திரிகைத் தமிழ் ( 1979 ) - தங்க மணியன் , 
மாணிக்கப் பதிப்பகம் . உடையார் பாளையம் . 


4 


( 


333 


14. இதழியல் - இரா . கோதண்டபாணி . 
15. குழந்தைகளுக்குப் பத்திரிகை - அழ . வள்ளியப்பா 

16. நாள் , கிழமை , வார இதழ்கள் - சைவ சிந்தாந்த நூற் 
பதிப்புக் கழகம் , சென்னை . 

17. முற்காலத் தமிழ் இதழ்கள் - மா . ரா . இளங்கோவன் , 
சேகர் பதிப்பக வெளியீடு . 

18. முதல் தமிழ் இதழ்கள் மூன்று - 
19. இதழியல் நோக்கு 
20. தலையங்க இலக்கியம் 
21. தமிழ் இதழ்கள் - தோற்றம் - வளர்ச்சி ( 1987 ) 

அ . மா . சாமி . 
22. எண்பதில் தமிழ் - வார இதழ்கள் - இரா . குமரவேலன் , 

குருநாதன் . 
சிறு பத்திரிகைகள் - வீ . அரசு 
இலங்கையில் தமிழ் - இ . பாலசுந்தரம் 

மலேசியாவில் தமிழ் - இரா தண்டாயுதம் 
23. எண்பத் தொன்றில் தமிழ் - மாத இதழ்கள் 

கரு . நாகராஜன் 
சிங்கப்பூரில் தமிழ் - எஸ் , எஸ் . சர்மா 
24. தமிழ் நாட்டுச் செய்தி இதழ்கள் ‘ துமிலன் , “ குமுத " 

இதழில் எழுதியுள்ள தொடர்கட்டுரைகள் 
25. கிறித்தவ இலக்கிய மரபு- மதுரை இறையியல் 

கல்லூரியின் இதழ்கள் பற்றிய கட்டுரை 
26. Clssified catalogue of Tamil Printed Books 
Rev. Murdoch . 

27. The Woes of Tamil Journals- Madras Library 
Association Memoirs . 

28. Tamil Malaysiana - a check list of Tamil books 
and Periodicals compiled by Rama Subbiah . Published 
in Malaysia and Singapore . 

29. Press in India ( 1974 ) Published by the Ministry of 
Information and Broad casting , Govt . of India , NewDelhi . 
( Part - 1 . 


334 


பிழை திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


2 F. N. 
7 . 


|| 


2X8 


9 


-- 


42 , 
45 
47 


48 


8 


52 . 
62 


|| 


* 


74 


80 


- 


டி.என் . 


3 Remined 

Remained 
271 

12 X 8 
15 இதழைப்பர் - இதழைப் 

பர்தோன் ஜி 
24 சி . க . சுப்பிரமணிய- சுப்பிரமணிய 
28 காய்ச்சின வழுதி காய்சினவழுதி 
20 பேபர் 

பேப்பர் 
வித்யாபாநு 

விவேகபாநு 
7 

செங்கலவரால் - செங்கல்வராய 
15 

ஞானந்தம் ஞானாந்தம் 
10 ஈடுகானம் 

ஈடுகாணம் 
17 கள்வனும் காதலியும் - கள்வனின் 

காதலி 
ஏ.ஆர் . சேஷாசலம் 

சேஷாசலம் 
25 வானளில் 

-வானவில் 
8 

திருவெல்வேலி திருநெல்வேலி 
12 சுதேசமித்திரன் சுதேச 

நாட்டியம் 
மூண்டி அரங்கநாத - பூண்டி 

அரங்கநாத 
1 நூல்கள் பற்றிய 

நூல்கள் 

பற்றிய 
18 சாம் 

வரம் 
30 என்னும் 

என்றும் 
26 

வடார் காட்டிலுள்ள- 

வடார்க்காட்டிலுள்ள 
5 

வீரகேசசி வீரகேசரி 
3. , தினவர்த்தானி-- தினவர்த்த 

மானி 


111 
123 


||| 


[ 59 


= 


+ 


172 


-- 


8 


184 


-- 


193 
199 
201 


--- 


206 
208 - 


| 


335 


பக்கம் 


213 


--- 


215 


-- 


24 


216 


-- 


வரி பிழை 

திருத்தம் 
24 ஜி . சுப்பிரமணிய பிள்ளை 

ஜி . சுப்பிரமணிய ஐயர் 
17 இதழை 

இதழ்களை 
ஒரு 
12 எடுத்த முயற்சி தளர 

விடாது நடத்தினேன் . 
பின் என் முயற்சி என்ற வரி 
சேர்த்துக் கொள்ளப்பட 

வேண்டும் 
13 சினக்ஷ 

சிக்ஷை 
6 அரவிந்திரன் 

அரவிந்தரின் 
தேண்டும் 

வேண்டும் 
கொண்டிருந்தார் 

கொண்டிருந்தவர் 
22 என்று ஒதுக்கி 

என்று வைதீகர் 


218 


-- 


219 


220 


1 


220 


ஒதுக்கி 


221 


| 


|| 


23 தாட்டிலும் 
5 கழனி ஒரீகி 


222 


- 


11 


கிளர்ச்சிக் கொள்ள 


224 


நாட்டிலும் 
கழனிநாடு 

ஓரீஇ 

கிளர்ச்சிக் 
கொள்ளச் செய்வர் . 
தெரிந்திருந்தது 
வந்தவர் . 

1886 
மானிப்பாய் 

கட்டிய 
கொள்கைகளைத் 

தாங்கி 
அக்கட்டுரை 
மிகுந்திருந்தன ! 


23 தெரிந்தது 
18 தந்தவர் 
28 1786 
21 மாணிப்பாய் - 
7 கயட்டி 
12 கொள்கைகளை 


225 
226 


231 
233 


238 


| 


240 
241 


30 அக்சட்டுரை 
22 மிகுந்திருத்தன 
13 காணும் 
26 கொள்கையின் 
22 மாதேலியிலிருந்து 


காண 


கொள்கையில் 
மாதேவியிலிருந்து 


246 


336 : 


4 


| 


-- 


247 
251 
253 
254 
257 
262 
265 


20-- எஸ் . விசாலாட்கி 
16 

1976 
29 தினமணியிம் 
6 பரப்பியராவர் 
8 தமிழிறிஞர் 
24 

நேடாவில் 

சிந்தனையில் 
16 கைவல்ய கட்டுரை 


|| 


எஸ் . விசாலாட்சி 

1876 
தினமணியில் 
பரப்பியவராவர் 
தமிழறிஞர் 
நேடாலில் 
சிந்தனையைக் 
கைவல்ய சாமி 

யார் கட்டுரை 
கண்ணகிச் 
பக்கங்கள் 


|| 


-- 


--- 


ரூ . 3 . 


தலைவரால் 
Library 


-- 


காலணா 


270 

8 கண்ணசிச் 
273 15 பக்கள் 
274 23 

ரூ ...... 
277 8 

தவைவரால் 
179 5 - Literary 
200 23 

-- காலானா 
284 3 -- மாதமும் முறை 

மாத இருமுறைகள் 
286 17 கள் தாரர் 
297 15 தரப்படுகின்றது 
300 .17 | பொறுப்புனர்ச்சி 
301 5-- தெரிவித்திப்பது 
302 10 
303 9 கவனத்தில் 
304 1 விங்குகிறது 
314 - 

6 தங்கநேசயை 
316 ) 1 பாக்கள் பற்றி 


T 


மாத மும்முறை 
மாதமிருமுறைகள் 161 

தாரர்கள் 
தரப்படுகின்றன . 
பொறுப்புணர்ச்சி 
தெரிவித்திருப்பது 
நூலில் XX 
கவனத்தில் கொண்டு 

விளங்குகிறது 
தங்கநேசனை 
பாக்களியற்றி 


| 


நூலில் 


| 


337 


இந்நூலாசிரியரான திரு . மா . சு . சம்பந்தன் , சென்னை 
மாநகரிலே பிறந்தவர் . முத்தியாலுப் பேட்டை உயர் 
நிலைப் பள்ளியிலும் , பச்சையப்பன் கல்லூரியிலும் பயின்ற 
வர் . பள்ளியில் கட்டுரை போட்டியிலும் , கல்லூரியில் 
பேச்சுப் போட்டியிலும் பரிசுகள் பெற்றவர் . உயர் திருவாளர் 
மயிலை சிவ . முத்து 

அவர்களும் டாக்டர் மா . இராச 
மாணிக்கனார் அவர்களும் இவருக்குத் தமிழ்ப் பற்றும் 
எழுத்துப் பயிற்சியும் செய்து வைத்த பெருமக்களாவர் . 
இவர் எழுதிய முதல் கட்டுரை பாரத தேவி எனும் மாத 
இதழில் வெளி வந்தது . • தமிழன் எனும் வார இதழில் 
இவர் எழுதிய ஜி . டி . நாயுடு என்னும் கட்டுரை வெளி 
யிடப்பட்டுச் சிறப்பு பெற்றது . 


- 


இவர் தமிழர் கழகம் , தமிழர் பேரவை , சென்னை 
ஒய்.எம்.சி.ஏ. பட்டிமன்றம் போன்ற பொது அமைப்புகளில் 
பெரிதும் பங்கு கொண்டிருந்தவர் . 

தமிழர் 

மலர் 
கையெழுத்து இதழ்க்கும் முருகு , மதி எனும் மாத இதழ் 
களுக்கும் ஆசிரியராக இருந்து நடத்தியவர் . எங்கள் நாடு 
( 1949 ) எனும் நாளேட்டின் துணையாசிரியராகப் பணி 
யாற்றியவர் . 


சென்னை கன்னிமாரா பொது நூலகத்தில் சில காலம் 
உதவியாளராகப் பணிபுரிந்தவர் . சென்னைத் தமிழ் எழுத் 
தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் , சென்னை 
மாநகராட்சியின் உறுப்பினராகவும் , அதன் கல்வி நிலைக் 
குழுவில் - இடம் பெற்றும் , அதன் சார்பில் சென்னைப் 
பல்கலைக் கலைக் கழக மூப்பரவை ( செனெட் ) உறுப்பின 
ராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டும் தொண்டாற்றியவர் . 


இவர் எழுதிய சிறந்த பேச்சாளர்கள் ( 1947 ) எனும் 
நூல் , மேடைத் தமிழின் முதல் நூலாகும் ; திருச்சி விசுவ 
நாதம் ( 1949 ) , வாழ்க்கை வரலாற்று நூல்களில் சிறப்பிடம் 
பெற்றதாகும் ; சென்னை மாநகர் ( 1949 ) நகர வரலாற்று 


338 


நூல்களில் குறிப்பிடத்தக்க தாகும் ; அச்சுக் கலை ( 1959 ) 
கவின் 

ஒன்றின் நுணுக்கங்களைத் தெளிவாக 
விளக்கிக் கூறும் தொழில் நுட்ப நூலாகும் . 


கலை 


அச்சும் பதிப்பும் ( 1980 ) , தமிழ் அச்சு பற்றியும் பதிப்பும் 
பற்றியும் தொடக்க முதல் ஆதாரத்துடன் விளக்கிக் கூறும் 
பெரிய நூலாகும் . தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி இயக்கத் 
தின் முதற் பரிசை பெற்றுச் சிறப்படைந்தது . எழுத்தும் 
அச்சும் ( 1981 ) எளியவரும் எழுத்துக் குறித்தும் அச்சுக் குறித் 
தும் நன்றாக விளங்கிக் கொள்ளும் வகையில் தெரிவிக்கும் 
நூலாகும் . இவரது இலக்கியத் தொண்டினைப் பாராட்டி 
வி . ஜி . பி . சகோதரர்கள் சந்தனம்மாள் பெயரில் நடத்தப் 
படும் அறக்கட்டளையின் சார்பில் பொற்கிழியில் ரூ .1000 
கொடுத்துச் சால்வைப் போர்த்திப் பெருமைப்படுத்தினர் . 


இந்நூல் , இந்நூலாசிரியரின் 40 ஆண்டு காலச் சேகரிப் 
பின் விளைவாகும் . இதில் , தமிழ் இதழியல் வரலாற்றைத் 
தொடக்க முதல் இக்கால வரையில் நிரல் படத் தொகுத்து 
வகைப்படுத்தி விளக்கித் திறனாய்ந்து கூறப்படுகிறது . 
இதனைப் படிப்பவர்களுக்கு , ஆசிரியரின் நோக்கமும் பெரு 
முயற்சியும் உழைப்பும் தெளிவாகப் புலப்படும் என நம்பு 
கிறோம் ! 


இந்நூல் மொத்தம் 354 பக்கங்கள் ( படங்களைச் சேர்த்து ) 
கொண்டது . . 


விலை ரூ .27.00 . 


கத்தோலிக்க அருணோதயம் 


பெரியகோயில் 


கலாநிலையம் 


மணிக்கொடி 


தினத் தந்தி தமிழ் 


சுடர் 


புலவர் உலகம் 


கலைக்கதிர் 


குமரிமலர் 


விந்தியா 


இந்துதே 


போதினிஆனந்தகுண 


பாதுகாவலன் 


கலாவர்த்தினி 


பர்மா நாடு 


சக்கரவர்த்தினி 


ஜோகன்பர்க் 
நேசன் 


திருக்குறள் 
ஆட்சி 


செந்தமிழ் 


சண்டமாருதம் 


அமுதசுரபி 


செந்தமிழ்ச் 
செல்வி 


பெண்கல்வி 


ரசிகரஞ்சனி 


ஈழகேசரி 


வீரகேசரி 


சுதேச 
பரியாலினி 


நேசன் 
சிங்கை 


ஞானசாகரம் 


விவேக் 
சிந்தாமலை 


மகாராணி 


லோகோபகாரி 


a0L 


ஓனவிநோதினி 


